Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 25 - புலம்பல்‌; புத்தகம்‌ 26 - எசேக்கியேல்‌ 
புத்தகம்‌ 27 - தானியேல்‌ & புத்தகம்‌ 28 - சொயா 


38383 


Holy Bible - Old Testament 
Book 25 (Lamentations), Book 26 (Ezekiel) 
Book 27 (Daniel) & Book 28 (Hosea) 
(1n Tamil, TSCII format) 


kx * 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 

Our sincere thanks to Rev.Fr. Adaikalarasa, SDB of the Don Bosco Mission, Madurai 
for providing us with the "bamini" Tamil font e-versionof this work and for his help i 
in proof-reading of the TSCII version. 

Etext preparationin pdf, html versions : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2007 
You are welcome to freely distribute this file, provided this header page 18 kept intact. 


10. 


11. 


12, 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 25 - புலம்பல்‌ 


அதிகாரம்‌ 1 


அந்தோ! மக்கள்‌ மிகுந்த மாநகர்‌ தனியளாய்‌ அமர்ந்தனளே! நாடுகளில்‌ மாண்புடையாள்‌ 
விதவைபோல்‌ ஆனாளே! மாநிலங்களின்‌ இளவரசி அடிமைப்பெண்‌ ஆயினளே! 
ஆறாத்‌ துயருற்று இரவில்‌ அவள்‌ அழுகின்றாள்‌: அவளின்‌ கன்னங்களில்‌ கண்ணீர்‌ 
வடிகின்றது: அவளின்‌ காதலரில்‌ தேற்றுவார்‌ எவரும்‌ இல்லை: அவளின்‌ நண்பர்‌ 
அனைவரும்‌ அவளுக்குத்‌ துரோகம்‌ செய்து பகைவர்‌ ஆயினர்‌. 
இன்னலுற்ற அடிமையான யூதா நாடுகடத்தப்பட்டாள்‌! வேற்றினத்தாருடன்‌ 
தங்கியிருக்கும்‌ அவள்‌ அமைதி பெறவில்லை! துரத்தி வந்தோர்‌ இடுக்குகளிடையே 
அவளை வளைத்து பிடித்தனர்‌! 

விழாக்களுக்குச்‌ செல்பவர்‌ யாருமில்லை: சீயோனுக்குச்‌ செல்லும்‌ வழிகள்‌ புலம்புகின்றன: 
அவள்‌ நுழைவாயில்கள்‌ பாழடைந்துள்ளன: அவள்‌ குருக்கள்‌ பெருமூச்சு விடுகின்றனர்‌: 
அவளின்‌ கன்னிப்‌ பெண்கள்‌ ஏங்கித்‌ தவிக்கின்றனர்‌: அவளுக்கு வாழ்க்கையே 
கசப்பாயிற்று. 
உயர்‌ தலைவர்‌ ஆயினர்‌ அவளின்‌ எதிரிகள்‌! வளமுடன்‌ வாழ்கின்றனர்‌ அவளின்‌ பகைவர்‌! 
அவளுடைய பல்வேறு குற்றங்களுக்காக ஆண்டவர்‌ அவளைத்‌ துன்பத்திற்கு 
உட்படுத்தினார்‌! அவள்‌ குழந்தைகளை எதிரிகள்‌ கைதியாக்கிக்கொண்டு போயினர்‌. 
அனைத்து மேன்மையும்‌ மகள்‌ சீயோனை விட்டூ அகன்றது: அவள்‌ தலைவர்கள்‌ பசும்புல்‌ 
காணா மான்கள்போல்‌ ஆயினர்‌. துரத்தி வருவோர்‌ முன்‌ அவர்கள்‌ ஆற்றல்‌ அற்றவர்‌ 
ஆயினர்‌. 
எருசலேம்‌, தன்‌ துன்ப நாள்களிலும்‌, அகதியாய்‌ வாழ்ந்தபோதும்‌, முன்னாள்களில்‌ 
தனக்கிருந்த நலன்கள்‌ அனைத்தையும்‌ நினைவுகூர்ந்தாள்‌: அவளின்‌ மக்கள்‌ எதிரிகளின்‌ 
கைகளில்‌ சிக்கினார்கள்‌: அவளுக்கு உதவி செய்வார்‌ யாருமில்லை: அவளது வீழ்ச்சியைக்‌ 
கண்ட எதிரிகள்‌ அவளை ஏளனம்‌ செய்தனர்‌. 
ஏராளமாய்ப்‌ பாவம்‌ செய்தாள்‌ எருசலேம்‌: அதனால்‌ அவள்‌ கறைப்பட்டவள்‌ ஆனாள்‌: 
அவளை முன்பு மதித்த அனைவரும்‌ அவமதித்தனர்‌: அவளுடைய திறந்த மேனியைக்‌ 
கண்டனர்‌: அவளும்‌ பெருமுச்சுவிட்டுப்‌ பின்னோக்கித்‌ திரும்பினாள்‌. 
ஜயகோ! அவள்‌ தீட்டு அவள்‌ ஆடையில்‌ தெரிகின்றதே! அவள்‌ தனக்கு வரவிருப்பதை 
நினைவில்‌ கொள்ளவில்லை! அளவது வீழ்ச்சி அதிர்ச்சியைத்‌ தருகின்றது! அவளைத்‌ 
தேற்றுவார்‌ யாரும்‌ இல்லை! ஆண்டவரே என்‌ துன்பத்தைப்‌ பாரும்‌! பகைவன்‌ பெருமை 
பெற்றுவிட்டான்‌! 
ஒப்பற்ற அவளது விருப்பமான பொருளனைத்தின்மீதும்‌ கைவைத்தான்‌ பகைவன்‌! 
வேற்றினத்தார்‌ உம்‌ சபைக்கு வருவதைத்‌ தடை செய்தீர்‌! அன்னார்‌ அவளது 
திருத்தலத்தில்‌ நுழைவதை அவள்‌ பார்த்து நின்றாள்‌! 
உணவைத்‌ தேடி அவளின்‌ மக்கள்‌ அனைவரும்‌ ஓலமிடுகின்றனர்‌! உயிரைக்‌ காத்திடத்‌ தம்‌ 
ஒப்பற்ற பொருள்களை உணவுக்காகத்‌ தந்தனர்‌! ஆண்டவரே என்னைக்‌ கண்ணோக்கும்‌! 
நான்‌ எத்தகு இழிநிலைக்கு உள்ளானேன்‌ என்று பாரும்‌! 
இவ்வழியாய்க்‌ கடந்து செல்வோரே! உங்களுக்குக்‌ கவலை இல்லையா? அனைவரும்‌ 
உற்றுப்‌ பாருங்கள்‌! எனக்கு வந்துற்ற துயர்போல வேறேதும்‌ துயர்‌ உண்டோ? ஆண்டவர்‌ 
தம்‌ வெஞ்சின நாளில்‌ என்னைத்‌ துன்பத்திற்கு உள்ளாக்கினர்‌. 


13. 


14. 


15. 


16. 


1#. 


18. 


19, 


20. 


21; 


A 


மேலிருந்து அவர்‌ நெருப்பினை என்‌ எலும்புகளுக்குள்‌ இறங்கச்‌ செய்தார்‌! என்‌ 
கால்களுக்கு வலை விரித்தார்‌! அவர்‌ என்னைப்‌ பின்னடையச்‌ செய்தார்‌! அவர்‌ என்னைப்‌ 
பாழாக்கினார்‌! நாள்‌ முழுவதும்‌ நான்‌ சோர்ந்து போகிறேன்‌. 

என்‌ குற்றங்கள்‌ என்னும்‌ நுகம்‌ அவர்‌ கையால்‌ பூட்டப்பட்டூுள்ளது: அவை பிணைக்கப்பட்டு, 
என்‌ கழுத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டன: அவர்‌ என்‌ வலிமையைக்‌ குன்றச்‌ செய்தார்‌: நான்‌ எழ 
இயலாதவாறு என்‌ தலைவர்‌ என்னை அவர்கள்‌ கையில்‌ ஒப்புவித்தார்‌. 

என்‌ தலைவர்‌ என்னிடமுள்ள வலியோர்‌ அனைவரையும்‌ அவமதித்தார்‌: என்‌ இளைஞரை 
அடித்து நொறுக்க அவர்‌ எனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை வரவழைத்தார்‌: மகள்‌ 
யூதாவாகிய கன்னியை, ஆலையில்‌ திராட்சைப்‌ பழத்தைப்‌ பிழிவதுபோல, என்‌ தலைவர்‌ 
கசக்கிப்‌ பிழிந்தார்‌. 

இவற்றின்‌ பொருட்டு நான்‌ புலம்புகின்றேன்‌: என்‌ இரு கண்களும்‌ கண்ணீரைப்‌ 
பொழிகின்றன: என்‌ உயிரைக்‌ காத்து ஆறுதல்‌ அளிப்பவர்‌ எனக்கு வெகு தொலையில்‌ 
உள்ளார்‌: பகைவன்‌ வெற்றி கொண்டதால்‌ என்‌ பிள்ளைகள்‌ பாழாய்ப்‌ போயினர்‌. 

சீயோன்‌ தன்‌ கைகளை உயர்த்துகின்றாள்‌: அவளைத்‌ தேற்றுவார்‌ யாருமில்லை: சூழந்து 
வாழ்வோர்‌ யாக்கோபுக்கு எதிரிகளாயிருக்குமாறு ஆண்டவர்‌ கட்டளையிட்டார்‌: 
எருசலேம்‌ அவர்களிடையே தீட்டுப்பொருள்‌ ஆயிற்று. 

ஆண்டவரோ நீதியுள்ளவர்‌: நான்‌ அவரது வாக்குக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்தேன்‌: 
அனைத்து மக்களினங்களே, செவிகொடூங்கள்‌: என்‌ துயரத்தைப்‌ பாருங்கள்‌: என்‌ 
கன்னிப்பெண்களும்‌ இளைஞரும்‌ நாடுகடத்தப்பட்டனர்‌. 

என்‌ காதலர்களை அழைத்தேன்‌: அவர்களோ என்னை ஏமாற்றினர்‌: என்‌ குருக்களும்‌ 
பெரியோரும்‌ தங்கள்‌ உயிரைக்‌ காத்திட உணவு தேடுகையில்‌, நகரில்‌ பசியால்‌ 
மாண்டனர்‌. 

ஆண்டவரே, என்னைக்‌ கண்ணோக்கும்‌! துயரில்‌ நான்‌ மூழ்கியுள்ளேன்‌! நான்‌ பெருங்‌ 
கலகம்‌ செய்துள்ளேன்‌! என்‌ குலை நடுங்குகின்றது! என்‌ இதயம்‌ வெடிக்கின்றது! 
வெளியே வாளுக்கு இரையாகினர்‌ என்‌ பிள்ளைகள்‌! வீட்டினுள்ளும்‌ சாவு மயம்‌! 

நான்‌ விடும்‌ பெருமூச்சை அவர்கள்‌ கேட்டார்கள்‌: என்னைத்‌ தேற்றுவார்‌ யாரும்‌ இல்லை: 
என்‌ எதிரிகள்‌ அனைவரும்‌ எனக்கு நேரிட்ட தீங்கைப்பற்றிக்‌ கேள்வியுற்றனர்‌: நீரே 
அதைச்‌ செய்தீர்‌ என மகிழ்ச்சி அடைகின்றனர்‌! நீர்‌ அறிவித்த நாளை வரச்‌ செய்யும்‌! 
அவர்களும்‌ என்னைப்போல்‌ ஆகட்டும்‌! 

அவர்கள்‌ தீச்செயல்கள்‌ அனைத்தும்‌ உம்‌ திருமுன்‌ வருவதாக! என்‌ அனைத்துக்‌ 
குற்றங்களின்‌ பொருட்டு, நீர்‌ என்னைத்‌ தண்டித்தது போல்‌, அவர்களையும்‌ தண்டியும்‌! 
விம்மல்கள்‌ மிகப்‌ பல! என்‌ இதயம்‌ சோர்ந்துபோயிற்று! 


அதிகாரம்‌ 2. 


ஜயோ! மகள்‌ சீயோனை ஆண்டவர்‌ தம்‌ சினமென்னும்‌ மேகத்தால்‌ மூடினார்‌! அவர்‌ 
இஸ்ரயேலின்‌ மேன்மையை விண்ணினின்று மண்ணுக்குத்‌ தள்ளினார்‌! அவரது சினத்தின்‌ 
நாளில்‌ தம்‌ கால்மணையை மனத்தில்‌ கொள்ளவில்லை! 

ஆண்டவர்‌ யாக்கோபின்‌ அனைத்துக்‌ குடியிருப்புகளையும்‌ இரக்கமின்றி அழித்தார்‌: அவர்‌ 
சீற்றமடைந்து மகள்‌ யூதாவின்‌ அரண்களைத்‌ தகர்த்தார்‌: அவற்றைத்‌ 
தரைமட்டமாக்கினார்‌. அவரது நாட்டையும்‌ அதன்‌ தலைவர்களையும்‌ மேன்மை குலையச்‌ 
செய்தார்‌. 

அவர்‌ வெஞ்சினம்‌ கொண்டு இஸ்ரயேலின்‌ கொம்பை முற்றிலும்‌ வெட்டிவிட்டார்‌: பகைவன்‌ 
வந்தபொழுது தம்‌ வலக்கையைப்‌ பின்புறம்‌ மறைத்துக்கொண்டார்‌: சூழ்ந்திருக்கும்‌ 
யாவற்றையும்‌ எரிக்கும்‌ தீப்பிழம்பென, அவர்‌ யாக்கோபின்‌ மீது பற்றியெரிந்தார்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15: 


16. 


எதிரி போலத்‌ தமது வில்லை நாணேற்றினார்‌: பகைவன்‌ போலத்‌ தம்‌ வலக்கையை 
ஓங்கினார்‌: கண்ணுக்கு இனியவை அனைத்தையும்‌ அழித்தார்‌: மகள்‌ சீயோனின்‌ 
கூடாரத்தில்‌ தம்‌ சினத்தை நெருப்பெனக்‌ கொட்டினார்‌. 

என்‌ தலைவர்‌ எதிரி போலானார்‌: அவர்‌ இஸ்ரயேலை அழித்தார்‌: அதன்‌ கோட்டை 
கொத்தளங்களைத்‌ தகர்த்தார்‌: மகள்‌ யூதாவின்‌ அழுகையையும்‌ புலம்பலையும்‌ 
மிகுதியாக்கினார்‌. 

தோட்டத்துப்‌ பரணைப்‌ பிரித்தெறிவது போலத்‌ தம்‌ கூடாரத்தையும்‌ பிரித்தெறிந்தார்‌: 
சபை கூடும்‌ இடத்தையும்‌ அழித்தார்‌: சீயோனில்‌ ஆண்டவர்‌ விழாக்களையும்‌ 
ஓய்வுநாளையும்‌ மறக்கச்‌ செய்தார்‌: அவர்‌ வெஞ்சினமுற்று அரசனையும்‌ குருவையும்‌ 
வெறுத்து ஒதுக்கினார்‌. 

என்‌ தலைவர்‌ தம்‌ பலிபீடத்தை வெறுத்தொதுக்கினார்‌. தம்‌ திருத்பயகத்தைக்‌ 
கைவிட்டார்‌: அதன்‌ கோட்டைச்‌ சுவர்களைப்‌ பகைவரிடம்‌ கையளித்தார்‌: விழா நாளில்‌ 
ஆரவாரம்‌ செய்வதுபோல ஆண்டவரின்‌ இல்லத்தில்‌ அவர்கள்‌ ஆரவாரம்‌ செய்தனர்‌: 

மகள்‌ சீயோனின்‌ மதிலை அழிக்க ஆண்டவர்‌ திட்டமிட்டார்‌: அதற்கென மலினால்‌ 
அளந்தார்‌: அதை அழிப்பரை நிறுத்தத்‌ தம்‌ கையை மடக்கிக்‌ கொள்ளவில்லை: அரணும்‌ 
மதிலும்‌ புலம்பச்‌ செய்தார்‌: அவை ஒருங்கே சரிந்து வீழ்ந்தன. 

அவளின்‌ வாயிற்கதவுகள்‌ மண்ணில்‌ புதைந்து கிடந்தன: அதன்‌ தாழ்களை உடைத்துச்‌ 
சிதறடித்தார்‌: அவளின்‌ அரசனும்‌ தலைவர்களும்‌ வேற்றினத்தாரிடையே உள்ளனர்‌! 
திருச்சட்டம்‌ இல்லை: அவளின்‌ இறைவாக்கினரும்‌ ஆண்டவரின்‌ காட்சி பெறவில்லை. 
மகள்‌ சீயோனின்‌ பெரியோர்‌ தரையில்‌ மெளனமாய்‌ அமர்ந்துள்ளனர்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
தலைமேல்‌ புழுதியைத்‌ பவிக்‌ கொண்டுள்ளனர்‌: சாக்கு உடை உடுத்தியுள்ளனர்‌: 
எருசலேமின்‌ கன்னிப்‌ பெண்கள்‌ தங்கள்‌ தலைகளைத்‌ தரை மட்டூம்‌ தாழ்த்தியுள்ளனர்‌. 

என்‌ கண்கள்‌ கண்ணீர்‌ சொரிந்து சோர்ந்துள்ளன! என்‌ குலை நடுங்குகின்றது! என்‌ 
துயரத்தால்‌ என்‌ ஈரல்‌ வெடித்துத்‌ தரையில்‌ சிதறுகின்றது! என்‌ மக்களாகிய மகள்‌ 
நசுக்கப்பட்டூள்ளாள்‌! நகர்‌ வீதிகளில்‌ குழந்தைகளும்‌ மழலைகளும்‌ மயங்கிக்‌ 
கிடக்கின்றனர்‌! 

அவர்கள்‌ தங்கள்‌ அன்னையரிடம்‌, அப்பம்‌, திராட்சை இரசம்‌ எங்கே? என்று 
கேட்கின்றனர்‌! படுகாயமுற்றோரைப்போல, நகர்‌ வீதிகளில்‌ அவர்கள்‌ மயங்கி 
வீழ்கின்றனர்‌! தாய்‌ மடியில்‌ உயிர்விட்டவர்போல்‌ ஆகின்றனர்‌! 

மகளே! எருசலேம்‌! உன்‌ சார்பாக நான்‌ என்ன சொல்வேன்‌? உன்னை எதற்கு 
ஒப்பிடுவேன்‌? மகள்‌ சீயோனே! கன்னிப்‌ பெண்ணே! யாருக்கு உன்னை இணையாக்கித்‌ 
தேற்றுவேன்‌ உன்னை? உன்‌ காயம்‌ கடலைப்போல்‌ விரிந்துள்ளதே! உன்னைக்‌ 
குணமாக்க யாரால்‌ முடியும்‌? 

உன்‌ இறைவாக்கினர்‌ உனக்காகப்‌ பொய்யும்‌ புரட்டுமான காட்சிகளைக்‌ கண்டனர்‌: நீ 
நாடுகடத்தப்பட இருப்பதைத்‌ தவிர்க்குமாறு, உன்‌ நெறிகேடுகளை அவர்கள்‌ உனக்கு 
எடுத்துச்‌ செல்லவில்லை: அவர்கள்‌ பொய்யையும்‌ அபத்தங்களையும்‌ காட்சியாகக்‌ கண்டு, 
உனக்குப்‌ பொய்வாக்கு உரைத்தனர்‌! 

அவ்வழியாய்க்‌ கடந்து செல்வோர்‌ உன்னைப்‌ பார்த்துக்‌ கைகொட்டிச்‌ சிரித்தனர்‌! மகள்‌ 
எருசலேமை நோக்கித்‌ தலையை ஆட்டிச்‌ சீழ்க்கையடித்தனர்‌! அழகின்‌ நிறைவும்‌ 
மண்ணுலகின்‌ மகிழ்ச்சியுமாக இருந்த மாநகர்‌ இதுதானா? என்றனர்‌. 

உன்‌ எதிரிகள்‌ அனைவரும்‌ உன்னை நோக்கிக்‌ கோணல்வாய்‌ காட்டுகின்றனர்‌: 
சீழ்க்கையடித்துப்‌ பற்களை நறநற வென்று கடிக்கின்றனர்‌: நாம்‌ அவளைப்‌ பாழாக்கினோம்‌ 
என்றனர்‌. இந்நாளுக்காகவே நாம்‌ காத்திருந்தோம்‌: இப்போதுதான்‌ நம்மால்‌ அதைக்‌ 
காணமுடிந்தது என்றனர்‌. 


17. 


18. 


19. 


20. 


கடி 


22. 


ஆண்டவர்‌ தாம்‌ திட்டமிட்டபடியே செய்தார்‌: நெடுநாள்களுக்குமுன்‌ தாம்‌ 
முன்னெச்சரிக்கை செய்தவாறு செயல்பட்டார்‌: ஈவிரக்கமின்றி இடித்துத்‌ தள்ளினார்‌: உன்‌ 
எதிரிகளை மகிழ்ச்சியடையச்‌ செய்தார்‌: பகைவனின்‌ ஆற்றலைப்‌ பெருகச்‌ செய்தார்‌. 
அவர்களின்‌ இதயம்‌ என்‌ தலைவனை நோக்கிக்‌ கூக்குரலிடுகின்றது: மகள்‌ சீயோனின்‌ 
மதிலே! இரவும்‌ பகலும்‌ வெள்ளமெனக்‌ கண்ணீர்‌ பொழி! உனக்கு ஓய்வு வேண்டாம்‌! 
கண்ணீர்‌ விடாமல்‌ நீ இருக்க வேண்டாம்‌! 

எழு! இரவில்‌ முதற்‌ சாமத்தில்‌ குரலெழுப்பு! உள்ளத்தில்‌ உள்ளதை என்‌ தலைவர்‌ 
திருமுன்‌ தண்ணீரைப்‌ போல்‌ ஊற்றிவிடு! தெருமுனையில்‌ பசியால்‌ மயங்கி விழும்‌ 
குழந்தைகளின்‌ உயிருக்காக, அவரை நோக்கி உன்‌ கைகளை உயர்த்து! 

கண்ணோக்கும்‌ ஆண்டவரே! எண்ணிப்‌ பாரும்‌: யாருக்கு இப்படிச்‌ செய்திருக்கின்றீர்‌? 
பெண்கள்‌ தங்கள்‌ கர்ப்பத்தின்‌ கனிகளையே, கைக்குழந்தைகளையே, தின்ன 
வேண்டுமோ? குருவும்‌, இறைவாக்கினரும்‌ என்‌ தலைவரின்‌ திருத்பயகத்தில்‌ 
கொல்லப்படவேண்டுமோ? 

வீதிகளின்‌ புழுதியில்‌ சிறியோரும்‌ பெரியோரும்‌ வீழ்ந்து கிடக்கின்றனர்‌! என்‌ கன்னியரும்‌ 
காளையரும்‌ வாளால்‌ வீழ்த்தப்பட்டனர்‌ உமது சீற்றத்தின்‌ நாளில்‌ ஈவிரக்கமின்றி 
அவர்களைக்‌ கொன்று குவித்தீர்‌! 

திருவிழாவுக்கு அழைப்பது போல, எப்பக்கமும்‌ எனக்கெதிராகப்‌ பேரச்சத்தை 
வரவழைத்தீர்‌! ஆண்டவரது சீற்றத்தின்‌ நாளில்‌ உயிர்தப்பிப்‌ பிழைத்தவரோ எஞ்சியவரோ 
எவரும்‌ இல்லை! நான்‌ பேணி வளர்த்தவர்களை என்‌ எதிரி கொன்றழித்தான்‌! 


அதிகாரம்‌ 3. 


ஆண்டவரது சினத்தின்‌ கோலால்‌ வேதனை அனுபவித்த ஒருவன்‌ நான்‌! 

அவர்‌ என்னைத்‌ துரத்தியடித்து, ஒளியினுள்‌ அன்று, இருளினுள்‌ நடக்கச்‌ செய்தார்‌! 
உண்மையில்‌ அவர்‌ என்மீது தம்‌ கையை ஓங்குகிறார்‌! நாள்‌ முழுதும்‌ ஓங்குகிறார்‌! மீண்டும்‌ 
மீண்டும்‌ என்னை வதைக்கிறார்‌! 

அவர்‌ என்‌ சதையையும்‌ தோலையும்‌ சிதைத்துவிட்டார்‌! என்‌ எலும்புகளை நொறுக்கி 
விட்டார்‌! 

அவர்‌ கசப்பாலும்‌ துயராலும்‌ என்னை முற்றுகையிட்டு வளைத்துக்கொண்டார்‌! 

பண்டைக்‌ காலத்தில்‌ இறந்தோர்‌ போல, இருள்‌ சூழ்ந்த இடத்தில்‌ அவர்‌ என்னை வாழச்‌ 
செய்தார்‌! 

நான்‌ தப்பிச்‌ செல்ல இயலாதவாறு என்னைச்‌ சுற்றிலும்‌ அவர்‌ மதில்‌ எழுப்பினார்‌! பளுவான 
தளைகளால்‌ என்னைக்‌ கட்டினார்‌! 

துணை வேண்டி நான்‌ கூக்குரல்‌ எழுப்பியபோதும்‌, அவர்‌ என்‌ மன்றாட்டைக்‌ கேட்க 
மறுத்துவிட்டார்‌! 

செதுக்கிய கற்களால்‌ என்‌ வழிகளில்‌ தடைச்‌ சுவர்‌ எழுப்பினார்‌! என்‌ பாதைகளைக்‌ 
கோணாலாக்கினார்‌! 

பதுங்கியிருக்கும்‌ கரடி போன்றும்‌ மறைந்திருக்கும்‌ சிங்கம்‌ போன்றும்‌, அவர்‌ எனக்கு 
ஆனார்‌! 

என்‌ வழிகளினின்று இழுத்துச்‌ சென்று, என்னைப்‌ பீறிக்‌ கிழித்தார்‌! என்னை முற்றிலும்‌ 
பாழாக்கினார்‌! 

அவர்‌ தமது வில்லை நாணேற்றினார்‌! அவர்‌ தமது அம்புக்கு என்னை இலக்கு ஆக்கினார்‌! 
அவர்‌ தமது அம்புக்‌ கூட்டின்‌ அம்புகளை என்‌ நெஞ்சுள்‌ பாய்ச்சினார்‌! 

நாள்‌ முழுதும்‌ நான்‌ என்‌ மக்கள்‌ அனைவரின்‌ நகைப்புக்கு உள்ளானேன்‌! அவர்களது 
வசைப்பாடலின்‌ பொருள்‌ ஆனேன்‌! 


15. 
16. 
12; 
| 


19 
20. 
ali 


22 
23. 
24. 


20: 
26. 
றி 
28, 


20 
30. 


Sil 
32 
33. 
34. 
35, 
36. 
த்‌ 
26. 
20: 


40. 
41. 
42. 
43. 


44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
1. 
22. 


அவர்‌ கசப்புணவால்‌ என்னை நிரப்பினார்‌! எட்டிக்‌ காடியால்‌ எனக்கு வெறியூட்டினார்‌! 
கற்களால்‌ என்‌ பற்களை நொறுக்கினார்‌! என்னைப்‌ புழுதியில்‌ போட்டு அவர்‌ மிதித்தார்‌! 
அமைதியை நான்‌ முழுக்கச்‌ செய்தீர்‌! நலமென்பதையே நான்‌ மறந்துவிட்டேன்‌! 

என்‌ வலிமையும்‌ ஆண்டவர்மீது நான்‌ கொண்டிருந்த நம்பிக்கையும்‌ மறைந்துபோயின! 
என்று நான்‌ சொல்லிக்‌ கொண்டேன்‌. 

என்‌ துயரத்தையும்‌ அலைச்சலையும்‌, எட்டிக்‌ காடியையும்‌ கசப்பையும்‌ நினைத்தருளும்‌! 
அதை நினைந்து நினைந்து என்‌ உள்ளம்‌ கூனிக்‌ குறுகுகின்றது! 

இதை என்‌ நினைவுக்குக்‌ கொண்டு வருகின்றேன்‌: எனவே நான்‌ நம்பிக்கை 
கொள்கின்றேன்‌. 

ஆண்டவரின்‌ பேரன்பு முடிவுறவில்லை! அவரது இரக்கம்‌ தீர்ந்துபோகவில்லை! 
காலைதோறும்‌ அவை புதுப்பிக்கப்படுகின்றன! நீர்‌ பெரிதும்‌ நம்பிக்கைக்குரியவர்‌! 
ஆண்டவரே என்‌ பங்கு என்று என்‌ மனம்‌ சொல்கின்றது! எனவே நான்‌ அவரில்‌ நம்பிக்கை 
கொள்கின்றேன்‌. 

ஆண்டவரில்‌ நம்பிக்கை வைப்போர்க்கும்‌, அவரைத்‌ தேடுவோர்க்கும்‌ அவர்‌ நல்லவர்‌! 
ஆண்டவர்‌ அருளும்‌ மீட்புக்காக அமைதியுடன்‌ காத்திருப்பதே நலம்‌! 

இளமையில்‌ நுகம்‌ சுமப்பது மனிதருக்கு நலமானது! 

அவரே அதை அவர்கள்மேல்‌ வைத்தார்‌: எனவே, தனிமையில்‌ அமைதியாய்‌ அவர்கள்‌ 
அமரட்டும்‌. 

அவர்களின்‌ வாய்‌ புழுதியைக்‌ கவ்வட்டும்‌: நம்பிக்கைக்கு இன்னும்‌ இடம்‌ இருக்கலாம்‌! 
தங்களை அறைபவர்களுக்குக்‌ கன்னத்தைக்‌ காட்டட்டும்‌! அவர்கள்‌ நிந்தைகளால்‌ 
நிரப்பப்படட்டும்‌! 

என்‌ தலைவர்‌ என்றுமே கைவிட மாட்டார்‌! 

அவர்‌ வருத்தினாலும்‌, தம்‌ பேரன்பால்‌ இரக்கம்‌ காட்டுவார்‌. 

மனமார அவர்‌ மானிடரை வருத்துவதுமில்லை: துன்புறுத்துவதுமில்லை. 

நாட்டில்‌ சிறைப்பட்டோர்‌ அனைவரும்‌ காலால்‌ மிதிக்கப்படுவதையோ, 

உன்னதரின்‌ திருமுன்‌ மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, 

வழக்கில்‌ ஒருவர்‌ வஞ்சிக்கப்படுவதையோ, என்‌ தலைவர்‌ காணாது இருப்பாரோ? 

என்‌ தலைவர்‌ கட்டளையிடாமல்‌, யார்‌ தாம்‌ சொல்லியரை நிறைவேற்றக்கூடும்‌? 
நன்மையும்‌ தீமையும்‌ புறப்படுவது, உன்னதரின்‌ வாயினின்று அன்றோ? 

உயிருள்ள மனிதர்‌ முறையிடுவது ஏன்‌? மானிடர்‌ அடைவது தம்‌ பாவத்தின்‌ விளைவை 
அன்றோ? 

நம்‌ வழிகளை ஆய்ந்தறிவோம்‌! ஆண்டவரிடம்‌ திரும்புவோம்‌! 

விண்ணக இறைவனை நோக்கி நம்‌ இதயத்தையும்‌ கைகளையும்‌ உயர்த்துவோம்‌! 

நாங்கள்‌ குற்றம்‌ புரிந்து கலகம்‌ செய்தோம்‌! நீரோ எம்மை மன்னிக்கவில்லை! 

நீர்‌ சினத்தால்‌ உம்மை மூடிக்கொண்டு எம்மைப்‌ பின்தொடர்ந்தீர்‌! இரக்கமின்றி எம்மைக்‌ 
கொன்றழித்தீர்‌? 

எங்கள்‌ மன்றாட்டு உம்மை வந்தடையாதபடி, மேகத்தால்‌ உம்மை மூடிக்கொண்டீர்‌! 
மக்களினங்கள்‌ இடையே எம்மை குப்பைக்‌ கூளம்‌ ஆக்கிவிட்டீர்‌! 

எங்கள்‌ பகைவர்‌ அனைவரும்‌ எங்களுக்கு எதிராக வாய்‌ திறந்தனர்‌! 

திகிலும்‌ படுகுழியும்‌ எம்முன்‌ உள்ளன! சிதைவும்‌ சீரழிவும்‌ எம்மேல்‌ வந்தன! 

என்‌ மக்களாகிய மகளின்‌ அழிவைக்‌ கண்டு என்‌ கண்கள்‌ குளமாயின! 

வற்றாத ஓடையென என்‌ கண்கள்‌ நீர்‌ சொரிகின்றன: 

ஆண்டவர்‌ வானினின்று கண்ணோக்கும்‌ வரை, ஓய்வின்றிக்‌ கண்ணீர்‌ சொரிகின்றன! 

என்‌ நகரின்‌ புதல்வியர்‌ அனைவர்‌ நிலை கண்டு, என்‌ உள்ளம்‌ புலம்புகின்றது! 

காரணமின்றி என்‌ பகைவர்‌, பறவையை வேட்டையாடுவது போன்று, என்னை 
வேட்டையாடினர்‌! 


10. 


1.1. 


உயிரோடு என்னைக்‌ குழியில்‌ தள்ளி, என்மேல்‌ கற்களை எறிந்தார்கள்‌! 

வெள்ளம்‌ என்‌ தலைக்குமேல்‌ போயிற்று! நான்‌ தொலைந்தேன்‌ என்றேன்‌. 
படூுகுழியினின்று ஆண்டவரே! உம்‌ திருப்பெயரைக்‌ கூவியழைத்தேன்‌. 

என்‌ குரலை நீர்‌ கேட்டீர்‌: என்‌ விம்மலுக்கும்‌ வேண்டுதலுக்கும்‌ உம்‌ செவியை 
மூடிக்கொள்ளாதீர்‌! 

உம்மை நோக்கி நான்‌ கூவியழைத்த நாளில்‌, என்னை அணுகி, அஞ்சாதே என்றீர்‌! 

என்‌ தலைவரே! என்‌ பொருட்டு வாதாடினீர்‌! என்‌ உயிரை மீட்டருளினீர்‌! 

ஆண்டவரே! எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கைக்‌ கண்டீர்‌! எனக்கு நீதி வழங்கும்‌! 
அவர்களின்‌ பழிவாங்கும்‌ திட்டத்தையும்‌ எனக்கு எதிரான அவர்களின்‌ சூழ்ச்சிகள்‌ 
அனைத்தையும்‌ கண்டீர்‌! 

ஆண்டவரே! அவர்களின்‌ வசைமொழிகளையும்‌ எனக்கு எதிரான அவர்களின்‌ சூழ்ச்சிகள்‌ 
அனைத்தையும்‌ கேட்டீர்‌! 

என்‌ பகைவர்‌ நாள்‌ முழுவதும்‌ எனக்கெதிராக, முணுமுணுத்துத்‌ திட்டமிடுகின்றனர்‌. 

பாரும்‌! அவர்கள்‌ அமர்ந்தாலும்‌ எழுந்தாலும்‌ என்னைப்‌ பற்றியே வசைபாடூகிறார்கள்‌! 
ஆண்டவரே! அவர்களின்‌ செயல்களுக்கேற்ப அவர்களுக்குக்‌ கைம்மாறு அளித்தருளும்‌! 
நீர்‌ அவர்கள்‌ மனதைக்‌ கடினப்படுத்தும்‌! உம்‌ சாபம்‌ அவர்கள்மேல்‌ விழச்‌ செய்யும்‌! 
ஆண்டவரே, சினம்‌ கொண்டு அவர்களைப்‌ பின்தொடரும்‌! வானத்தின்கீழ்‌ இல்லாதவாறு 
அவர்களை அழித்தொழியும்‌! 


அதிகாரம்‌ 4. 


ஜயோ! பொன்‌ இப்படி மங்கிப்‌ போயிற்றே! பசும்பொன்‌ இப்படி மாற்றுக்‌ குறைந்து 
போயிற்றே! திருத்தலக்‌ கற்கள்‌ தெருமுறை எங்கும்‌ சிதறிக்‌ கிடக்கின்றனவே! 
பசும்பொன்னுக்கு இணையான சீயோனின்‌ அருமை மைந்தர்‌ இன்று குயவனின்‌ 
கைவினையாம்‌ மண்பாண்டம்‌ ஆயினரே! 

குள்ளநரிகளும்‌ பாழட்டித்‌ தம்‌ குட்டிகளைப்‌ பேணிக்காக்கும்‌! பாலைநிலத்‌ 
தீக்கோழியென என்‌ மக்களாம்‌ மகள்‌ கொடியவள்‌ ஆயினளே! 

பால்குடி மறவாத மழலைகளின்‌ நாவு தாகத்தால்‌ அண்ணத்தில்‌ ஒட்டிக்கொள்ளும்‌! 
பச்சிளங்‌ குழந்தைகள்‌ கெஞ்சுகின்ற உணவுதனை அளித்திடூவார்‌ யாருமிலர்‌! 

சுவையுணவு அருந்தினோர்‌ நடுத்தெருவில்‌ நலிகின்றனர்‌! பட்டுடுத்தி வளர்ந்தோர்‌ 
குப்பைமேட்டில்‌ கிடக்கின்றனர்‌! 

ஒருவரும்‌ கை வைக்காமல்‌ நொடிப்பொழுதில்‌ வீழ்ச்சியுற்ற சோதோமின்‌ பாவத்தைவிட, 
என்‌ மக்களாம்‌ மகளின்‌ குற்றம்‌ பெரிதாமே! 

அவள்‌ இளவரசர்‌ பனியினும்‌ பயவராய்ப்‌ பாலினும்‌ வெண்மையராய்ப்‌ பவளத்தினும்‌ சிவந்த 
மேனியராய்‌ நீல மணிக்‌ கட்டழகராய்‌ இருந்தனர்‌! 

இப்பொழுதோ, அவர்கள்‌ தோற்றம்‌ கரியினும்‌ கருமை ஆனது: அவர்களைத்‌ தெருக்களில்‌ 
அடையாளம்‌ காண இயலவில்லை! அவர்கள்‌ தோல்‌ எலும்போடு ஒட்டியிருந்தது. காய்ந்த 
மரம்போல்‌ அது உலர்ந்து போனது! 

பசியினால்‌ மாண்டவர்களினும்‌ வாளினால்‌ மாண்டோர்‌ நற்பேறு பெற்றோர்‌! ஏனெனில்‌, 
முன்னையோர்‌ வயல்‌ தரும்‌ விளைச்சலின்றிக்‌ குத்துண்டவர்‌ போல்‌ மாய்ந்தனர்‌! 

இரங்கும்‌ பெண்டிரின்‌ கைகள்‌ தம்‌ குழந்தைகளை வேகவைத்தன! என்‌ மக்களாகிய மகள்‌ 
அழிவுற்றபோது பிள்ளைகளே அன்னையர்க்கு உணவாயினர்‌! 

ஆண்டவர்‌ தம்‌ சீற்றத்தைத்‌ தீர்த்துக்‌ கொண்டார்‌: தம்‌ கோபக்‌ கனலைக்‌ கொட்டினார்‌: 
சீயோனில்‌ நெருப்பை மூட்டினார்‌: அது அதன்‌ அடித்தளங்களை விழுங்கிற்று. 


12, 


13. 


14. 


15: 


16. 


12 


18. 


19, 


20. 


அஃ 


LRA 


பகைவரும்‌ எதிரிகளும்‌ எருசலேம்‌ வாயில்களில்‌ நுழைவர்‌ என்று மண்ணுலகின்‌ மன்னரோ 
பூவுலகில்‌ வாழ்வோரோ நம்பவில்லை. 

நகரின்‌ நடுவே நீதிமானின்‌ இரத்தம்‌ சிந்திய இறைவாக்கினரின்‌ பாவமும்‌ குருக்களின்‌ 
குற்றமுமே இதற்குக்‌ காரணமாம்‌! 

அவர்கள்‌ குருடரெனத்‌ தெருக்களில்‌ தடுமாறினர்‌: அவர்கள்மீது இரத்தக்‌ கறை எவ்வளவு 
படிந்திருந்ததெனில்‌, அவர்கள்‌ ஆடைகளைக்கூட எவராலும்‌ தொட இயலவில்லை. 
விலகுங்கள்‌! தீட்டு! விலகுங்கள்‌! தொடாதீர்கள்‌! என்று அவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கூவினார்கள்‌: அவர்கள்‌ அகதிகளாய்‌ அலைந்து திரிந்தார்கள்‌. “இனி நம்மிடம்‌ குடியிரார்‌,” 
“இனி எம்மிடையே தங்கக்கூடாது” என்று வேற்றினத்தார்‌ கூறினர்‌. 

ஆண்டவரே தம்‌ முன்னிலையினின்று அவர்களைச்‌ சிதறடித்தார்‌: இனி அவர்களைக்‌ 
கண்ணோக்கமாட்டார்‌. குருவை மதிப்பார்‌ இல்லை: முதியோர்க்கு இரங்குவார்‌ இல்லை. 
உதவியை வீணில்‌ எதிர்பார்த்து எம்‌ கண்கள்‌ பூத்துப்போயின! எம்மை விடுவிக்க இயலாத 
நாட்டினர்க்காய்க்‌ கண்‌ விழித்துக்‌ காத்திருந்தோம்‌! 

எம்‌ நடமாட்டம்‌ கவனிக்கப்பட்டது: எம்‌ தெருக்களில்‌ கூட எம்மால்‌ நடக்க முடியவில்லை: 
எம்‌ முடிவு நெருங்கிவிட்டது: எம்‌ நாள்கள்‌ முடிந்துவிட்டன: எம்‌ முடிவு வந்து விட்டது. 
வானத்துப்‌ பருந்துகளிலும்‌ விரைவாய்‌ எம்மைத்‌ துரத்துவோர்‌ வருகின்றனர்‌: மலைகளில்‌ 
எங்களைத்‌ துரத்தி வந்தார்கள்‌: பாலையில்‌ எங்களுக்காய்ப்‌ பதுங்கி இருந்தார்கள்‌. 
ஆண்டவரின்‌ திருப்பொழிவு பெற்று எம்‌ உயிர்‌ மூச்சாய்த்‌ திகழ்ந்தவர்‌, அவர்கள்‌ வெட்டிய 
குழியில்‌ வீழ்ந்‌ தனர்‌! அவரது நிழலில்‌ வேற்றினத்தார்‌ நடுவில்‌ நாம்‌ வாழ்வோம்‌ என்று 
அவரைக்‌ குறித்தே எண்ணியிருந்தோம்‌! 

ஊசு நாட்டில்‌ வாழும்‌ மகளே! ஏதோம்‌! அகமகிழ்ந்து அக்களித்திடு! கிண்ணம்‌ உன்னையும்‌ 
வந்தடையும்‌! நீ குடிவெறி கொண்டு ஆடையின்றிக்‌ கிடப்பாய்‌! 

மகளே! சீயோன்‌! உன்‌ குற்றப்பழி நீங்கிவிட்டது: உன்‌ அடிமைத்தனம்‌ இனியும்‌ 
தொடராது: மகளே! ஏதோம்‌! உன்‌ குற்றத்திற்காக நீ தண்டிக்கப்படுவாய்‌! உன்‌ பாவங்கள்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌! 


அதிகாரம்‌ 5. 
ஆண்டவரே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும்‌! எங்கள்‌ அவமானத்தைக்‌ 
கவனித்துப்பாரும்‌. 
எங்கள்‌ உரிமைச்சொத்து அன்னியர்கைவசம்‌ ஆயிற்று: வீடுகள்‌ வேற்று நாட்டினர்‌ கைக்கு 
மாறிற்று. 
நாங்கள்‌ தந்தையற்ற அனாதைகள்‌ ஆனோம்‌! எங்கள்‌ அன்னையர்‌ கைம்பெண்டிர்‌ 
ஆயினர்‌! 
நாங்கள்‌ தண்ணீரை விலைக்கு வாங்கிக்‌ குடிக்கிறோம்‌! விறகையும்‌ பணம்‌ கொடுத்தே 
வாங்குகிறோம்‌! 
கழுத்தில்‌ நுகத்தோடு விரட்டப்படுகிறோம்‌! சோர்ந்துபோனோம்‌! எங்களுக்கு ஓய்வே 
இல்லை! 


உணவால்‌ நிறைவு பெற, எம்‌ கையை எகிப்தியர்‌, அசீரியரிடம்‌ நீட்டினோம்‌! 

பாவம்‌ செய்த எம்‌ தந்தையர்‌ மடிந்து போயினர்‌! நாங்களோ அவர்கள்‌ குற்றப்பழியைச்‌ 
சுமக்கின்றோம்‌! 

அடிமைகள்‌ எங்களை ஆளுகின்றார்கள்‌! எங்களை அவர்கள்‌ கையினின்று விடுவிப்பர்‌ 
எவரும்‌ இல்லை! 

பாலைநில வாளை முன்னிட்டு, உயிரைப்‌ பணயம்‌ வைத்து எங்கள உணவைப்‌ 
பெறுகிறோம்‌! 


பஞ்சத்தின்‌ கொடுந்தணலால்‌ எங்கள்‌ மேனி அடுப்பெனக்‌ கனன்றது! 

சீயோன்‌ மங்கையர்‌ கெடுக்கப்பட்டனர்‌! நகர்களின்‌ கன்னியர்‌ கற்பழிக்கப்பட்டனர்‌! 
தலைவர்கள்‌ பகைவர்‌ கையால்‌ பக்கிலிடப்பட்டனர்‌! முதியோர்களையும்‌ அவர்கள்‌ 
மதிக்கவில்லை! 

இளைஞர்‌ இயந்திரக்‌ கல்லை இழுக்கின்றனர்‌! சிறுவர்‌ விறகு சுமந்து தள்ளாடுகின்றனர்‌! 
முதியோர்‌ நுழைவாயிலில்‌ அமர்வதைக்‌ கைவிட்டனர்‌! இளையோர்‌ இசை மீட்டலைத்‌ 
துறந்துவிட்டனர்‌! 

எங்கள்‌ இதயத்தின்‌ மகிழ்ச்சி ஒழிந்தது! எங்கள்‌ நடனம்‌ புலம்பலாக மாறியது! 

எங்கள்‌ தலையினின்று மணிமுடி வீழ்ந்தது! நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌! எங்களுக்கு 
ஜயோ கேடு! 

இதனால்‌ எங்கள்‌ இதயம்‌ தளர்ந்து போயிற்று: எங்கள்‌ கண்கள்‌ இருண்டுபோயின. 
சீயோன்‌ மலை பாழடைந்து கிடக்கின்றது: நரிகள்‌ அங்கே நடமாடுகின்றன. 

நீரோ ஆண்டவரே, என்றென்றும்‌ வாழ்கின்றீர்‌! உமது அரியணை தலைமுறை 
தலைமுறையாய்‌ உளதாமே! 

ஆண்டவரே! தொடர்ந்து எங்களைக்‌ கைவிட்டது ஏன்‌? இத்துணைக்‌ காலமாய்‌ 
எங்களைக்‌ கைவிட்டது ஏன்‌? 

ஆண்டவரே! எம்மை உம்பால்‌ திருப்பியருளும்‌! நாங்களும்‌ உம்மிடம்‌ திரும்புவோம்‌! 
முற்காலத்தே இருந்ததுபோல! எம்‌ நாள்களைப்‌ புதுப்பித்தருளும்‌! 

எங்களை முற்றிலும்‌ தள்ளிவிட்ட ரோ! எங்கள்‌ மேல்‌ இத்துணை வெஞ்சினம்‌ கொண்டீ ரே! 


12, 


13. 


14. 
15. 


16. 


17. 
18. 


10 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 26 - எசேக்கியேல்‌ 


அதிகாரம்‌ 1. 


முப்பதாம்‌ ஆண்டு, நான்காம்‌ மாதம்‌ ஜந்தாம்‌ நாளன்று, நான்‌ நாடு கடத்தப்பட்டோருடன்‌ 
கெபார்‌ ஆற்றோராம்‌ இருக்கையில்‌, விண்ணுலகம்‌ திறக்கப்படக்‌ கடவுள்‌ அருளிய 
காட்சிகளைக்‌ கண்டேன்‌. 

அந்த மாதத்தின்‌ ஜந்தாம்‌ நாளன்று-யோயாக்கீன்‌ அரசன்‌ நாடு கடத்தப்பட்ட ஐந்தாம்‌ 
ஆண்டு 

கல்தேயர்‌ நாட்டின்‌ கெபார்‌ ஆற்றோரம்‌, பூசி என்ற குருவின்‌ மகன்‌ எசேக்கியேலுக்கு, 
ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின்‌ கைவன்மை அவர்மேல்‌ 
இருந்தது. 

நான்‌ உற்றுப்பார்க்கையில்‌, வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னலடிக்கும்‌ 
பெருமேகத்தையும்‌ அதனைச்‌ சுற்றிச்‌ சுடர்வீசும்‌ தீப்பிழம்பையும்‌, அத்தீம்பிழம்பினுள்‌ 
மின்னும்‌ வெண்கலம்‌ போன்ற ஒன்றையும்‌ கண்டேன்‌. 

அதன்‌ நடுவினின்று நான்கு உயிரினங்களின்‌ வடிவம்‌ தோன்றியது. அவற்றின்‌ தோற்றம்‌ 
மனிதச்‌ சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. 

அவை ஒவ்வொன்றுக்கும்‌ நான்கு முகங்களும்‌, நான்கு இறக்கைகளும்‌ இருந்தன. 
அவற்றின்‌ பாதங்கள்‌ குளம்புகள்‌ போன்றிருந்தன. அவை துலக்கப்பட்ட வெண்கலம்‌ போல்‌ 
மின்னின. 

அவற்றின்‌ நாற்புறமும்‌ முகங்களும்‌, இறக்கைகளும்‌ இருந்ததுபோல்‌, இறக்கைகளின்‌ கீழ்‌ 
நாற்புறமும்‌ மனிதக்‌ கைகளும்‌ இருந்தன. 

அவை ஒவ்வொன்றின்‌ இறக்கைகளும்‌ மற்றவற்றின்‌ இறக்கைகளைத்‌ தொட்டுக்‌ 
கொண்டிருந்தன. அவை செல்கையில்‌ முகம்‌ திரும்பாமல்‌, திசை மாறாமல்‌ சென்றன. 
முன்புறம்‌ மனித முகமாயும்‌, வலப்புறம்‌ சிங்க முகமாயும்‌, இடப்புறம்‌ எருது முகமாயும்‌, 
பின்புறம்‌ கழுகு முகமாயும்‌ அவை நான்கின்‌ முகச்சாயலும்‌ இருந்தன. 

அவற்றின்‌ முகங்கள்‌ இவ்வாறிருக்க, அவற்றின்‌ இறக்கைகள்‌ மேல்நோக்கி விரிந்திருந்தன. 
ஒவ்வொன்றின்‌ இரண்டு இறக்கைகளும்‌ மற்றதன்‌ இறக்கைகளைத்‌ தொட்டுக்‌ 
கொண்டிருந்தன. எஞ்சிய இரண்டும்‌ அவற்றின்‌ உடல்களை மூடியிருந்தன. 

அவை ஒவ்வொன்றும்‌ நேர்முகமாய்ச்‌ சென்றன. எங்கெல்லாம்‌ ஆவி ஈர்த்துச்‌ சென்றதோ, 
அங்கெல்லாம்‌ அவையும்‌ சென்றன. அவை செல்கையில்‌ எப்பக்கமும்‌ திரும்பவில்லை. 
அவ்வுயரினங்களிடையே, பற்றியெரியும்‌ நெருப்புத்‌ தணல்‌ போன்றும்‌ தீப்பந்தம்‌ போன்றும்‌ 
ஏதோ ஒன்று தோன்றி, முன்னும்‌ பின்னும்‌ சென்றது. அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று: 
அதனின்று மின்னல்‌ கிளம்பிற்று. 

மின்னல்‌ பாய்வதுபோல அந்த உயிரினங்கள்‌ முன்னும்‌ பின்னும்‌ விரைந்தன. 

நான்‌ அந்த உயிரினங்களை உற்று நோக்கியபோது, நான்கு முகம்‌ கொண்ட ஒவ்வோர்‌ 
உயிரினத்தின்‌ அருகிலும்‌ உயிரினத்துக்கு ஒரு சக்கரமாக நான்கு சக்கரங்கள்‌ 
நிலத்தின்மேல்‌ தென்பட்டன. 

அந்தச்‌ சக்கரங்களின்‌ தோற்றமும்‌ அமைப்பும்‌: அவை மரகதக்‌ கல்லின்‌ நிறத்துடன்‌ 
தோன்றின. அவை நான்கும்‌ ஒரே வடிவம்‌ கொண்டிருந்தன: அவற்றின்‌ தோற்றமும்‌ 
அமைப்பும்‌ சக்கரத்துக்குள்‌ வேறொரு சக்கரம்‌ பொருத்தப்பட்டதாக இருந்தன. 

அவை இயங்குகையில்‌ எப்பக்கமும்‌ திரும்பாமல்‌ நாற்றிசையிலும்‌ செல்லக்கூடியவை. 
அவற்றின்‌ வட்ட விளிம்புகள்‌, உயரமாயும்‌ அச்சம்‌ தருவனவாயும்‌ இருந்தன. அவை நான்கின்‌ 
வட்ட விளிம்புகளும்‌ கண்களால்‌ நிறைந்திருந்தன. 


19, 


20. 


al 


அல 


2. 


24. 


அன 


26. 


சரி 


26. 


11 


உயிரினங்கள்‌ செல்லும்போது, சக்கரங்களும்‌ அவற்றோடு செல்லும்‌. அவ்வுயிரினங்கள்‌ 
நிலத்தினின்று மேலெழும்போது சக்கரங்களும்‌ எழும்பும்‌. 

எங்கெல்லாம்‌ ஆவி ஈர்த்துச்‌ சென்றதோ அங்கெல்லாம்‌ அவையும்‌ சென்றன. 
உயிரினங்களின்‌ ஆவி சக்கரங்களில்‌ இருந்ததால்‌ சக்கரங்களும்‌ அவற்றோடு எழுந்தன. 
அவை செல்கையில்‌ இவையும்‌ சென்றன. அவை நிற்கையில்‌ இவையும்‌ நின்றன. அவை 
நிலத்தினின்று மேலெழுந்தபோது சக்கரங்களும்‌ அவற்றுடன்‌ எழுந்தன. ஏனெனில்‌ 
அவ்வுயிரினங்களின்‌ ஆவி சக்கரங்களில்‌ இருந்தது. 

உயிரினங்களின்‌ தலைகளுக்குமேல்‌ கவிகை போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது. அது 
பளிங்கு போன்ற தோற்றம்‌ கொண்டு, அச்சம்‌ தருவதாய்‌, அவற்றின்‌ தலைகளுக்கு மேல்‌ 
விரிந்திருந்தது. 

அக்கவிகையின்‌ கீழ்‌ அவற்றின்‌ இறக்கைகள்‌ ஒன்றுக்கொன்று எதிராக விரிந்திருந்தன. 
மேலும்‌ உயிரினம்‌ ஒவ்வொன்றும்‌ தன்‌ உடலை இரண்டு இறக்கைகளால்‌ மூடிக்‌ 
கொண்டிருந்தது. 

அவை செல்லும்போது அவற்றின்‌ இறக்கைகள்‌ எழுப்பிய ஒலியைக்‌ கேட்டேன்‌. அது 
பெருவெள்ளத்தின்‌ இரைச்சல்‌ போன்றும்‌, எல்லாம்‌ வல்லவரின்‌ குரலொலி போன்றும்‌ 
இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும்‌ இரைச்சலின்‌ ஒலி ஒரு போர்ப்படையின்‌ 
இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள்‌ இறக்கைகளை 
இறக்கிக்கொண்டன. 

அவை தங்கள்‌ இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின்‌ தலைக்கு மேலிருந்த 
கவிகையின்‌ மீதிருந்து குரலொன்று கேட்டது. 

அவற்றின்‌ தலைக்கு மேலிருந்த கவிகையின்மீது நீல மணிக்கல்‌ தோற்றமுடைய ஓர்‌ 
அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல்‌ மனிதச்‌ சாயலுக்கு ஒப்பான 
ஓர்‌ உருவமும்‌ தெரிந்தது. 

அவரது இடைக்கு மேற்புறம்‌ சுற்றிலும்‌ பளபளக்கும்‌ வெண்கலம்‌ போன்றும்‌. நெருப்பு 
சூழ்ந்திருப்பதுபோன்றும்‌ இருக்க நான்‌ கண்டேன்‌. அவரது இடைக்குக்‌ நெருப்புப்‌ 
போன்றும்‌ சுற்றிலும்‌ ஒளிமயமாயும்‌ இருக்கக்‌ கண்டேன்‌. 

சூழ்ந்திருந்த ஒளியும்‌ கார்கால மேகத்தினிடையே காணப்படும்‌ வானவில்‌ போன்று 
தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின்‌ காட்சி. இதை நான்‌ பார்த்ததும்‌ 
முகம்‌ குப்புற விழுந்தேன்‌: அப்போது ஒருவர்‌ பேசும்‌ குரல்‌ கேட்டேன்‌. 


அதிகாரம்‌ 2. 


அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! எழுந்து நில்‌, உன்னோடூ பேசுவேன்‌ என்றார்‌. 

அவர்‌ என்னோடு பேசுகையில்‌ ஆவி என்னுள்‌ புகுந்து என்னை எழுந்து நிற்கச்‌ செய்தது: 
அப்போது அவர்‌ என்னோடூ பேசியவற்றைக்‌ கேட்டேன்‌. 

அவர்‌ என்னிடம்‌, மானிடா! எனக்கெதிராகக்‌ கிளர்ச்சி செய்யும்‌ இனத்தாராகிய 
இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ நான்‌ உன்னை அனுப்புகிறேன்‌. இன்றுவரை அவர்களும்‌ 
அவர்களுடைய மூதாதையரும்‌ எனக்கெதிராகக்‌ கிளர்ந்தெழுந்து கலகம்‌ செய்துள்ளனர்‌ 
என்றார்‌. 9வன்கண்ணும்‌ கடின இதயமும்‌ கொண்ட அம்மக்களிடம்‌ நான்‌ உன்னை 
அனுப்புகிறேன்‌. நீ அவர்களிடம்‌ போய்‌, “தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே” 
என்று சொல்‌. 

கலக வீட்டாராகிய அவர்கள்‌, செவி சாய்த்தாலும்‌ சாய்க்காவிட்டாலும்‌, தங்களிடையே ஓர்‌ 
இறைவாக்கினர்‌ வந்துள்ளார்‌ என்பதை அறிந்து கொள்ளட்டும்‌. 

மானிடா! நீ அவர்களுக்கு அஞ்சாதே. அவர்களின்‌ சொற்களைக்‌ கேட்டு நடுங்காதே. 
முட்புதர்களும்‌ நெருஞ்சில்களும்‌ உன்னைச்‌ சூழ்ந்திருந்தாலும்‌, தேள்களுடன்‌ நீ 


10. 


10. 


AE 


12. 


13, 


14. 


12 


வாழ்ந்தாலும்‌, அவர்களின்‌ சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள்‌ கலகம்‌ செய்யும்‌ வீட்டாராய்‌ 
இருப்பினும்‌ அவர்களின்‌ பார்வையைக்‌ கண்டு நடுங்காதே. 

அவர்கள்‌ செவி சாய்த்தாலும்‌ சாய்க்காவிட்டாலும்‌ நீ என்‌ சொற்களை அவர்களுக்கு 
எடுத்துக்‌ கூறு. அவர்களோ கலகம்‌ செய்வோர்‌. 

நீயோ மானிடா! நான்‌ உனக்குச்‌ சொல்வதைக்‌ கேள்‌. அந்தக்‌ கலக வீட்டாரைப்‌ போல்‌ 
நீயும்‌ கலகக்காரனாய்‌ இருந்துவிடாதே. உன்‌ வாயைத்‌ திறந்து நான்‌ உனக்குத்‌ 
தருவதைக்‌ தின்று விடு என்றார்‌. 

அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக்‌ கண்டேன்‌. அதில்‌ சுருளேடு ஒன்று 
இருந்தது. 

அவர்‌ அச்சுருளேட்டை என்முன்‌ விரித்தார்‌. உள்ளும்‌ புறமும்‌ எழுதப்பட்டிருந்த அதில்‌ 
கதறல்களும்‌ புலம்பல்களும்‌, கேடுகளும்‌ எழுதப்பட்டிருந்தன. 


அதிகாரம்‌ 3. 


அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! நீ காண்பதைத்‌ தின்றுவிட. இச்சுருளேட்டைத்‌ 
தின்றபின்‌ இஸ்ரயேல்‌ வீட்டாரிடம்‌ போய்ப்‌ பேசு என்றார்‌. 

நானும்‌ என்‌ வாயைத்‌ திறக்க, அவர்‌ அச்சுருளேட்டை எனக்குத்‌ தின்னக்‌ கொடுத்தார்‌. 
மேலும்‌ அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! நான்‌ உனக்குத்‌ தருகின்ற இச்சுருளேட்டைத்‌ 
தின்று உன்‌ வயிற்றை நிரப்பு என்றார்‌. நானும்‌ தின்றேன்‌. அது என்‌ வாயில்‌ தேன்போல்‌ 
இனித்தது. 

மேலும்‌ அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! புறப்படு. இஸ்ரயேல்‌ வீட்டாரிடம்‌ போய்‌ என்‌ 
சொற்களை அவர்களுக்கு எடுத்துக்‌ கூறு. 

ஏனெனில்‌, புரியாத பேச்சும்‌ கடின மொழியும்‌ உடைய மக்களிடம்‌ அல்ல, இஸ்ரயேல்‌ 
வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய்‌. 

புரியாத பேச்சும்‌ கடின மொழியும்‌ உனக்கு விளங்காத சொற்களும்‌ கொண்ட பல்வேறு 
மக்களினங்களிடம்‌ நான்‌ உன்னை அனுப்பவில்லை. அத்தகைய மக்களினங்களிடம்‌ நான்‌ 
உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள்‌ உனக்குச்‌ செவி சாய்திருப்பார்கள்‌. 

ஆனால்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ நான்‌ சொல்வதைக்‌ கேட்க விரும்பாததால்‌ அவர்கள்‌ நீ 
சொல்வதைக்‌ கேட்கவும்‌ விரும்பமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தலைக்கனமும்‌ கல்நெஞ்சமும்‌ 
கொண்டவர்கள்‌. 

எனவே, நான்‌ உன்‌ முகத்தை அவர்கள்‌ முகங்களுக்கு எதிராகவும்‌ உன்‌ நெற்றியை 
அவர்கள்‌ நெற்றிகளுக்கு எதிராகவும்‌ கடுமையாக்கியுள்ளேன்‌. 

உன்‌ நெற்றியைத்‌ தீக்கல்லை விட உறுதிபெற்ற வைரக்கல்‌ போல்‌ ஆக்கியுள்ளேன்‌. 
அவர்களுக்கு அஞ்சாதே. அவர்களின்‌ பார்வையைக்‌ கண்டு கலங்காதே. ஏனெனில்‌, 
அவர்கள்‌ கலகம்‌ செய்யும்‌ வீட்டார்‌ என்றார்‌. 

மேலும்‌ அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! நான்‌ உனக்குக்‌ கூறும்‌ சொற்களையெல்லாம்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்டு உன்‌ இதயத்தில்‌ பதித்துக்‌ கொள்‌. 

நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும்‌ உன்‌ மக்களின்‌ பிள்ளைகளிடம்‌ போ: அவர்கள்‌ 
செவி சாய்த்தாலும்‌ சாய்க்காவிட்டாலும்‌ அவர்களுடன்‌ பேசி, “தலைவராகிய ஆண்டவர்‌ 
கூறுவது இதுவே” என்று அவர்களுக்குச்‌ சொல்‌ என்றார்‌. 

அப்போது ஆவி என்னை உயரே பக்கியது. ஆண்டவரின்‌ மாட்சி தம்‌ உறைவிடத்திலி ருந்து 
எழுந்தபோது, நான்‌ என்பின்னே மாபெரும்‌ அதிரொலியின்‌ ஓசையைக்‌ கேட்டேன்‌. 
உயிரினங்களின்‌ இறக்கைகள்‌ ஒன்றோடொன்று உராயும்‌ ஒலியும்‌ சக்கரங்களின்‌ ஒலியும்‌ 
இணைந்து மாபெரும்‌ அதிரொலியும்‌ ஓசைபோல்‌ ஒலித்தது. 

அப்போது ஆவி என்னைத்‌ பக்கிக்‌ கொண்டு சென்றது. நானோ மனம்‌ கசந்து, சினமுற்றுச்‌ 
சென்றேன்‌. ஆனால்‌, ஆண்டவரது ஆற்றல்மிகு கைவன்மை என்மேல்‌ இருந்தது. 


15. 


16. 
1. 


18. 


19. 


20. 


21. 


22. 


ம, 


24. 


கபி 


26. 


த்தி 


12 


பின்னர்‌, நான்‌ கெபார்‌ ஆற்றோரம்‌ தெல்‌ ஆபீபில்‌ இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம்‌ 
வந்தேன்‌. அவர்கள்‌ குடியிருந்த இடத்தில்‌ அதிர்ச்சியுற்றவனாய்‌ அவர்களிடையே ஏழு 
நாள்கள்‌ தங்கியிருந்தேன்‌. 

ஏழு நாள்களுக்குப்பின்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! நான்‌ உன்னை இஸ்ரயேல்‌ வீட்டாருக்குக்‌ காவலனாக நியமித்துள்ளேன்‌. என்‌ 
வாயின்‌ சொற்களைக்‌ கேட்டு அவர்களை என்‌ பெயரால்‌ எச்சரிக்கை செய்‌. 

தீயோரிடம்‌ நீங்கள்‌ சாவது உறுதி என்று நான்‌ சொல்ல, நீ அவர்களை எச்சரிக்காவிடில்‌- 
அத்தீயோர்‌ தம்‌ தீயவழியினின்று விலகாவிட்டால்‌, தம்‌ உயிரை அவர்களால்‌ காத்து 
க்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால்‌-அவர்கள்‌ தம்‌ 
குற்றப்பழியோடு சாவர்‌. ஆனால்‌ அவர்களது இரத்தப்‌ பழியை உன்‌ மேலேயே சுமத்து 
வேன்‌. 

மாறாக, நீ தீயோரை எச்சரித்திருத்தும்‌, அவர்கள்‌ தம்‌ தீச்செயலினின்றும்‌ தம்‌ தீய 
வழியினின்றும்‌ விலகாமல்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ தம்‌ குற்றப்‌ பழியோடூ சாவர்‌. நீயோ உன்‌ 
உயிரைக்‌ காத்துக்‌ கொள்வாய்‌. 

நேர்மையாளர்‌ தம்‌ நேர்மையினின்று விலகி, அநீதி செய்கையில்‌ நான்‌ அவர்கள்முன்‌ 
இடறலை வைக்க, அவர்கள்‌ சாவர்‌. நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால்‌ அவர்கள்‌ தம்‌ 
பாவத்திலேயே சாவர்‌: அவர்களுடைய நற்செயல்கள்‌ நினைக்கப்படமாட்டா. ஆனால்‌ 
அவர்களது இரத்தப்பழியை உன்‌ மேலேயே சுமத்துவேன்‌. 

மாறாக, நேர்மையாளர்‌ பாவம்‌ செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால்‌ அவர்கள்‌ பாவம்‌ 
செய்யாவிடில்‌, அவர்கள்‌ வாழ்வது உறுதி. நீயும்‌ உன்‌ உயிரைக்‌ காத்துக்கொள்வாய்‌. 
அங்கே ஆண்டவரின்‌ கைவன்மை என்மீது இருந்தது. அவர்‌ என்னை நோக்கி, எழுந்து 
சமவெளிக்குச்‌ செல்‌. அங்கே நான்‌ உன்னோடூ பேசுவேன்‌ என்றார்‌. 

நானும்‌ எழுந்து சமவெளிக்குச்‌ சென்றேன்‌. இதோ ஆண்டவரின்‌ மாட்சி, கெபார்‌ 
ஆற்றோரம்‌ நான்‌ கண்டதைப்‌ போன்றே விளங்கிற்று. நான்‌ முகம்குப்புற விழுந்தேன்‌. 
பின்னர்‌, ஆவி என்னுள்‌ புகுந்து என்னை எழுந்து நிற்கச்‌ செய்தது. அப்போது அவர்‌ 
என்னிடம்‌ உரைத்தது: நீ சென்று உன்‌ வீட்டினுள்‌ உன்னை அடைத்துக்‌ கொள்‌! 

மானிடா! நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல்‌ கயிறுகள்‌ 
போட்டு அவற்றால்‌ உன்னைக்‌ கட்டுவார்கள்‌. 

நான்‌ உன்‌ நாவை உன்‌ மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளச்‌ செய்வேன்‌. நீயும்‌ ஊமையாகி, 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ள முடியாதவன்‌ ஆகிவிடுவாய்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ கலகம்‌ 
செய்யும்‌ வீட்டார்கள்‌. 

ஆனால்‌ நான்‌ உன்னோடு பேசும்போது உன்‌ வாயைத்‌ திறப்பேன்‌. நீ அவர்களிடம்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே என்று சொல்‌. கேட்பவன்‌ கேட்கட்டும்‌: 
மறுப்பவன்‌ மறுக்கட்டூம்‌: ஏனெனில்‌ அவர்கள்‌ கலகம்‌ செய்யும்‌ வீட்டார்கள்‌. 


அதிகாரம்‌ 4. 


மானிடா! நீ செங்கல்‌ ஒன்றை எடுத்து, அதை உன்‌ முன்னே வைத்து அதன்‌ மேல்‌ 
எருசலேம்‌ நகரை வரைந்திடு. 

அதைச்‌ சுற்றி முற்றுகைமயிட்டாற்போல்‌ அதற்கெதிராகத்‌ கொத்தளங்கள்‌ கட்டி, 
மணல்மேடு ஒன்றையும்‌ எழுப்பு. அதற்கு எதிராகப்‌ போர்ப்‌ பாசறைகளை அமைத்து, 
சுற்றிலும்‌ அரண்தகர்‌ பொறிகளையும்‌ வை. 

மேலும்‌ நீ இரும்புத்தட்டு ஒன்றை எடூத்து அதனை உனக்கும்‌ நகருக்கும்‌ இடையே ஓர்‌ 
இரும்புச்‌ சுவராக எழுப்பு. அதற்கு நேராக உன்‌ முகத்தை வைத்துக்கொள்‌. இப்பொழுது 


15. 


16. 


17. 


14 


அது முற்றுகையின்கீழ்‌ உள்ளது. முற்றுகையிடுபவன்‌ நீயே: இது இஸ்ரயேல்‌ வீட்டாருக்கு 
ஓர்‌ அடையாளம்‌. 

நீ உன்‌ இடப்பக்கமாய்ப்‌ படூத்து, உன்மேல்‌ இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ குற்றத்தைச்‌ சுமத்திக்‌ 
கொள்‌. நீ அப்பக்கமாய்ப்‌ படுத்திருக்கும்‌ நாள்கள்‌ வரை அவர்களின்‌ குற்றத்தைச்‌ 
சுமப்பாய்‌. 

எத்தனை ஆண்டுகள்‌ அவர்கள்‌ தவறிழைத்தார்களோ, அத்தனை நாள்களை அதாவது 
முந்மற்றுத்‌ தொண்ணூறு நாள்களை உன்மேல்‌ சுமத்தியுள்ளேன்‌. இத்தனை நாள்கள்‌ நீ 
இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ குற்றத்தைச்‌ சுமக்க வேண்டும்‌. 

இதை நீ செய்தபின்‌, மீண்டும்‌ உன்‌ வலப்பக்கமாய்ப்‌ படுத்து, யூதா வீட்டாரின்‌ குற்றத்தை 
ஓர்‌ ஆண்டுக்கு ஒரு நாளென நாற்பது நாள்களுக்குச்‌ சுமக்கவேண்டும்‌. ஓர்‌ ஆண்டுக்கு ஒரு 
நாள்‌ என்றே நான்‌ உனக்குக்‌ குறித்துள்ளேன்‌. 

மேலும்‌ முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்கு நேராக உன்‌ முகத்தை வைத்துக்கொண்டு, 
திறந்த புயத்தோடு, அதற்கெதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும்‌. 

மேலும்‌ உன்னைக்‌ கயிறுகளால்‌ கட்டுவேன்‌. நீ உன்‌ முற்றுகையின்‌ நாள்களை 
முடிக்கும்வரை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்குப்‌ புரள உன்னால்‌ இயலாது. 

நீயோ கோதுமை, வாற்கோதுமை, பெரும்பயறு, சிறுபயறு, தினை, சாமை ஆகியவற்றை 
ஒரு பானையில்‌ எடுத்துக்கொள்‌. நீ ஒரு பக்கமாய்ப்‌ படுத்திருக்கும்‌ முந்மற்றுத்‌ 
தொண்ணுறு நாள்கள்வரை அவற்றால்‌ அப்பம்‌ சுட்டுச்‌ சாப்பிடு. 

நாளொன்றுக்கு இருபது செக்கேல்‌ நிறையுள்ள உணவே சாப்பிடு. அதையும்‌ குறிப்பிட்ட 
நேரங்களில்‌ மட்டுமே நீ உண்ண வேண்டும்‌. 

தண்ணீரையும்‌ அளவு பார்த்தே குடிக்கவேண்டும்‌. ஒரு கலயம்‌ அளவையில்‌ ஆறிலொரு 
பங்கைக்‌ குறிப்பிட்ட நேரங்களில்‌ மட்டுமே குடி. 

உணவை வாற்கோதுமை அடைகளெனச்‌ சாப்பிட. மனித மலத்தின்‌ வறட்டிகளைப்‌ 
பயன்படுத்தி அவர்கள்‌ கண்முன்‌ அந்த அடையைச்‌ சுடவேண்டும்‌. 

ஆண்டவர்‌ உரைத்தது: இவ்வாறே இஸ்ரயேல்‌ மக்களும்‌ நான்‌ அவர்களை விரட்டியடிக்கும்‌ 
நாடுகளுக்குள்‌ தங்கள்‌ அப்பத்தைத்‌ தீட்டுப்பட்டதாகச்‌ சாப்பிடுவார்கள்‌. 

அப்போது நான்‌, தலைவராகிய ஆண்டவரே! நான்‌ ஒருபோதும்‌ தீட்டுப்பட்டதில்லை. என்‌ 
இளமை முதல்‌ இப்போதுவரை தானாய்ச்‌ செத்ததையோ, மற்ற விலங்குகளால்‌ 
கிழிக்கப்பட்டதையோ நான்‌ உண்டதில்லை. தீட்டான இறைச்சி கூட என்‌ வாயில்‌ 
நுழைந்ததே இல்லை என்றேன்‌. 

அப்போது அவர்‌ என்னிடம்‌, சரி, மனித மலத்துக்குப்‌ பதிலாக உனக்கு மாட்டுச்‌ சாணத்தை 
அனுமதிக்கிறேன்‌. அதைக்‌ கொண்டு உன்‌ அப்பத்தைச்‌ சுடு என்றார்‌. 

மேலும்‌ அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! இதோ நான்‌ எருசலேமில்‌ உணவின்‌ தரவைக்‌ 
குறையச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ அப்பத்தை நிறைபார்த்துக்‌ கவலையோடு உண்பர்‌. 
தண்ணீரை அளவு பார்த்துக்‌ கலக்கத்தோடு குடிப்பர்‌. 

இதனால்‌ அப்பமும்‌ தண்ணீரும்‌ அவர்களுக்குக்‌ குறைந்து கொண்டே போக, 
ஒவ்வொருவரும்‌ தம்‌ சகோதரை அவநம்பிக்கையோடு பார்த்துத்‌ தம்‌ குற்றப்பழியை 
முன்னிட்டு நலிந்து போவர்‌. 


அதிகாரம்‌ 5. 


மானிடா! மழிக்கும்‌ கத்தியைப்‌ போன்று கருக்கலான ஒரு வாளை எடுத்து, 
அதைக்கொண்டு உன்‌ தலையையும்‌ தாடியையும்‌ மழித்துக்கொள்‌. ஒரு தராசை எடுத்து 
அந்த முடியைப்‌ பங்கிட. 


10. 


[14 


12. 


13. 


14. 


187 


16. 


17. 


15 


அதில்‌ மூன்றிலொரு பங்கை முற்றுகை நாள்கள்‌ முடியும்போது நகரின்‌ நடுவில்‌ 
நெருப்பினால்‌ சுட்டெரி: மூன்றிலொரு பங்கை நகரைச்‌ சுற்றிலும்‌ வாளால்‌ 
வெட்டிப்போடு: மூன்றில்‌ ஒரு பங்கைக்‌ காற்றில்‌ பற்றிவிடு. ஏனெனில்‌ நான்‌ அவர்களை 
உருவிய வாளுடன்‌ பின்தொடர்வேன்‌. 

அதில்‌ கொஞ்சம்‌ நீ எடுத்து உன்‌ ஆடையின்‌ முனைகளில்‌ முடிந்து வை. 

பிறகு அதில்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, அதைத்‌ தீயிலிட்டூச்‌ சுட்டெரி. அதனினின்று 
இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌ எதிராகத்‌ தீ புறப்படும்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: வேற்றினத்தாரிடையேயும்‌ சூழ்ந்துள்ள 
நாடுகள்‌ நடுவிலும்‌ நான்‌ திகழச்‌ செய்த எருசலேம்‌ இதுவே. 

அம்மக்கள்‌ வேற்றினத்தாரைவிடக்‌ கேடு கெட்டவர்களாய்‌ என்‌ நீதிநெறிகளை 
எதிர்த்தார்கள்‌. தங்கைச்‌ சுற்றியுள்ள நாடுகளைவிட மிகுதியாக என்‌ நியமங்களை 
எதிர்த்தார்கள்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ என்‌ நீதிநெறிகளை ஒதுக்கித்‌ தள்ளி, என்‌ 
நியமங்களின்படி நடவாமற்‌ போனார்கள்‌. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: உங்களைச்‌ சுற்றியுள்ள 
மக்களினங்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமாய்‌ நீங்கள்‌ கிளர்ச்சி செய்தீர்கள்‌: என்‌ 
நியமங்களின்படி நடக்கவில்லை. என்‌ நீதி நெறிகளைக்‌ கடைப்பிடிக்கவில்லை. 
உங்களைச்‌ சுற்றியுள்ள மக்களினங்களின்‌ நீதிநெறிகளின்படி நீங்கள்‌ நடக்கவில்லை. 
ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: வேற்றினத்தார்‌ கண்முன்‌ நானே 
உங்கள்‌ நடுவிலிருந்து உங்களுக்கெதிராகத்‌ தீர்ப்பு வழங்குவேன்‌. 

உங்கள்‌ எல்லா அருவருப்பான செயல்களுக்காகவும்‌, நான்‌ இதுவரை செய்யாததும்‌ 
இனிச்‌ செய்யாதிருக்கப்‌ போவதுமான ஒன்றை உங்கள்‌ நடுவே செய்யப்போகிறேன்‌. 
எனவே உங்களுள்‌ பெற்றோர்‌ தம்‌ பிள்ளைகளையும்‌ பிள்ளைகள்‌ தம்‌ பெற்றோரையும்‌ 
தின்பர்‌: உங்களுக்கு நான்‌ தண்டனைத்‌ தீர்ப்பு அளித்து உங்களுள்‌ எஞ்சியிருப்போர்‌ 
அனைவரையும்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ சிதறடிப்பேன்‌. 

என்மேல்‌ ஆணை! வெறுப்புக்கும்‌ அருவருப்புக்கும்‌ உரிய உங்கள்‌ எல்லாச்‌ செயல்களாலும்‌ 
என்‌ திருத்பயகத்தை நீங்கள்‌ தீட்டுப்படுத்தியதால்‌ நான்‌ உங்களைவிட்டு விலகிவிடூவேன்‌. 
என்‌ கண்கள்‌ உங்களுக்கு இரக்கம்‌ காட்டா. இது தலைவராகிய ஆண்டவரின்‌ அறிவிப்பு. 
உங்களுள்‌ மூன்றிலொரு பங்கினர்‌ கொள்ளை நோயால்‌ மடிவர்‌: பஞ்சத்தால்‌ அழிவர்‌: 
இன்னும்‌ மூன்றிலொரு பங்கினர்‌ வாளால்‌ வீழ்வர்‌: எஞ்சிய மூன்றிலொரு பங்கினரை 
எத்திசையிலும்‌ சிதறுண்ட போகச்‌ செய்து, அவர்களை உருவிய வாளோடு தொடர்வேன்‌. 
இவ்வாறு என்‌ சினம்‌ தணியும்‌: அவர்கள்மீது எனக்குள்ள சீற்றத்தை ஆற்றிக்கொள்வேன்‌, 
பழிதீர்த்துக்‌ கொள்வேன்‌. என்‌ சீற்றம்‌ அவர்கள்‌ மீது பாய்ந்து முடியும்போது 
ஆண்டவராகிய நான்‌ என்‌ பேரார்வத்தினால்‌ பேசியுள்ளேன்‌ என அவர்கள்‌ அறிந்து 
கொள்வர்‌. 

இவ்வழியாய்க்‌ கடந்து செல்வோர்‌ அனைவரும்‌ காணும்படி உன்னைச்‌ சுற்றியுள்ள 
மக்களினங்களிடையே உன்னைப்‌ பாழாக்கி, பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவேன்‌. 
சினத்தோடும்‌, சீற்றத்தோடும்‌ உனக்கு நான்‌ தண்டனைத்‌ தீர்ப்பு வழங்கும்போது, 
உன்னைச்‌ சுற்றியுள்ள மக்களினங்களுக்கு அது பழிச்சொல்லும்‌ வசைமொழியும்‌ 
எச்சரிக்கையும்‌ திகிலுமாய்‌ இருக்கும்‌. ஆண்டவராகிய நான்‌ பேசியுள்ளேன்‌. 

உங்களைப்‌ பாழாக்குவதற்காக நான்‌ வறட்சியின்‌ கொடிய அம்புகளை அவர்கள்மீது 
எய்வேன்‌. உங்களை அழிப்பதற்காகவே அவற்றை எய்வேன்‌. உங்களிடையே வறட்சியை 
மிகுதிப்படுத்தி உங்கள்‌ உணவின்‌ தரவை நிறுத்திவிடூவேன்‌. 

நான்‌ வறட்சியையும்‌, கொடிய விலங்குகளையும்‌ உங்கள்‌ மேல்‌ ஏவுவேன்‌. அதனால்‌, 
நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைகளை இழப்பீர்கள்‌: கொள்ளை நோயும்‌ இரத்தக்‌ களறியும்‌ 
உங்களிடையே உண்டாகும்‌. ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன்‌. 


10. 


1. 


12. 


13. 


14. 


16 


அதிகாரம்‌ 6. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! நீ இஸ்ரயேலின்‌ மலைகளுக்கு நேராக உன்‌ முகத்தை வைத்துக்கொண்டு 
அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்திட. 

நீ சொல்லவேண்டியது: இஸ்ரயேல்‌ மலைகளே! தலைவராகிய ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ 
கேளுங்கள்‌. மலைகளுக்கும்‌ குன்றுகளுக்கும்‌ மலை இடுக்குகளுக்கும்‌ 
பள்ளத்தாக்குகளுக்கும்‌ தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நானே 
உங்கள்மேல்‌ வாளை வரச்செய்து உங்கள்‌ தொழுகைமேடுகளை அழிப்பேன்‌. 

உங்கள்‌ பலிபீடங்கள்‌ இடிக்கப்பட, உங்கள்‌ பபபீடங்கள்‌ தகர்க்கப்படும்‌. உங்களுள்‌ 
கொலையுண்டோரை உங்கள்‌ சிலைகளின்முன்‌ விட்டெறிவேன்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களின்‌ பிணங்களை அவர்களுடைய சிலைகளின்முன்‌ போடுவேன்‌. உங்கள்‌ 
பலிபீடங்களைச்‌ சிதறச்‌ செய்வேன்‌. 

நீங்கள்‌ வாழும்‌ எல்லா இடங்களிலும்‌ நகர்கள்‌ அழிக்கப்படும்‌: தொழுகை மேடுகள்‌ 
சிதைக்கப்படும்‌. இதனால்‌ உங்கள்‌ பலிபீடங்கள்‌ இடிக்கப்பட்டுப்‌ பாழாக்கப்படும்‌. 
உங்கள்‌ சிலைகள்‌ உடைத்து நொறுக்கப்படும்‌. உங்கள்‌ பப பீடங்கள்‌ தகர்க்கப்படும்‌. 
உங்கள்‌ கைவேலைப்பாடுகள்‌ அழித்தொழிக்கப்படும்‌. 

கொலையுண்டோரும்‌ உங்கள்‌ நடூவில்‌ வீழ்ந்து கிடப்பர்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 

ஆயினும்‌, நீங்கள்‌ நாடுகளுக்குள்ளே சிதறடிக்கப்படும்போது, வாளுக்குத்‌ தப்பும்‌ சிலரை 
எஞ்சியோராக நான்‌ வேற்றினங்களிடையே விட்டுவைப்பேன்‌. 

இவ்வாறு, வேற்றினங்களிடையே சிறைப்படுத்தப்பட்டு உயிர்‌ தப்புவோர்‌ என்னை நினைவு 
கூர்வர்‌. ஏனெனில்‌ என்னை விட்டூ விலகி விபசாரம்‌ செய்த தங்கள்‌ இதயத்தையும்‌, 
சிலைகள்‌ மீது காமுற்ற தங்கள்‌ கண்களையும்‌ குறித்து தங்களையே நொந்து கொள்ளச்‌ 
செய்வேன்‌. அவர்கள்‌ தங்கள்‌ அருவருப்பான எல்லாச்‌ செயல்களுக்காகவும்‌, எல்லாக்‌ 
கேடுகளுக்காகவும்‌ தங்களைத்‌ தாங்களே வெறுப்பர்‌. 

அப்போது, நானே ஆண்டவர்‌ என்றும்‌ “இக்கேட்டை அவர்களுக்கு வருவிப்பேன்‌” என 
நான்‌ பொய்யாகச்‌ சொல்லவில்லை என்றும்‌ அவர்கள்‌ அறிவார்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீ கையடித்துக்‌ காலை உதறிச்‌ சொல்‌: 
ஜயோ கேடு! இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ எல்லாத்‌ தீய அருவருப்புகளுக்காகவும்‌ அவர்கள்‌ 
வாளாலும்‌ வறட்சியாலும்‌ கொள்ளை நோயாலும்‌ மடிவர்‌. 

தொலைவில்‌ இருப்போர்‌ கொள்ளை நோயால்‌ மடிவர்‌: அருகில்‌ இருப்போர்‌ வாளால்‌ 
வீழ்வர்‌. மீந்திருந்து முற்றுகையிடப்படுவோரோ வறட்சியால்‌ சாவர்‌. இவ்வாறு 
அவர்கள்மேல்‌ என்‌ சீற்றத்தைத்‌ தணித்துக்கொள்வேன்‌. 

ஒவ்வோர்‌ உயர்ந்த குன்றிலும்‌ எல்லா மலையுச்சிகளிலும்‌, ஒவ்வொரு பசு மரத்தடியிலும்‌, 
தழைத்து நிற்கும்‌ எல்லாக்‌ கருங்காலி மரங்களடியிலும்‌, எங்கெங்கு அவர்கள்‌ தங்கள்‌ 
சிலைகளுக்கெல்லாம்‌ நறுமணத்‌ பபம்‌ காட்டினரோ அங்கெல்லாம்‌ அவர்களுடைய 
பலிபீடங்களைச்‌ சுற்றி அவர்களுடைய சிலைகளோடு அவர்களுள்‌ கொலையுண்டோரும்‌ 
கிடக்கும்போது நானே ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 

நான்‌ அவர்கள்மீது என்‌ கையை ஓங்கிப்‌ பாலைநிலம்‌ முதல்‌ திப்லாவரை அவர்கள்‌ 
குடியிருக்கும்‌ எல்லா இடங்களையும்‌ அழித்துப்‌ பாழாக்குவேன்‌. அப்போது நானே 
ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. 


10. 


LL 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


17 


அதிகாரம்‌ 7. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இஸ்ரயேல்‌ நாட்டை நோக்கித்‌ தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: 
இதோ முடிவு வந்துவிட்டது! நாட்டின்‌ நான்கு மூலைகள்‌ வரையிலும்‌ முடிவு வந்துவிட்டது! 
இப்பொழுதே முடிவு உனக்கு வந்துவிட்டது. நான்‌ என்‌ சினத்தை உன்மீது அனுப்புவேன்‌: 
உன்‌ நடத்தைக்கு ஏற்றபடி உனக்குத்‌ தீர்ப்பிருவேன்‌: வெறுப்புக்குரிய உன்‌ எல்லாச்‌ 
செயல்களுக்கும்‌ தக்க பதிலளி கொடுப்பேன்‌. 

என்‌ கண்களில்‌ உனக்கு இரக்கம்‌ இராது: நான்‌ உன்னைத்‌ தப்பவிடேன்‌. மாறாக, உன்‌ 
நடத்தைக்கும்‌ அருவருப்புகளுக்கும்‌ ஏற்ப உனக்குப்‌ பதிலடி கொடுப்பேன்‌. அப்போது 
நானே ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுகிறார்‌: இதோ வருகின்றது தீங்கு மேல்‌ தீங்கு! 

முடிவு வந்துவிட்டது! வந்து விட்டது முடிவு! உனக்கெதிராக அது எழுந்து விட்டது: 
இதோ, அது வருகின்றது. 

நாட்டில்‌ வாழ்வோனே! எனக்குக்‌ கேடுகாலம்‌ வந்துவிட்டது. அந்த வேளை வந்தேவிட்டது 
. அது மலைகளின்‌ மகிழ்ச்சி நாளல்ல: குழப்பத்தின்‌ நாளே. நெருங்கிவிட்டது அந்நாள்‌. 
இப்போது விரைவில்‌ என்‌ சீற்றத்தை உன்மேல்‌ பாய்ச்சி என்‌ சினத்தை 
ஆற்றிக்கொள்வேன்‌: உன்‌ வழிகளுக்கேற்ப உனக்குத்‌ தீர்ப்பிட்ட, உன்‌ 
அருவருப்புகளுக்குத்‌ தக்கபடி உனக்குப்‌ பதிலடி கொடுப்பேன்‌. 

என்‌ கண்களில்‌ உனக்கு இரக்கம்‌ இராது: நான்‌ உன்னைத்‌ தப்பவிடேன்‌. மாறாக உன்‌ 
நடத்தைக்கும்‌ உன்‌ நடூவிலிருக்கும்‌ அருவருப்புகளுக்கும்‌ ஏற்ப உனக்குப்‌ பதிலடி 
கொடுப்பேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்றும்‌ நானே தாக்குகிறேன்‌ என்றும்‌ நீங்கள்‌ 
அறிந்து கொள்வீர்கள்‌. 

இதோ, அந்த நாள்‌! அது வந்துவிட்டது! கேடுகாலம்‌ நெருங்கி விட்டது: அநீதி துளித்து 
விட்டது: செருக்கு அரும்பிவிட்டது. 

வன்முறை, கொடுமையின்‌ கோலாக வளர்ந்துள்ளது: அவர்களோ அவர்களது செழிப்போ 
அவர்களது செல்வமோ, எதுவுமே தப்ப முடியாது. அவர்களுக்குள்‌ யாருமே மேன்மையுடன்‌ 
திகழ முடியாது. 

அந்நேரம்‌ வந்துவிட்டது: அந்நாள்‌ நெருங்கிவிட்டது. வாங்குவோர்‌ மகிழ வேண்டாம்‌: 
விற்போர்‌ வருந்த வேண்டாம்‌. ஏனெனில்‌ அக்கூட்டத்தினர்‌ அனைவருமே சினத்துக்கு 
இலக்காகிவிட்டனர்‌. 

அவர்கள்‌ இன்னும்‌ உயிருடன்‌ இருந்தால்கூட, விற்றோர்‌ விற்கப்பட்ட பொருளை மீண்டும்‌ 
அடையவே முடியாது. ஏனெனில்‌, அக்கூட்டத்தினர்‌ அனைவரையும்‌ பற்றிய இக்காட்சி 
மாறாது. அவர்கள்‌ தீயவராய்‌ இருப்பதால்‌, எவரும்‌ தம்‌ உயிரை நிலைக்கச்‌ செய்ய 
முடியாது. 

அவர்கள்‌ எக்காளம்‌ ஊதி எல்லாவற்றையும்‌ தயார்‌ நிலையில்‌ வைத்திருந்தாலும்‌, போரிடச்‌ 
செல்வோர்‌ யாருமில்லை. எனெனில்‌ என்‌ சினம்‌ அக்கூட்டத்தினர்‌ அனைவர்‌ மேலும்‌ 
உள்ளது. 

வெளிப்புறம்‌ வாளும்‌ உட்புறம்‌ பஞ்சமும்‌ கொள்ளை நோயும்‌ உள்ளன. வயலில்‌ இருப்போர்‌ 
வாளால்‌ மடிவர்‌. நகரில்‌ இருப்போரையோ பஞ்சமும்‌ கொள்ளை நோயும்‌ விழுங்கும்‌. 
அவர்களுள்‌ சிலர்‌ பிழைத்து, தப்பி ஓடினாலும்‌ அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ மலைகளில்‌ தம்‌ 
குற்றங்களுக்காகப்‌ பள்ளத்தாக்குப்‌ புறாக்களைப்‌ போல்ப்‌ புலம்புவர்‌. 

கைகள்‌ எல்லாம்‌ வலுவிழந்து போகும்‌: முழங்கால்கள்‌ எல்லாம்‌ தண்ணீரைப்போல்‌ 
ஆகிவிடும்‌. 


18. 


19, 


20. 


கரி 


ஈசி 


கடி 


24. 


படு 
26. 


அ 


18 


அவர்கள்‌ அனைவரும்‌ சாக்கு உடை உடுத்திக்‌ கொள்வர்‌: திகில்‌ அவர்களை 
மூடிக்கொள்ளும்‌: முகங்கள்‌ எல்லாம்‌ வெட்சி நாணும்‌: அவர்களின்‌ தலைகள்‌ எல்லாம்‌ 
மொட்டையடிக்கப்படும்‌. 

தங்கள்‌ வெள்ளியை வீதிகளில்‌ எறிவர்‌: பொன்‌ அவர்களுக்குத்‌ தீட்டுள்ள பொருள்‌ போல்‌ 
இருக்கும்‌: ஆண்டவரது சீற்றம்‌ பொங்கும்‌ அந்நாளில்‌ அவர்களின்‌ வெள்ளியாலும்‌ 
பொன்னாலும்‌ அவர்களை விடுவிக்க இயலாது: அவர்கள்‌ மனநிறைவு பெறுவதும்‌ இல்லை: 
அவர்களின்‌ வயிறு நிரம்புவதும்‌ இல்லை: ஏனெனில்‌ அவர்களது குற்றப்பழியே 
அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக ஆகிவிட்டது. 

அழகிய அணிகலன்களைப்‌ பகட்டூக்காகப்‌ பயன்படுத்தினர்‌: அவற்றால்‌ தங்கள்‌ 
அருவருக்கத்தக்க சிலைகளையும்‌ வெறுக்கத்தக்க பொருள்களையும்‌ செய்து 
கொண்டனர்‌: எனவே அவற்றை அவர்களுக்குத்‌ தீட்டான பொருளாக மாறச்‌ செய்தேன்‌. 
மேலும்‌ அதை அன்னியர்‌ கையில்‌ கொள்ளைப்‌ பொருளாகவும்‌ உலகின்‌ தீயோர்‌ 
சூறையாடும்‌ பொருளாகவும்‌ கொடுப்பேன்‌: அவர்கள்‌ அதைக்‌ கறைப்படுத்துவார்கள்‌. 
அவர்கள்‌ செய்வதைக்‌ கண்டுகொள்ள மாட்டேன்‌: அவர்களும்‌ என்‌ அரும்பொருளைத்‌ 
தீட்டுப்படுத்துவார்கள்‌: கள்வரும்‌ அதனுள்‌ நுழைந்து கறைப்படுத்துவர்‌. 

நீ ஒரு சங்கிலியைச்‌ செய்து கொள்‌: நாடு கொலைத்‌ தீர்ப்புகளாலும்‌ நகர்‌ 
வன்செயல்களாலும்‌ நிறைந்துள்ளன. 

ஆகையால்‌ வேற்றினத்தாரில்‌ பொல்லாதவர்களைக்‌ கூட்டி வருவேன்‌: அவர்கள்‌ 
இவர்களுடைய வீடுகளைக்‌ கைப்பற்றுவார்கள்‌: வலியோரின்‌ ஆணவத்தை அடக்குவேன்‌: 
அவர்களின்‌ திருத்தலங்கள்‌ கறைப்படுத்தப்படும்‌. 

கடுந்துயர்‌ அடையும்பொழுது, அமைதியை நாடுவர்‌: ஆனால்‌ அது கிடைக்காது. 
அழிவுக்குமேல்‌ அழிவு உண்டாகும்‌, வதந்திக்கு மேல்‌ வதந்தி பரவும்‌: இறைவாக்கினரின்‌ 
காட்சியை நாடுவர்‌: ஆனால்‌ குருக்களிடம்‌ திருச்சட்டமும்‌ மூப்பர்களிடம்‌ அறிவுரையும்‌ 
அற்றுப்போகும்‌. 

அரசன்‌ புலம்புவான்‌: இளவரசன்‌ அவநம்பிக்கையை அணிந்திருப்பான்‌: நாட்டு மக்களின்‌ 
கைகளோ நடூங்கிக்கொண்டிருக்கும்‌: அவர்களின்‌ வழிகளுக்கேற்ப நானும்‌ அவர்களுக்குச்‌ 
செய்வேன்‌: அவர்களின்‌ தீர்ப்பு முறைகளின்படியே நானும்‌ அவர்களுக்குத்‌ தீர்ப்பிடுவேன்‌: 
அப்போது நானே ஆண்டவரென அவர்கள்‌ அறிந்துகொள்வர்‌. 


அதிகாரம்‌ 8. 


ஆறாம்‌ ஆண்டில்‌, ஆறாம்‌ மாதத்தின்‌ ஜந்தாம்‌ நாள்‌, நான்‌ என்‌ வீட்டில்‌ அமர்ந்திருந்தேன்‌. 
யூதாவின்‌ மூப்பரும்‌ என்‌ முன்பாக அமர்ந்திருந்தனர்‌. அப்போது அங்கே தலைவராகிய 
ஆண்டவரின்‌ கை என்மீது விழுந்தது. 

அப்போது இதோ நெருப்புப்‌ போன்ற ஒருவரின்‌ சாயலைக்‌ கண்டேன்‌. அவரது 
இடைக்குக்‌ கீழ்ப்புறம்‌ நெருப்புப்‌ போன்றும்‌, அவரது இடைக்கு மேற்புறம்‌ பளபளக்கும்‌ 
வெண்கலம்‌ போன்றும்‌ ஒளிர்வதைக்‌ கண்டேன்‌. 

அவர்‌ கைபோன்று தெரிந்த ஒன்றை நீட்டி என்‌ தலை முடியைப்‌ பிடித்தார்‌. கடவுள்‌ 
அருளிய இக்காட்சியில்‌ ஆவி என்னை விண்ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ நடுவில்‌ பக்கி 
எருசலேமுக்குக்‌ கொணர்ந்து அங்கே ஆண்டவரது சகிப்பின்மையைத்‌ பண்டும்‌ சிலை 
இருக்கும்‌ வடதிசை நோக்கி அமைந்த உள்வாயிலின்‌ முற்றத்தில்‌ என்னை விட்டது. 
அங்கே சமவெளியில்‌ நான்‌ கண்ட காட்சியைப்‌ போன்று இஸ்ரயேலின்‌ கடவுளது மாட்சி 
இலங்கியது. 

அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! உன்‌ கண்களை உயர்த்தி வடக்கே பார்‌ என்றார்‌. 
நானும்‌ வடதிசைநோக்கி என்‌ கண்களை உயர்த்தினேன்‌. அங்கே வடக்கில்‌ பலிபீடத்தின்‌ 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19 


முற்றத்தில்‌ நுழைவாமிலின்‌ அருகே ஆண்டவரது சகிப்பின்மையைத்‌ பண்டும்‌ சிலை 
இருந்தது. 

அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! அவர்கள்‌ செய்வதைப்‌ பார்த்தாயா? என்‌ 
திருத்தலத்திலிருந்து நான்‌ விலகியிருக்குமாறு இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ செய்கிற மிகவும்‌ 
அருவருக்கத்தக்கவற்றைப்‌ பார்க்கின்றாய்‌ அல்லவா? திரும்பி வா, இதை விடவும்‌ 
அருவருக்கத்தக்கவற்றைக்‌ காண்பாய்‌ என்றார்‌. 

பின்னர்‌ அவர்‌ என்னை முற்றத்தின்‌ வாயிலுக்குக்‌ கொண்டு சென்றார்‌. அங்கே சுவரில்‌ ஒரு 
துளை இருக்கக்‌ கண்டேன்‌. 

அவர்‌ என்னிடம்‌, மானிடா! சுவரை உடை என்றார்‌. நான்‌ சுவரை உடைத்தபோது அங்கே 
ஒரு வாயிற்படி இருந்தது. 

அவர்‌ என்னை நோக்கி, உள்ளே போய்‌ அவர்கள்‌ செய்யும்‌ தீய அருவருப்பான 
செயல்களைப்‌ பார்‌ என்றார்‌. 

நான்‌ உள்ளே நுழைந்து பார்த்தேன்‌. இதோ எல்லாவகை ஊர்வனவும்‌, வெறுக்கத்தக்க 
விலங்குகளும்‌, இஸ்ரயேல்‌ வீட்டினரின்‌ தெய்வ உருவங்களும்‌ சுவரைச்‌ சுற்றிலும்‌ செது 
க்கப்பட்டிருந்தன. 

அவற்றிற்கு முன்‌ இஸ்ரயேல்‌ வீட்டு மூப்பர்களில்‌ எழுபதுபேர்‌ கையில்‌ நறுமணம்‌ கமழும்‌ 
பபகலசத்துடன்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ நடுவே சாப்பானின்‌ மகன்‌ 
யாசனியாவும்‌ நின்று கொண்டிருந்தார்‌. 

ஆண்டவர்‌ என்னை நோக்கி, மானிடா! இஸ்ரயேல்‌ வீட்டு மூப்பர்களை இருளில்‌ தாங்கள்‌ 
வைத்த தெய்வ உருவங்களின்முன்‌ என்ன செய்கிறார்கள்‌? பார்த்தாயா! “ஆண்டவர்‌ 
நம்மைப்‌ பார்க்கவில்லை: ஆண்டவர்‌ நாட்டைக்‌ கைவிட்டூவிட்டார்‌” என அவர்கள்‌ 
சொல்கின்றனர்‌ என்றார்‌. 

மீண்டும்‌ அவர்‌ என்னை நோக்கி, திரும்பி வா. இவர்கள்‌ செய்யும்‌ இன்னும்‌ பெரிய 
அருவருக்கத்தக்க செயல்களைக்‌ காணப்‌ போகிறாய்‌ என்று சொன்னார்‌. 

பின்‌ அவர்‌ என்னை ஆண்டவரது இல்லத்தின்‌ வடக்கு வாயிலுக்குக்‌ கூட்டிவந்தார்‌. அங்கே 
பெண்கள்‌ உட்கார்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தனர்‌. 

பின்‌ அவர்‌ என்னை நோக்கி, பார்த்தாயா? மானிடா! மீண்டும்‌ திரும்பி வா. இவற்றிலும்‌ 
பெரிய அருவருக்கத்தக்க செயல்களைக்‌ காணப்போகிறாய்‌ என்றார்‌. 

அவர்‌ என்னை ஆண்டவரது இல்லத்தின்‌ உள்‌ கூடத்திற்குக்‌ கூட்டி வந்தார்‌. அங்கே 
ஆண்டவரது கோவிலின்‌ வாயிற்பகுதியில்‌, மண்டபத்திற்கும்‌, பீடத்திற்கும்‌ இடையில்‌, 
ஏறக்குறைய இருபத்தைந்து பேரைக்‌ கண்டேன்‌. அவர்களின்‌ முதுகு ஆண்டவரது 
இல்லத்தையும்‌ முகம்‌ கிழக்குத்‌ திசையையும்‌ நோக்கி இருந்தன. அவர்கள்‌ கிழக்கே 
பார்த்துக்‌ கதிரவனைத்‌ தொழுது கொண்டிருந்தனர்‌. 

அவர்‌ என்னை நோக்கி, பார்த்தாயா? மானிடா! யூதா வீட்டார்‌ இங்கு செய்கிற 
அருவருப்புகள்‌ அற்பமானவையோ? அவர்கள்‌ நாட்டை வன்முறையினால்‌ நிரப்பி மீண்டும்‌ 
மீண்டும்‌ எனக்குச்‌ சினமூட்டுகிறார்கள்‌. அதோ பார்‌, திராட்சைக்‌ கிளைகளைத்‌ தங்கள்‌ 
மூக்கிற்கு எதிராகத்‌ பக்கிப்‌ பிடிக்கிறார்கள்‌. 

எனவே நான்‌ அவர்களிடம்‌ சினத்துடன்‌ நடந்து கொள்வேன்‌. என்‌ கண்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காட்டாது. நான்‌ அவர்களைத்‌ தப்பவிடேன்‌. என்‌ செவிகளில்‌ அவர்கள்‌ பெரும்‌ 
குரலிட்டு அழுதாலும்‌ நான்‌ கேட்கமாட்டேன்‌. 


அதிகாரம்‌ 9. 


அவர்‌ என்‌ செவிகளில்‌ உரத்த குரலில்‌ நகருக்குத்‌ தண்டனை வழங்குவோரே! நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ உம்‌ கொலைக்‌ கருவியைக்‌ கையிலேந்தி நெருங்கி வாருங்கள்‌ என்றார்‌. 


10. 


11. 


20 


இதோ ஆறு ஆள்கள்‌ வடக்கு நோக்கி இரக்கும்‌ மேல்‌ வாயிலின்‌ வழியாக வந்தனர்‌. 
ஒவ்வொருவர்‌ கையிலும்‌ ஒரு கொலைக்‌ கருவி இருந்தது. அவர்களுடன்‌ நார்ப்பட்டு 
உடுத்தி, எழுதும்‌ மைக்கூட்டை இடையில்‌ வைத்திருந்த ஒருவனும்‌ இருந்தான்‌. இவர்கள்‌ 
உள்ளே வந்து வெண்கலப்‌ பீடத்தின்‌ அருகில்‌ நின்றனர்‌. 

அப்பொழுது இஸ்ரயேலின்‌ கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டூ 
மேலெழுந்து இல்லத்தின்‌ வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர்‌ நார்ப்பட்டு உடுத்தி 
எழுதும்‌ மைக்கூட்டைத்‌ தம்‌ இடையில்‌ வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார்‌. 

பின்‌ ஆண்டவர்‌ அவரை நோக்கி, நீ எருசலேம்‌ நகரெங்கும்‌ சுற்றிவந்து அதனுள்‌ 
செய்யப்படும்‌ எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும்‌ பெருமூச்சு விட்டுப்‌ புலம்பம்‌ 
மனிதர்களுக்கு நெற்றியில்‌ அடையாளம்‌ இடு என்றார்‌. 

என்‌ செவிகளில்‌ விழுமாறு அவர்‌ மற்றவர்களை நோக்கிக்‌ கூறியது: நீங்கள்‌ அவர்‌ பின்னால்‌ 
நகரெங்கும்‌ சுற்றி வந்து தாக்குங்கள்‌. உங்கள்‌ கண்களினின்று யாரையும்‌ 
தப்பவிடவேண்டாம்‌: இரக்கம்‌ காட்டவேண்டாம்‌. 

முதியோர்‌, இளைஞர்‌, கன்னியர்‌, குழந்தைகள்‌, பெண்கள்‌ அனைவரையும்‌ 
கொன்றொழியுங்கள்‌. அடையாளம்‌ இடப்பட்ட மனிதர்‌ எவரையும்‌ நெருங்காதீர்கள்‌. என்‌ 
பயகத்திலிருந்து தொடங்குங்கள்‌. அவர்களும்‌ ஆண்டவரது இல்லத்தின்‌ முன்னிருந்த 
முதியோரிலிருந்து தொடங்கினர்‌. 

அவர்‌ அவர்களை நோக்கி, கோவிலைக்‌ கறைப்படூத்துங்கள்‌: முற்றங்களைக்‌ 
கொலையுண்டவர்களால்‌ நிரப்புங்கள்‌: புறப்படுங்கள்‌ என்றார்‌. அவர்களும்‌ நகருக்குள்‌ 
சென்று வெட்டி வீழ்த்தினார்கள்‌. 

அவர்கள்‌ வெட்டி வீழ்த்திக்‌ கொண்டிருந்தபோது, நான்மட்டும்‌ தனியே இருந்தேன்‌. 
நானோ முகங்குப்புற விழுந்து, ஆ! தலைவராகிய ஆண்டவரே! நீர்‌ உம்‌ சீற்றத்தை 
எருசலேமின்‌ மீது கொட்டி இஸ்ரயேலில்‌ எஞ்சி இருப்போர்‌ அனைவரையும்‌ அழித்து 
விடுவீரோ? என்று கத்தினேன்‌. 

அவர்‌ என்னை நோக்கி, இஸ்ரயேல்‌, யூதா வீட்டார்களின்‌ குற்றம்‌ மிக மிகப்பெரிது. நாட 
இரத்தப்‌ பழியால்‌ நிறைந்துள்ளது. நகரில்‌ புரட்டு மலிந்துள்ளது. ஏனெனில்‌, “ஆண்டவர்‌ 
நாட்டைக்‌ கைநெகிழ்ந்து விட்டார்‌: அவர்‌ எதையும்‌ காண்பதில்லை” என்று 
சொல்லிக்கொள்கின்றனர்‌. 

ஆகவே, என்‌ கண்‌ அவர்களுக்கு இரக்கம்‌ காட்டாது. நான்‌ அவர்களைத்‌ தப்பவிடேன்‌. 
அவர்களின்‌ வழிமுறைகளை அவர்களின்‌ தலைமீதே சுமத்துவேன்‌ என்றார்‌. 

இதோ, நார்ப்பட்டு உடுத்தி இடையில்‌ மைக்கூட்டை வைத்திருந்த மனிதர்‌ வந்து, நீர்‌ 
எனக்குக்‌ கட்டளை இட்டவாறே நான்‌ செய்துமுடித்து விட்டேன்‌ என்று அறிவித்தார்‌. 


அதிகாரம்‌ 10. 


நான்‌ உற்று நோக்கினேன்‌: இதோ! கெருபுகளுக்குமேல்‌ அவற்றின்‌ தலைக்கு மேலிருந்த 
விதானத்தில்‌ நீலமணி இழைத்த அரியணை உருவத்தின்‌ சாயலைப்‌ போன்றதொன்று 
தெரிந்தது. 

அவர்‌ நார்ப்பட்டு உடுத்திய மனிதரிடம்‌, கெருபுகளுக்குக்‌ கீழ்‌ இடுக்கு சக்கரங்களின்‌ 
நடுவில்‌ நுழைந்து, கெருபுகளின்‌ நடுவிலுள்ள நெருப்புத்‌ தணலைக்‌ கை நிறைய வாரி, 
நகரின்‌ மீது வீசு என்றார்‌. என்‌ கண்ணெதிரே அவரும்‌ சென்றார்‌. 

அந்த மனிதர்‌ உள்ளே சென்றபோது கோவிலின்‌ வலப்புறத்தில்‌ கெருபுகள்‌ 
நின்றுகொண்டிருந்தன: மேகம்‌ உள்முற்றத்தில்‌ பரவியிருந்தது. 


21 


ஆண்டவரது மாட்சி கெருபுகளிடமிருந்து புறப்பட்டு, கோவிலின்‌ வாயிற்படிக்கு வந்தது. 
மேகம்‌ கோவிலில்‌ பரவியிருந்தது. முற்றம்‌ முழுவதும்‌ ஆண்டவரது மாட்சியின்‌ பேரொளி 
நிறைந்து இலங்கிற்று. 

கெருபுகளின்‌ இறக்கைகள்‌ எழுப்பிய ஒலி வெளி முற்றம்‌ வரை கேட்டது. அது எல்லாம்‌ 
வல்லவரின்‌ குரலொளிபோன்று இருந்தது. 

அவர்‌ நார்ப்பட்டு உடுத்திய மனிதரை நோக்கி, சக்கரங்களின்‌ இடையே கெருபுகளின்‌ 
நடுவில்‌ உள்ள நெருப்பில்‌ கொஞ்சம்‌ எடு என்று கட்டளையிட அவரும்‌ சென்று 
சக்கரத்தின்‌ அருகில்‌ நின்றார்‌. 

அப்பொழுது, கெருபுகளுள்‌ ஒன்று தன்‌ கையை நீட்டிக்‌ கெருபுகளின்‌ நடுவில்‌ உள்ள 
நெருப்பில்‌ கொஞ்சம்‌ எடுத்து நார்ப்பட்டு உடுத்தியவரின்‌ உள்ளங்கையில்‌ வைத்தது. 
அவரும்‌ அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார்‌. 

கெருபுகளின்‌ இறக்கைகளின்‌ கீழ்‌ மனிதக்‌ கையில்‌ சாயல்‌ காணப்பட்டது. 

இதோ! கெருபுகளின்‌ அருகில்‌ நான்கு சக்கரங்களைக்‌ கண்டேன்‌. ஒவ்வொரு கெருபின்‌ 
அருகிலும்‌ ஒரு சக்கரம்‌ இருந்தது. சக்கரங்கள்‌ மரகதக்‌ கல்லின்‌ நிறத்துடன்‌ தோன்றின. 
அவை நான்கும்‌ ஒரே விதத்‌ தோற்றம்‌ கொண்டிருந்தன: சக்கரத்துக்குள்‌ சக்கரம்‌ 
இருப்பதுபோல்‌ தோன்றின. 

அவை இயங்குகையில்‌ எப்பக்கமும்‌ திரும்பாமல்‌ நாற்றிசையிலும்‌ செல்லக்கூடியவை. முன்‌ 
சக்கரம்‌ நோக்கும்‌ திசையில்‌ மற்றச்‌ சக்கரங்களும்‌ திரும்பாமல்‌ சென்றன. 

கெருபுகளின்‌ உடல்‌ முழுவதும்‌-முதுகு, கைகள்‌, இறக்கைகள்‌, சக்கரங்கள்‌, அதாவது 
நான்கு சக்கரங்கள்‌-கண்களால்‌ நிறைந்திருந்தன. 

சுழல்‌ சக்கரங்கள்‌ என்று அவை அழைக்கப்பட்டதை நான்‌ கேட்டேன்‌. 

ஒவ்வொன்றுக்கும்‌ நான்கு முகங்கள்‌ இருந்தன: முதலாவது எருது முகம்‌: இரண்டாவது 
மனித முகம்‌: மூன்றாவது சிங்க முகம்‌: நான்காவது கமுகு முகம்‌. 

அப்பொழுது கெருபுகள்‌ மேலெழந்தன. கெபார்‌ ஆற்றோரம்‌ நான்‌ கண்ட உயிரினங்கள்‌ 
இவையே. 

கெருபுகள்‌ சென்றபோது சக்கரங்களும்‌ அவற்றோடு சென்றன. கெருபுகள்‌ 
நிலத்திலிருந்து மேலெழும்பத்‌ தங்கள்‌ இறக்கைகளை விரித்தபோது சக்கரங்கள்‌ 
திரும்பாமல்‌ அவற்றுடன்‌ இருந்தன. 

அவை நின்றபோது இவையும்‌ நின்றன. அவை எழுந்தபோது இவையும்‌ எழுந்தன. 
ஏனெனில்‌ அவ்வுயிரினங்களின்‌ ஆவி இவற்றில்‌ இருந்தது. 

ஆண்டவரது மாட்சி கோவிலின்‌ வாயிற்படியை விட்டுக்‌ கெருபுகளின்மேல்‌ வந்து நின்றது. 
என்‌ கண்ணெதிரே, கெருபுகள்‌ தங்கள்‌ இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று 
மேலெழந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும்‌ அவற்றுடன்‌ சென்றன. ஆண்டவரது 
இல்லத்தின்‌ கிழக்கு நுழைவாயிலில்‌ அவை நின்றன. இஸ்ரயேலின்‌ கடவுளது மாட்சி 
அவற்றின்‌ மேல்‌ இருந்தது. 

கெபார்‌ ஆற்றோரம்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளுக்குக்கீழே நான்‌ கண்ட உயிரினங்கள்‌ 
இவையே. அவை கெருபுகளே என்று நான்‌ தெரிந்து கொண்டேன்‌. 

அவை ஒவ்வொன்றுக்கும்‌ நான்கு முகங்களும்‌, நான்கு இறக்கைகளும்‌ இருந்தன. அவற்றின்‌ 
இறக்கைகளின்‌ கீழ்‌ மனிதக்‌ கைகளின்‌ சாயல்‌ இருந்தது. 

அவற்றின்‌ முகச்‌ சாயல்‌ கெபார்‌ ஆற்றோரம்‌ நான்‌ கண்ட முகங்களைப்‌ போன்றே 
தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும்‌ நேர்‌ முகமாய்ச்‌ சென்றன. 


அதிகாரம்‌ 11 


பின்னர்‌ ஆவி என்னைத்‌ பக்கி ஆண்டவரது இல்லத்தின்‌ கிழக்குநோக்கி இருக்கும்‌ கீழை 
வாயிலுக்குக்‌ கொண்டுவந்தது. அவ்வாயிற்பகுதியில்‌ இருபத்தைந்து பேர்‌ இருந்தனர்‌. 


13: 


14. 
135: 


16. 


17. 


18. 


19. 


22 


அவர்கள்‌ நடுவே மக்கள்‌ தலைவர்களான அசூரின்‌ மகன்‌ யாசனியாவையும்‌ பெனாயாவின்‌ 
மகன்‌ பெலற்றியாவையும்‌ கண்டேன்‌. 

அவர்‌ என்னை நோக்கி, மானிடா! இந்நகரில்‌ கெடுதலானவற்றைத்‌ திட்டமிடுபவர்களும்‌ 
தீய அறிவுரை கூறுபவர்களும்‌ இவர்களே. 

“வீடுகட்டும்‌ காலம்‌ அருகில்‌ உள்ளது அன்றோ! இந்நகர்‌ ஒரு பாண்டம்‌, நாமோ இறைச்சி” 
என அவர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 

ஆகவே, அவர்களுக்கெதிராக இறைவாக்குரை! மானிடா! இறைவாக்கு உரை! என்றார்‌. 
அப்போது ஆண்டவரது ஆவி என்மீது இறங்கியது. ஆண்டவர்‌ என்னிடம்‌ கூறுவது: நீ 
சொல்‌: ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இஸ்ரயேல்‌ வீட்டாரே, நீங்கள்‌ இவ்வாறெல்லாம்‌ 
எண்ணுகிறீர்கள்‌. உங்கள்‌ உள்ளத்தில்‌ உள்ளதை நான்‌ அறிவேன்‌. 

நீங்கள்‌ இந்நகரில்‌ பலரைக்‌ கொலை செய்துள்ளீர்கள்‌. இதன்‌ தெருக்களைக்‌ 
கொலையுண்டவர்களால்‌ நிரப்பினீர்கள்‌. 

ஆகையால்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: உங்களால்‌ கொலை 
செய்யப்பட்டு இதனுள்‌ போடப்பட்டவர்கள்தான்‌ இறைச்சி: இந்நகர்‌ ஒரு பாண்டம்‌. 
உங்களையோ நான்‌ இதனுள்ளிருந்து வெளியேற்றுவேன்‌. 

வாளுக்கு நீங்கள்‌ அஞ்சினீர்கள்‌: ஆனால்‌ வாளையே உங்கள்‌ மீது கொணர்வேன்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நான்‌ உங்களை இந்நகரினின்று வெளியேற்றி உங்களை மாற்றாரிடம்‌ கையளித்து 
உங்களுக்கு எதிராகத்‌ தீர்ப்பு வழங்குவேன்‌. 

உங்களுக்கு நான்‌ வழங்கும்‌ தீர்ப்பு: நீங்கள்‌ இஸ்ரயேலின்‌ எல்லையில்‌ வாளால்‌ வீழ்வீர்கள்‌. 
அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்து கொள்வீர்கள்‌. 

இந்நகர்‌ உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது: நீங்களும்‌ இதிலுள்ள இறைச்சியாக 
இருக்கமாட்டீர்கள்‌: இஸ்ரயேலின்‌ எல்லையில்‌ நான்‌ உங்களைத்‌ தீர்ப்பிடுவேன்‌. 

நீங்கள்‌ மீறிய நியமங்களின்‌ ஆண்டவர்‌ நானே என்பதை அப்போது நீங்கள்‌ அறிந்து 
கொள்வீர்கள்‌. என்‌ நீதி நெறிகளை நீங்கள்‌ கடைப்பிடிக்கவில்லை. மாறாக, உங்களைச்‌ 
சுற்றியுள்ள வேற்றினத்தாரின்‌ நீதிநெறிகளைப்‌ பின்பற்றினீர்கள்‌. 

நான்‌ இறைவாக்குரைத்தபோது, பெனாயாவின்‌ மகன்‌ பெலற்றியா செத்துப்போனான்‌. 
நான்‌ முகம்குப்புற விழுந்து, உரத்த குரலில்‌, ஜயோ, தலைவராகிய ஆண்டவே! 
இஸ்ரயேலின்‌ எஞ்சியிருப்போரை முற்றிலும்‌ அழிக்கப்‌ போகிறீரோ? என்று கதறினேன்‌. 
அப்போது, ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! உன்‌ சகோதரர்‌, உன்‌ உறவின்‌ முறையினர்‌ மற்றும்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ 
அனைவரையும்‌ குறித்து, “அவர்கள்‌ ஆண்டவரை விட்டுத்‌ தொலைவில்‌ போய்விட்டார்கள்‌: 
எங்களுக்குத்தான்‌ இந்நாடு உரிமையாய்க்‌ கொடுக்கப்பட்டுள்ளது” என எருசலேமில்‌ 
வாழ்வோர்‌ கூறுகின்றனர்‌. 

எனவே நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: “நான்‌ அவர்களைத்‌ 
தொலைவில்‌ வேற்றினத்தாரிடையே அனுப்பி இருந்தாலும்‌, நாடுகளிடையே அவர்களைச்‌ 
சிதறடித்திருந்தாலும்‌ அவர்கள்‌ சென்ற அந்நாடுகளில்‌ அவர்களுக்கு நான்‌ ஒரு சிறிய 
பயகமாக இருந்துள்ளேன்‌. 

ஆதலால்‌ நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ உங்களை 
மக்களினங்களிடையே இருந்து கூட்டிச்‌ சேர்த்து நீங்கள்‌ சிதறுண்டிருக்கும்‌ 
நாடுகளினின்று உங்களை ஒன்று சேர்த்து இஸ்ரயேல்‌ நாட்டை உங்களுக்குத்‌ தருவேன்‌. 
அவர்கள்‌ அங்கு வந்ததும்‌, வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும்‌, அருவருப்புகள்‌ 
அனைத்தையும்‌ அதனின்று களைவார்கள்‌. 

அவர்களுக்கு நான்‌ வேறோர்‌ இதயத்தையும்‌ புதியதோர்‌ ஆவியையும்‌ வழங்குவேன்‌. 
கல்லான இதயத்தை அவர்கள்‌ உடலினின்று களைந்து விட்டு, சதையாலான இதயத்தை 
அருளுவேன்‌. 


20. 


பரி 


10. 


ச்ட்‌ 


அப்போது அவர்கள்‌ என்‌ நியமங்களின்படி நடப்பார்கள்‌. என்‌ நீதிநெறிகளுக்குச்‌ செவி 
கொடுத்து அவற்றைக்‌ கடைப்பிடிப்பார்கள்‌: அவர்கள்‌ என்‌ மக்களாய்‌ இருப்பார்கள்‌: நான்‌ 
அவர்கள்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌. 

ஆனால்‌, வெறுக்கத்தக்கவற்றையும்‌ அருவருப்புகளையும்‌ நாடிச்செல்லும்‌ இதயம்‌ 
கொண்டவர்களின்‌ வழிமுறைகளை அவர்களின்‌ தலைமீதே சுமத்துவேன்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

கெருபுகள்‌ தங்கள்‌ இறக்கைகளை விரிக்க, சக்கரங்களும்‌ அவற்றுடன்‌ எழுந்தன. 
இஸ்ரயேலின்‌ கடவுளது மாட்சி அவற்றின்மேல்‌ இருந்தது. 

ஆண்டவரது மாட்சி நகரின்‌ நடுவினின்று எழுந்து நகருக்குக்‌ கிழக்கே உள்ள மலைமீது 
போய்‌ நின்றது. 

அப்போது, இறைக்காட்சியில்‌ ஆவி என்னைத்‌ பக்கிக்‌ கல்தேயாவிலிருந்த 
நாடுகடத்தப்பட்டோரிடம்‌ கொண்டு சென்றது. பின்னர்‌ நான்‌ கண்ட காட்சி என்னை 
விட்டு அகன்றது. 

நானும்‌ ஆண்டவர்‌ எனக்குக்‌ காண்பித்த அனைத்தையும்‌ நாடூகடத்தப்பட்டோரிடம்‌ 
எடுத்துச்‌ சொன்னேன்‌. 


அதிகாரம்‌ 12. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! கலகம்‌ செய்யும்‌ வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய்‌. காணக்‌ கண்கள்‌ இருந்தும்‌ 
அவர்கள்‌ காண்பதில்லை: கேட்கச்‌ செவிகள்‌ இருந்தும்‌ அவர்கள்‌ கேட்பதில்லை: 
ஏனெனில்‌ அவர்கள்‌ கலகம்‌ செய்யும்‌ வீட்டார்‌. 

மானிடா! நீயோ நாடுகடத்தப்படும்‌ ஒருவர்‌ போல்‌ பொருள்களைத்‌ தயார்‌ செய்து 
கொண்டு, அவர்கள்‌ கண்ணெதிரே பகல்‌ நேரத்தில்‌ புறப்பட. உன்‌ உறைவிடத்திலிருந்து 
வேறோர்‌ இடத்திற்கு, அவர்கள்‌ கண்ணெதிரே, நாடுகடத்தப்படூபவர்‌ போல்‌ வெளியேறு. 
கலகம்‌ செய்யும்‌ வீட்டாராக இருப்பினும்‌ ஒருவேளை அவர்கள்‌ அதைக்‌ கண்டுணராலம்‌. 
நாடுகடத்தப்படும்‌ ஒருவர்போல்‌, அவர்கள்‌ கண்ணெதிரே பகல்நேரத்தில்‌ உன்‌ 
பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில்‌, அவர்கள்‌ கண்ணெதிரே 
நாடுகடத்தப்படுபவர்போல்‌ புறப்படு. 

அவர்கள்‌ கண்முன்னே, சுவரில்‌ துளையிட்டு அதன்‌ வழியாய்‌ அவற்றை 
வெளிக்கொணர்வாய்‌. 

அவர்கள்‌ கண்முன்னே அவற்றைத்‌ தோள்மேல்‌ வைத்து இருள்‌ சூழ்ந்ததும்‌ வெளியே 
பக்கிச்செல்‌. நிலத்தைப்‌ பார்க்காதபடி உன்‌ முகத்தை மூடிக்கொள்‌. ஏனெனில்‌, 
இஸ்ரயேல்‌ வீட்டாருக்கு உன்னை ஓர்‌ அடையாளமாக வைத்திருக்கிறேன்‌. 

எனக்குக்‌ கட்டளையிட்டபடியே நான்‌ செய்தேன்‌. நாடுகடத்தப்படுகையில்‌ கொண்டு 
போவதுபோல என்‌ பொருள்களைப்‌ பகல்‌ வேளையில்‌ வெளிக்‌ கொணர்ந்தேன்‌. 
மாலையில்‌ என்‌ கைகளால்‌ சுவரில்‌ துளையிட்டேன்‌. இருள்‌ சூழ்ந்ததும்‌ அவற்றைத்‌ 
தோளில்‌ பக்கிக்கொண்டு அவர்கள்‌ கண்முன்னே வெளியேறினேன்‌. 

காலையில்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! கலகம்‌ செய்யும்‌ வீடாகிய இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ உன்னிடம்‌, நீ செய்கிறது என்ன? 
என்று கேட்கவில்லையா? 

நீ அவர்களுக்குச்‌ சொல்‌: எருசலேமில்‌ இருக்கும்‌ மக்கள்‌ தலைவனையும்‌ 
அவனுடனிருக்கும்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவரையும்‌ குறித்துத்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: 


11. 


[2 


13. 


14. 


15. 


1821 


17. 
18. 


19. 


20. 


zl 
2 


23 


24. 
22. 


26. 
21: 


24 


நீ சொல்‌: உங்களுக்கு நான்‌ ஓர்‌ அடையாளமாய்‌ இருக்கிறேன்‌: நான்‌ செய்ததுபோல்‌ 
அவர்களுக்கும்‌ செய்யப்படும்‌. அவர்கள்‌ நாடுகடத்தப்பட்டோராயும்‌ சிறைப்பட்டோரையும்‌ 
செல்வர்‌. 

அவர்களின்‌ தலைவன்‌ இருளில்‌ தோளில்‌ சுமையுடன்‌ மதிலிடீடே வெளியேறுவான்‌. 
அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலைக்‌ குடைவார்கள்‌. கண்களால்‌ நாட்டைப்‌ 
பார்க்காதபடி அவன்‌ தன்‌ முகத்தை மூடிக்கொள்வான்‌. 

நான்‌ அவன்மீது என்‌ வலையை வீசுவேன்‌. அவனும்‌ என்‌ வலையை வீசுவேன்‌: அவனும்‌ என்‌ 
கண்ணில்‌ சிக்கிக்கொள்வான்‌. நான்‌ அவனைக்‌ கல்தேயரின்‌ நாடாகிய பாபிலோனுக்குக்‌ 
கொண்டு வருவேன்‌. அந்த நாட்டைப்‌ பார்க்காமலேயே அவன்‌ அங்குச்‌ செத்துப்‌ 
போவான்‌. 

அவனுக்கு உதவியாக அவனைச்‌ சுற்றிலும்‌ இருக்கும்‌ அனைவரையும்‌, அவனுடைய 
படைகள்‌ அனைத்தையும்‌, நான்‌ எப்பக்கமும்‌ சிதறடித்து, அவர்களை உருவிய வாளோடு 
பின்தொடர்வேன்‌. 

நான்‌ அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓடச்செய்து, நாடுகளிடையே சிதறடிப்பேன்‌. 
அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. 

ஆயினும்‌ அவர்களுள்‌ சிலரை வாளுக்கும்‌, பஞ்சத்துக்கும்‌, கொள்ளைநோய்க்கும்‌ 
இரையாக்காமல்‌ விட்டுவைப்பேன்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ போய்ச்சேரும்‌ 
வேற்றினத்தாரிடையே தங்கள்‌ அருவருப்புகள்‌ எல்லாவற்றையும்பற்றி எடுத்துக்கூறுவர்‌. 
அப்போது அவர்கள்‌ நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்து கொள்வர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! நடுக்கத்‌தோடு உன்‌ அப்பத்தை உண்டு, அதிர்ச்சியோடும்‌ அச்சத்தோடும்‌ 
நீரைப்‌ பருகு. 

பின்னர்‌, நாட்டின்‌ மக்களை நோக்கிக்‌ கூறு: இஸ்ரயேல்‌ நாட்டிலுள்ள எருசலேமில்‌ 
வாழ்வோரைப்பற்றித்‌ தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: அச்சத்தோடு தங்கள்‌ 
அப்பத்தை உண்டு, திகைப்போடு நீரைப்‌ பருகுவர்‌. ஏனெனில்‌, அங்கு வாழ்வோரின்‌ 
வன்செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில்‌ உள்ள அனைத்தும்‌ பறிக்கப்படும்‌. 

மக்கள்‌ வாழும்‌ நகர்கள்‌ பாலைநிலமாகும்‌: நாடு பாழாய்ப்‌ போகும்‌. அப்போது நானே 
ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்துகொள்வீர்கள்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இஸ்ரயேல்‌ நாட்டில்‌ உங்களிடையே வழங்கிவரும்‌ பழமொழி என்ன? “நாள்கள்‌ 
கடந்துகொண்டே செல்கின்றன: காட்சிகளோ பலிப்பதில்லை” என்கிறீர்கள்‌. 

ஆகையால்‌ அவர்களுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: அந்தப்‌ 
பழமொழிக்கு நான்‌ ஒரு முடிவு கட்டுவேன்‌. இனி அதை இஸ்ரயேலில்‌ வழங்கமாட்டார்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்களுக்குச்‌ சொல்‌: நாள்கள்‌ நெருங்கிவிட்டன. முன்னறிவிப்புக்‌ காட்சிகள்‌ 
யாவும்‌ நிறைவேறும்‌. 

இஸ்ரயேல்‌ வீட்டினுள்‌ இனிப்‌ பொய்யான காட்சியும்‌ குறி சொல்லலும்‌ இல்லாமற்போம்‌. 
ஏனெனில்‌, நானே ஆண்டவர்‌: நானே உரைத்திடூவேன்‌: நான்‌ உரைக்கும்‌ வாக்கு 
நிறைவேறியே தீரும்‌: இனிமேல்‌ காலந்தாழ்த்தாது: கலகம்‌ செய்யும்‌ வீட்டாரே, நானே 
உரைத்திடுவேன்‌: அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! “இவன்‌ காணும்‌ காட்சிகள்‌ நெடூநாள்களுக்கப்பால்‌ உள்ளவை: இவன்‌ 
உரைக்கும்‌ இறைவாக்கும்‌ தொலையில்‌ இருக்கும்‌ காலங்களைப்‌ பற்றியது” என 
இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ சொல்லிக்கொள்கின்றனர்‌. 


26. 


10. 


11, 


12. 


13. 


14. 


2 


எனவே அவர்களுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: என்‌ 
வார்த்தைகளுள்‌ எதுவும்‌ இனிமேல்‌ காலந்தாழ்த்தாது. நான்‌ உரைக்கும்‌ வாக்கு 
நிறைவேறியே தீரும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 13. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! தங்கள்‌ விருப்பப்படி வாக்குரைக்கும்‌ இஸ்ரயேலின்‌ போலி 
இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்குரைத்து, ஆண்டவரது வாக்கைக்‌ கேளுங்கள்‌ 
என்று அவர்களுக்குச்‌ சொல்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: மதிகெட்ட இறைவாக்கினருக்கு ஜயோ 
கேடு! அவர்கள்‌ தங்கள்‌ மனம்போன போக்கில்‌ நடக்கின்றனர்‌. அவர்கள்‌ ஒரு காட்சியும்‌ 
காண்பதில்லை. 

இஸ்ரயேலே! உன்‌ இறைவாக்கினர்‌ பாலைநில நரிகளுக்கு ஒப்பானவர்‌. 

ஆண்டவரது நாளில்‌ நிகழவிருக்கும்‌ போரில்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ நிலைத்து நிற்பதற்காக, 
நீங்கள்‌ அவர்களைச்‌ சுற்றியுள்ள மதிலின்‌ உடைப்புகளுக்குள்‌ ஏறிச்‌ சென்றதும்‌ இல்லை: 
அவற்றைப்‌ பழுது பார்த்ததும்‌ இல்லை. 

அவர்கள்‌ பொய்க்‌ காட்சி கண்டு, ஏமாற்றுக்‌ குறி தந்து இது ஆண்டவரின்‌ வாக்கு 
என்கின்றனர்‌. அவர்களையோ ஆண்டவர்‌ அனுப்பவே இல்லை. 

நீங்கள்‌ கண்டது பொய்க்காட்சி தானே? நீங்கள்‌ தந்தது ஏமாற்றுக்‌ குறிதானே? நான்‌ 
ஒன்றும்‌ உரைக்காதிருந்தும்‌ இது ஆண்டவரின்‌ அருள்‌ வாக்கு என நீங்கள்‌ 
சொல்லலாமா? 

ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீங்கள்‌ புனைந்து 
பேசியுள்ளீர்கள்‌: பொய்க்காட்சிகள்‌ கண்டூள்ளீர்கள்‌. எனவே நான்‌ உங்களுக்கு எதிராக 
இருப்பேன்‌ : என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

பொய்க்காட்சி கண்டு, ஏமாற்றுக்‌ குறி தரும்‌ போலி இறைவாக்கினருக்கு எதிராக என்‌ 
கை இருக்கும்‌. என்‌ மக்களின்‌ அவையில்‌ அவர்கள்‌ இரார்‌. இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ 
பதிவேட்டிலும்‌ அவர்கள்‌ பெயர்கள்‌ எழுதப்பட்டிரா. இஸ்ரயேலின்‌ மண்ணலில்‌ அவர்கள்‌ 
கால்‌ வைக்க மாட்டார்கள்‌. அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ 
அறிந்து கொள்வீர்கள்‌. 

ஏனெனில்‌, இவர்கள்‌ நல்வாழ்வு இல்லாதிருந்தும்‌ நல்வாழ்வு உளது எனச்‌ சொல்லி என்‌ 
மக்களை வழி தவறச்‌ செய்தார்கள்‌. மக்கள்‌ எல்லைச்‌ சுவர்‌ எழுப்பியபோது இவர்கள்‌ 
அதற்குச்‌ சுண்ணாம்பு பூசினார்கள்‌. 

சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம்‌ சொல்‌: அது விழுந்துவிடும்‌: அடைமழை பெய்யும்‌: 
ஆலங்கட்டிகள்‌ விழும்‌: புயற்காற்று சீறியெழும்‌. 

சுவர்‌ விழும்போது, நீங்கள்‌ பூசிய சுண்ணாம்பு எங்கே? என்று உங்களைக்‌ 
கேட்கமாட்டார்களா? 

ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ சீற்றமுற, புயற்காற்று 
சீறியெழும்‌: நான்‌ சினமுற, அடைமழை பெய்யும்‌: நான்‌ கோபமுற, ஆலங்கட்டிகள்‌ விழும்‌: 
சுவரும்‌ அழிந்துவிடும்‌. 

நீங்கள்‌ சுண்ணாம்பு பூசிய சுவரை நான்‌ இடித்துத்‌ தரைமட்டமாக்குவேன்‌. அதன்‌ 
அடித்தளம்‌ பெயர்க்கப்படும்‌. அது விழும்போது, அதனடியில்‌ நீங்கள்‌ அழிந்து போவீர்கள்‌. 
அப்போது, நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்துகொள்வீர்கள்‌. 


15. 


16. 


1.7. 


18. 


19, 


20. 


21. 


22. 


த்‌ 


26 


இப்படிச்‌ சுவர்‌ மீதும்‌, அதில்‌ சுண்ணாம்பு பூசியவர்கள்‌ மீதும்‌ என்‌ சினத்தைத்‌ தீர்த்துக்‌ 
கொண்டு, சுவரையும்‌ காணோம்‌: அதற்குச்‌ சுண்ணாம்பு பூசியோரையும்‌ காணோம்‌ என்று 
உங்களுக்கு உரைப்பேன்‌. 

நல்வாழ்வு இல்லாதிருந்தும்‌ நல்வாழ்வு உளது என்னும்‌ காட்சி கண்டு எருசலேமுக்காக 
இறைவாக்குரைக்கும்‌ இஸ்ரயேலின்‌ இறைவாக்கினரும்‌ அவ்வாறே அழிவர்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

மானிடா! தங்கள்‌ விருப்பப்படி இறைவாக்குரைக்கும்‌ உன்‌ இனத்துப்‌ புதல்வியருக்கு 
நேராக உன்‌ முகத்தை வைத்துக்‌ கொண்டு, அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. 

நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உயிர்களை 
வேட்டையாடூவதற்காக, அனைவரின்‌ கைகளிலும்‌ மணிக்கட்டைச்‌ சுற்றிக்‌ காப்புக்‌ 
கயிறுகள்‌ பின்னி, ஒவ்வொருவர்‌ உயரத்திற்கும்‌ ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோர்க்கு 
ஜயோ கேடு! நீங்கள்‌ என்‌ மக்களின்‌ உயிர்களை வேட்டையாடி உங்கள்‌ உயிர்களை 
மட்டும்‌ காத்துக்கொள்வீர்களோ? 

கைப்பிடி அளவு வாற்கோதுமைக்காகவும்‌, சில அப்பத்துண்டுகளுக்காகவும்‌ என்‌ 
மக்களிடையே எனக்குக்‌ களங்கம்‌ விளைவிக்கிறீர்கள்‌. பொய்களுக்குச்‌ செவிசாய்க்கும்‌ 
என்‌ மக்களிடம்‌ பொய்‌ சொல்லி, சாகாமல்‌ இருக்க வேண்டியோரைச்‌ சாகடித்து, 
உயிரோடு இருக்கக்‌ கூடாதாரை உயிரோடு காத்துள்ளீர்கள்‌. 

ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: பறவைகளுக்கு வைப்பது போல்‌ 
உயிர்களுக்குக்‌ கண்ணிவைக்க நீங்கள்‌ பயன்படுத்தும்‌ காப்புக்‌ கயிறுகளை நான்‌ 
வெறுக்கிறேன்‌, அவற்றை உங்கள்‌ கைகளிலிருந்து அறுத்தெறிவேன்‌. பறவைகளைப்போல்‌ 
நீங்கள்‌ கண்ணிவைத்துப்‌ பிடிக்கும்‌ உயிர்களை நான்‌ விடுவிப்பேன்‌. 

உங்கள்‌ முக்காடுகளையும்‌ கிழித்தெறிந்து, என்‌ மக்களை உங்கள்‌ கைகளினின்று 
விடுவிப்பேன்‌. இனி அவர்கள்‌ உங்கள்‌ கைகளில்‌ சிக்கமாட்டார்கள்‌. அப்போது நானே 
ஆண்டவர்‌ என நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 

நான்‌ தளரச்செய்யாத நேர்மையாளனின்‌ இதயத்தை நீங்கள்‌ வஞ்சகமாய்த்‌ தளரச்‌ 
செய்தீர்கள்‌. தீயவர்‌ தம்‌ தீய வழியினின்று விலகித்‌ தம்‌ உயிரைக்‌ காத்துக்‌ 
கொள்ளாதவாறு, வலுப்படுத்தினீர்கள்‌. 

ஆதலால்‌ பொய்க்‌ காட்சியை இனிக்‌ காணமாட்டீர்கள்‌: குறி சொல்லவும்‌ மாட்டீர்கள்‌. 
உங்கள்‌ கைகளினின்று என்‌ மக்களை விடுவிப்பேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என 
நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 


அதிகாரம்‌ 14. 


இஸ்ரயேலின்‌ பெரியோருள்‌ சிலர்‌ என்னிடம்‌ வந்து, என்முன்‌ அமர்ந்தனர்‌. 

அப்போது ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இம்மனிதர்‌ சிலைகளிடம்‌ தங்கள்‌ மனத்தைப்‌ பறி கொடுத்து, அவற்றைத்‌ 
தங்கள்முன்‌ எழுப்பும்‌ தீச்செயலில்‌ ஈடூபட்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ என்‌ திருவுளத்தை 
அறிய நான்‌ விடுவேனோ? 

ஆகையால்‌, நீ அவர்களோடு பேசி, அவர்களிடம்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ 
கூறுவது இதுவே: இஸ்ரயேல்‌ வீட்டாருள்‌ எவராவது சிலைகளிடம்‌ தங்கள்‌ மனத்தைப்‌ பறி 
கொடுத்து அவற்றைத்‌ தங்கள்முன்‌ எழுப்பும்‌ தீச்செயலில்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டே, 
இறைவாக்கினரிடம்‌ வந்தால்‌, அவர்களுக்கு ஆண்டவராகிய நானே அவர்களின்‌ எண்ணற்ற 
சிலைகளுக்கேற்ப பதில்‌ அளிப்பேன்‌! 

இவ்வாறு, சிலைகளால்‌ என்னை விட்டு விலகிப்போயிருக்கும்‌ இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ 
இதயங்கள்‌ அனைத்தையும்‌ நான்‌ என்‌ வயமாக்கிக்கொள்வேன்‌. 


10. 


Lil 


| 2 
13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


1, 


20. 


றி 


ரி 


ஆகவே, இஸ்ரயேல்‌ வீட்டாருக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
திரும்புங்கள்‌, உங்கள்‌ சிலைகளை விட்டுத்‌ திரும்புங்கள்‌: உங்கள்‌ அருவருப்புகள்‌ 
அனைத்தையும்‌ விட்டு உங்கள்‌ முகத்தைத்‌ திருப்புங்கள்‌. 

ஏனெனில்‌, இஸ்ரயேல்‌ வீட்டாருள்‌ எவராவது, இஸ்ரயேல்‌ வீட்டில்‌ வாழும்‌ அயலாருள்‌ 
எவராவது என்னைவிட்டகன்று, தங்கள்‌ சிலைகளிடம்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்து 
அவற்றைத்‌ தங்கள்‌ முன்‌ எழுப்பும்‌ தீச்செயலில்‌ ஈடுபட்டுக்கொண்டே இறைவாக்கினரிடம்‌ 
வந்து, அவர்‌ வழியாக என்‌ திருவுளத்தை அறிய முற்பட்டால்‌, அவர்களுக்கு நானே, 
ஆண்டவராகிய நானே சரியான பதில்‌ அளிப்பேன்‌! 

அவர்களுக்கெதிராக என்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவர்களை அடையாளமாகவும்‌ பழிச்‌ 
சொல்லாகவும்‌ ஆக்குவேன்‌. அவர்களை என்‌ மக்கள்‌ நடுவிலிருந்து வெட்டியெறிவேன்‌. 
அப்போது, நானே ஆண்டவர்‌ என நீங்கள்‌ அறிந்துகொள்வீர்கள்‌. 

இறைவாக்கினன்‌ ஒருவன்‌ ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானாகில்‌, ஆண்டவராகிய 
நானே அவனை ஏமாற்றினேன்‌. நான்‌ என்‌ கையை அவனுக்கு எதிராக நீட்டி என்‌ மக்கள்‌ 
இஸ்ரயேலின்‌ நடுவிலிருந்து அவனை அழித்து விடுவேன்‌. 

என்‌ திருவுளத்தை அறிய முற்படுவோரின்‌ குற்றப்பழியைப்‌ போலவே இறைவாக்கினனின்‌ 
குற்றப்பழியும்‌ இருக்கும்‌. அவரவர்கள்‌ தங்கள்‌ குற்றப்பழியைச்‌ சுமப்பார்கள்‌. 

அப்போது, இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ என்னை விட்டூ வழிதவறிப்‌ போகாமலும்‌, தங்கள்‌ 
எண்ணற்ற குற்றங்களால்‌ மீண்டும்‌ தங்களைக்‌ கறைப்படுத்திக்கொள்ளாமலும்‌ இருப்பர்‌. 
அப்போது அவர்கள்‌ என்‌ மக்களாய்‌ இருப்பர்‌. நானும்‌ அவர்கள்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

அப்போது ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! ஒரு நாடு நம்பிக்கைத்‌ துரோகம்‌ இழைத்து எனக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
நான்‌ கையை நீட்டி, உணவின்‌ தரவை நிறுத்தி, அங்குப்‌ பஞ்சத்தை அனுப்பி, அங்குள்ள 
மனிதரையும்‌ கால்நடைகளையும்‌ அழிப்பேன்‌. 

அப்போது நோவா, தானியேல்‌, யோபு ஆகிய இம்மூவரும்‌ அங்கிருந்தால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ நேர்மையால்‌ தங்கள்‌ உயிரைமட்டுமே காத்துக்கொள்வர்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

நான்‌ காட்டு விலங்களை நாடு முழுவதும்‌ அலைந்து திரியவிட, அவை அதனைப்‌ பாழாக்கி 
வெறுமையாக்கும்‌. அவற்றின்‌ காரணமாய்‌ யாரும்‌ அங்கே நடமாட முடியாதிருக்கும்‌. 
அப்போது, இம்மூவரும்‌ அங்கே இருந்தால்‌- என்மேல்‌ ஆணை-அவர்கள்‌ மட்டுமே 
காப்பாற்றப்படுவர்‌. தங்கள்‌ புதல்வர்களையோ, புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால்‌ 
முடியாமற்‌ போகும்‌: நாடும்‌ பாழாய்ப்போகும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
அல்லது, நான்‌ அந்த நாட்டின்மீது வாளை வரச்செய்து, வாள்‌ நாட்டை ஊடூருவட்டும்‌ என 
ஆணையிட்டூ மனிதரையும்‌, கால்நடைகளையும்‌ வெட்டி வீழ்த்துவேன்‌. 

அப்போது, இம்மூவரும்‌ அங்கே இருந்தால்‌- என்மேல்‌ ஆணை-அவர்கள்மட்டுமே 
காப்பாற்றப்படுவர்‌: தங்கள்‌ புதல்வர்களையோ, புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால்‌ 
முடியாமற்‌ போகும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

அல்லது, நான்‌ அந்நாட்டினுள்‌ கொள்ளை நோயை அனுப்பி, அதனின்று மனிதரையும்‌ 
கால்நடைகளையும்‌ அழிப்பதற்காக, என்‌ சீற்றத்தைக்‌ குருதியாய்‌ அதன்மீது 
கொட்டுவேன்‌. 

அப்போது, நோவா, தானியேல்‌, யோபு ஆகியோர்‌ அங்கிருந்தால்‌-என்மேல்‌ ஆணை- 
மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால்‌ முடியாமற்போகும்‌. தங்கள்‌ நேர்மையின்‌ 
பொருட்டுத்‌ தங்கள்‌ உயிரை மட்டுமே காத்துக்கொள்வர்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: உண்மையிலேயே நான்‌ 
மனிதரையும்‌ கால்நடைகளையும்‌ எருசலேமினின்று ஒழிப்பதற்காக, வாள்‌, பஞ்சம்‌, 


எச்சி 


கரி 


28 


காட்டுவிலங்கு, கொள்ளைநோய்‌ ஆகிய என்னுடைய நான்கு கடும்‌ தீர்ப்புகளையும்‌ 
அதன்மீது அனுப்புவேன்‌. 

அப்போது, அங்கிருந்து தப்பிப்‌ பிழைக்கும்‌ சிலர்‌ தங்கள்‌ புதல்வரரோடும்‌ புதல்விரோடும்‌ 
வெளியேறி உங்களிடம்‌ வந்து சேர்வர்‌. அவர்களின்‌ நடத்தையையும்‌ செயல்களையும்‌ 
பார்த்த பிறகு, நான்‌ எருசலேமின்மீது வரச்செய்த தீங்கை-நான்‌ அதன்மீது வரச்செய்த 
ஒவ்வொரு தீங்கையும்‌-குறித்து நீங்கள்‌ தேற்றப்படுவீர்கள்‌. 

நீங்கள்‌ அவர்களின்‌ நடத்தையையும்‌ செயல்களையும்‌ பார்க்கும்போது அவர்களே 
உங்களுக்கு ஆறுதலாய்‌ இருப்பர்‌. அப்போது நான்‌ அங்குச்‌ செய்ததெல்லாம்‌ 
காரணமின்றிச்‌ செய்யவில்லை என்று நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 15. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! காட்டிலிருக்கும்‌ எல்லா மரக்கிளைகளையும்விட திராட்சைக்கொடி 
எவ்வகையில்‌ சிறந்தது? 

ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா? அல்லது ஏதாவது 
பாண்டம்‌ தொங்கவிட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? 

இதோ, அது நெருப்புக்கு இரையாகப்‌ போடப்படுகிறது: அதன்‌ இரு முனைகளையும்‌ 
நெருப்பு எரிக்கிறது: அதன்‌ நடுப்பகுதி கருகிப்போகிறது: அது எந்த வேலைக்காவது 
பயன்படுமா? 

இதோ, அது முழுமையாய்‌ இருந்த போதே அதைக்கொண்டு ஒரு வேலையும்‌ 
செய்யமுடியவில்லை. நெருப்பால்‌ எரிந்து கருகிய அதை எந்த வேலைக்காவது 
பயன்படுத்த முடியுமா? 

ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: காட்டுத்‌ தாவரங்களுள்‌ ஒன்றான 
திராட்சைக்‌ கொடியை நான்‌ நெருப்புக்கு இரையாக அளித்தது போல்‌, எருசலேமில்‌ 
வாழ்வோரையும்‌ கையளிப்பேன்‌. 

என்‌ முகத்தை அவர்களுக்கு எதிராகத்‌ திருப்புவேன்‌. அவர்கள்‌ நெருப்பிலிருந்து தப்பிச்‌ 
சென்றாலும்‌, நெருப்பு அவர்களைச்‌ சுட்டெரிக்கும்‌. நான்‌ என்‌ முகத்தை அவர்களுக்கு 
எதிராகத்‌ திருப்பும்போது நானே ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 
நான்‌ நாட்டைப்‌ பாழாக்குவேன்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்து 
ள்ளனர்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 16. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! எருசலேமுக்கு அதன்‌ அருவருப்புகளைச்‌ சுட்டிக்‌ காட்டு. 

நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ எருசலேமுக்குக்‌ கூறுவது இதுவே: நீ தோன்றியதும்‌ 
பிறந்ததும்‌ கானான்‌ நாட்டிலே, உன்‌ தந்தை ஓர்‌ எமோரியன்‌. உன்‌ தாய்‌ ஓர்‌ இத்தியள்‌. 

நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன்‌ கொப்பூழ்க்‌ கொடி அறுக்கப்படவில்லை. 
நீ நீராட்டப்பட்டுத்‌ பய்மையாக்கப்படவில்லை: உப்பு நீரால்‌ கழுவப்படவில்லை: 
துணிகளால்‌ சுற்றப்படவுமில்லை: 


24. 


29 


உன்னை இரக்கத்துடன்‌ கண்ணோக்கி உனக்காக வருந்தி, இவற்றுள்‌ ஒன்றையேனும்‌ 
உனக்குச்‌ செய்வாரில்லை. ஆனால்‌ நீ திறந்த வெளியில்‌ எறியப்பட்டாய்‌: ஏனெனில்‌ நீ 
பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய்‌. 

அவ்வழியாய்க்‌ கடந்துபோன நான்‌ உன்னருகில்‌ வந்து உன்‌ இரத்தத்தில்‌ நீ புரள்வதைக்‌ 
கண்டு, இரத்தத்தில்‌ கிடந்த உன்னை நோக்கி, வாழ்ந்திடு என்றேன்‌. ஆம்‌, இரத்தத்தில்‌ 
கிடந்த உன்னை நோக்கி, வாழ்ந்திடு என்றேன்‌. 

உன்னை வயல்‌ வெளியில்‌ வளரும்‌ பயிர்போல்‌ உருவாக்கினேன்‌. நீ வளர்ந்து பருவமெய்தி 
அழகிய மங்கையானாய்‌. உன்‌ கொங்கைகள்‌ உருப்பெற்றன: உன்‌ கூந்தலும்‌ நீண்டு 
வளர்ந்தது: ஆயினும்‌ நீ ஆடையின்றித்‌ திறந்த மேனியளாய்‌ நின்றாய்‌. 

அவ்வழியாய்க்‌ கடந்துபோன நான்‌ உன்னை நோக்கினேன்‌. அப்போது நீ காதற்‌ 
பருவத்தில்‌ இருந்தாய்‌. நான்‌ என்‌ ஆடையை உன்மேல்‌ விரித்து உன்‌ திறந்தமேனியை 
மூடினேன்‌. உனக்கு உறுதிமொழி தந்து, உன்னோடு உடன்படிக்கை செய்தேன்‌. நீயும்‌ 
என்னுடையவள்‌ ஆனாய்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நான்‌ உன்னை நீராட்டி, உன்‌ மேலிருந்த இரத்தத்தைக்‌ கழுவித்‌ துடைத்து, உனக்கு 
எண்ணெய்‌ பூசினேன்‌. 

பூப்பின்னல்‌ உடையால்‌ உன்னை உடுத்தி, தோல்‌ காலணிகளை உனக்கு மாட்டி, 
மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து, நார்ப்பட்டால்‌ உன்னைப்‌ போர்த்தினேன்‌. 
அணிகலன்களால்‌ உன்னை அழகு செய்தேன்‌: கைகளுக்குக்‌ காப்புகளும்‌ கழுத்திற்குச்‌ 
சங்கிலியும்‌ இட்டேன்‌. 

மூக்குக்கு மூக்குத்தியும்‌, காதுகளுக்குத்‌ தோடுகளும்‌, தலையில்‌ அழகிய மணிமுடியும்‌ 
அணிவித்தேன்‌. 

பொன்னாலும்‌, வெள்ளியாலும்‌, நீ அணிசெய்யப்பட்டாய்‌. நார்ப்பட்டும்‌ மெல்லிய துகிலும்‌, 
பூப்பின்னல்‌ ஆடையும்‌ உன்‌ உடைகள்‌ ஆயின. மாவும்‌, தேனும்‌, எண்ணெயும்‌ உன்‌ 
உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி, அரச தகுதி பெற்றாய்‌. 

உன்‌ அழகின்‌ காரணமாக உன்‌ புகழ்‌ வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என்‌ மாட்சி 
உன்மேல்பட உன்‌ அழகு நிறைவுற்று விளங்கிற்று, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
நீயோ உன்‌ அழகில்‌ நம்பிக்கை வைத்து, உன்‌ புகழைப்‌ பணயமாக வைத்து, 
விலைமகளாகி, வருவோர்‌ போவோரிடமெல்லாம்‌ வேசித்தனம்‌ செய்தாய்‌. 

உன்‌ ஆடைகளில்‌ சில எடுத்து தொழுகை மேடுகளை அழகுபடுத்தி அங்கு வேசித்தனம்‌ 
செய்தாய்‌. ஒருக்காலும்‌ அதுபோல்‌ நடந்ததில்லை: இனிமேல்‌ நடக்கப்‌ போவதுமில்லை. 
நான்‌ உனக்குத்‌ தந்த பொன்‌, வெள்ளி அணிகலன்களைக்‌ கொண்டு நீ ஆண்‌ 
உருவங்களைச்‌ செய்து, அவற்றுடன்‌ வேசித்தனம்‌ செய்தாய்‌. 

உன்‌ பூப்பினனல்‌ ஆடைகளை எடுத்து அச்சிலைகளுக்குப்‌ போர்த்தி, எனக்குரிய 
எண்ணெயையும்‌ பபத்தையும்‌ அவற்றின்‌ முன்‌ எரித்தாய்‌. 

நான்‌ உனக்கு அளித்த மாவு, எண்ணெய்‌, தேன்‌ ஆகிய அதே உணவுப்‌ பொருள்களை, நீ 
அவற்றின்முன்‌ நறுமணப்‌ பலியெனப்‌ படைத்தாய்‌ என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நீ எனக்குப்‌ பெற்ற உன்‌ புதல்வர்‌ புதல்வியரை அவற்றுக்குப்‌ பலியிட்டாயே! நீ 
வேசித்தனம்‌ செய்தது போதாதென்றோ? 

என்‌ புதல்வரையும்‌ அவற்றிற்குப்‌ பலியிட்டாய்‌. 

இத்துணை அருவருப்பான செயல்களிலும்‌ நீ வேசித்தனத்திலும்‌ ஈடுபட்டபோது உன்‌ 
இளமையில்‌ ஆடையின்றித்‌ திறந்த மேனியாய்‌ உன்‌ இரத்தத்தில்‌ புரண்டு கொண்டு 
இருந்த நாள்களை நீ நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 

எல்லாத்‌ தீச்செயல்களையும்‌ செய்த உனக்கு ஜயோ கேடு, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

நீ உனக்கெனத்‌ தொழுகைக்கூடங்கள்‌ அமைத்துக்கொண்டாய்‌: திறந்த 
வெளியிலெல்லாம்‌ தொழுகை மேடுகள்‌ எழுப்பிக்‌ கொண்டாய்‌. 


02 


26. 


சி 


28. 


29. 


30. 


31, 


ட 


SRE 


34. 


35, 


36. 


37, 


36: 


2, 


40. 


41. 


30 


எல்லாத்‌ தெருக்கோடிகளிலும்‌, உன்‌ தொழுகை மேடுகளை அமைத்தாய்‌. உன்‌ அழகைத்‌ 
தரக்குறைவாக்கி, வருவோர்‌ போவோர்க்கெல்லாம்‌ உன்‌ உடலைக்‌ கொடுத்து, 
மிதமிஞ்சிய வேசித்தனம்‌ செய்தாய்‌. 

உன்‌ அண்டை நாட்டவரும்‌ உடல்‌ பெருத்தவருமான எகிப்தியரோடு வேசித்தனம்‌ 
செய்தாய்‌: எனக்குச்‌ சினமூட்டுமளவுக்கு மிதமிஞ்சிய விபசாரம்‌ செய்தாய்‌. 

ஆதலால்‌ இதோ என்‌ கரத்தை உனக்கு எதிராய்‌ நீட்டி, உனக்குரிய பங்கைக்‌ 
குறைப்பேன்‌. உன்‌ நெறிகெட்ட நடத்தையைப்‌ பார்த்து, வெட்கி, உன்னை வெறுக்கும்‌ 
பெலிஸ்திய நகர்களின்‌ விருப்பத்திற்கு உன்னைக்‌ கையளித்தேன்‌. 

இன்னும்‌ நிறைவடையாமல்‌ நீ அசீரியரின்‌ புதல்வருடன்‌ வேசித்தனம்‌ செய்தாய்‌. 
அவர்களுடன்‌ விபசாரம்‌ செய்தும்‌ உன்‌ ஆசை அடங்கவில்லை. 

ஆகையால்‌, வாணிக நாடாகிய கல்தேயாவுடன்‌ நீ மிகுதியாய்‌ வேசித்தனம்‌ செய்தாய்‌: 
அப்பொழுதும்‌ உன்‌ மோகம்‌ தீரவில்லை. 

வெட்கங்கெட்ட விலைமகளின்‌ செயல்களையெல்லாம்‌ உன்‌ இதயத்தின்‌ காமத்தால்‌ 
செய்தாயன்றோ!, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

ஒவ்வொரு தெருக்கோடியிலும்‌ தொழுகைக்‌ கூடம்‌ கட்டினாய்‌: ஒவ்வொரு திறந்த 
வெளியிலும்‌ தொழுகை மேடூ எழுப்பினாய்‌: மற்ற விலைமாதரைப்போல்‌ நீ ஊதியம்‌ 
கேட்கவில்லை. 

பிறரின்‌ கணவரை நயக்கும்‌ மனையாள்‌ இவள்‌! தன்‌ கணவனுக்குப்‌ பதில்‌ அன்னியரையே 
நாடுகிறாள்‌ இவள்‌! 

எல்லா விலைமாதரும்‌ ஊதியம்‌ பெறுவர்‌. நீயோ உன்‌ காதலர்‌ அனைவர்க்கும்‌ ஊதியம்‌ 
தருகின்றாய்‌! நாற்றிசையினின்றும்‌ உன்னுடம்‌ விபசாரம்‌ செய்ய வருவோர்க்குக்‌ கையூட்டு 
அளிக்கின்றாய்‌. 

எனவே, உன்‌ வேசித்தொழிலில்‌ கூட நீ பிற பெண்களினின்று வேறு பட்டியிருக்கிறாய்‌. 
கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும்‌ பண்டுவதில்லை. நீயே பிறர்க்கு ஊதியம்‌ 
தருகிறாய்‌: நீ யாரிடமும்‌ பெறுவதில்லை. இது வன்றோ உன்‌ பண்பாடு! 

எனவே, விலைமாதே! ஆண்டவரின்‌ வார்த்தையைக்‌ கேள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீ காமவெறி கொண்டு உன்‌ திறந்த 
மேனியைக்‌ காட்டி, உன்‌ காதலருடனும்‌, அருவருப்பான உன்‌ சிலைகள்‌ அனைத்துடனும்‌ 
வேசித்தனம்‌ செய்தாய்‌. இதற்காகவும்‌, உன்‌ பிள்ளைகளை அவற்றுக்குப்‌ பலியிட்ட 
இரத்தப்பழிக்காகவும்‌, 

நீ இன்பம்‌ துய்த்த உன்‌ காதலர்‌ அனைவரையும்‌ உனக்கெதிராக நான்‌ ஒன்று 
திரட்டப்போகிறேன்‌. நீ விரும்பியவர்கள்‌, நீ வெறுத்தவர்கள்‌ அனைவரையும்‌ 
நாற்றிசையினின்றும்‌ உனக்கெதிராய்‌ ஒன்று சேர்ப்பேன்‌. அவர்கள்‌ முன்னிலையில்‌ உன்‌ 
ஆடையை உரிந்து போடுவேன்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ உன்‌ திறந்த மேனியைக்‌ காண்பர்‌. 
பிறர்‌ கணவர்‌ நயந்த பெண்டிரையும்‌, இரத்தம்‌ சிந்திய பெண்டிரையும்‌ தீர்ப்பிருதல்போல்‌, 
உன்னையும்‌ தீர்ப்பிடுவேன்‌: என்‌ சினத்தாலும்‌ சகிப்பின்மையாலும்‌ உன்மேல்‌ இரத்தப்பழி 
சுமத்துவேன்‌. 

பின்‌ உன்னை அவர்களிடம்‌ கையளிப்பேன்‌. அவர்கள்‌ உன்‌ தொழுகைக்‌ கூடங்களைத்‌ 
தகர்த்து உன்‌ தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவர்‌: உன்‌ ஆடைகளை உரிந்து, 
உன்‌ அணிகலன்களைப்‌ பிடூங்கிக் கொண்டு, உன்னைத்‌ திறந்தமேனியாயும்‌ 
வெறுமையாயும்‌ விட்டூவிடூவர்‌. 

உனக்கெதிராக மக்களைத்‌ திரண்டெழச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ உன்னைக்‌ 
கல்லாலெறிவர்‌: வாளால்‌ வெட்டிப்‌ போடுவர்‌. 

அத்தோடு, உன்‌ வீடுகளை நெருப்பால்‌ சுட்டெரிப்பர்‌. பெண்கள்‌ பலர்‌ முன்னிலையில்‌ 
உனக்குரிய தண்டனைத்‌ தீர்ப்புகளை நிறைவேற்றுவர்‌. நானும்‌ உன்‌ வேசித்தனத்துக்கு 
முடிவுகட்டுவேன்‌. நீ இனி யாருக்கும்‌ அன்பளிப்பு அளிக்க மாட்டாய்‌. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


21 


nA 


க 


54. 


2, 


56. 


27. 


58. 


31 


அப்போது, உன்மீது நான்‌ கொண்ட சினம்‌ தணியும்‌: என்‌ சகிப்புத்‌ தன்மை உன்னை விட்டு 
அகன்றுவிடும்‌: இனி நான்‌ அமைதி கொள்வேன்‌: சினமடையேன்‌. 

ஏனெனில்‌ உன்‌ இளமையின்‌ நாள்களை நினைக்காமல்‌, இவற்றையெல்லாம்‌ செய்து 
என்னை வெகுண்டெழச்‌ செய்தாய்‌. எனவேதான்‌ உன்‌ நடத்தையின்‌ விளைவை நான்‌ உன்‌ 
தலைமேல்‌ சுமத்தினேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. உன்‌ அருவருப்புகளை 
எல்லாம்‌ செய்தது தவிர, நெறிகேடாகவும்‌, நீ நடந்து கொள்ளவில்லையா? 

இதோ! பழமொழி கூறும்‌ யாவரும்‌ தாயைப்போல்‌ மகள்‌ என்னும்‌ பழமொழியை உன்னைக்‌ 
குறித்தே கூறுவர்‌. 

தன்‌ கணவனையும்‌ பிள்ளைகளையும்‌ வெறுக்கும்‌ தாயின்‌ மகள்‌ தானே நீ? தங்கள்‌ 
கணவரையும்‌ பிள்ளைகளையும்‌ வெறுக்கும்‌ பெண்டிரின்‌ சகோதரிதானே நீ? உன்‌ தாய்‌ ஓர்‌ 
இத்தியள்‌: உன்‌ தந்தை ஓர்‌ எமோரியன்‌. 

உனக்கு இடப்பக்கமாகத்‌ தன்‌ புதல்விரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன்‌ தமக்கை 
அன்றோ? உன்‌ வலப்புறம்‌ தன்‌ புதல்வியோடு வாழ்ந்து வந்த சோதோம்‌ உன்‌ தங்கை 
அன்றோ? 

அவர்கள்‌ நடந்து கொண்டவாறு நீயும்‌ நடந்து, அவர்கள்‌ செய்த அருவருப்புகளை நீயும்‌ 
செய்யவில்லையா? அதுமட்டுமன்று: உன்‌ கெட்ட நடத்தையில்‌ நீ அவர்களையும்‌ மிஞ்சி 
விட்டாய்‌. 

என்‌ மேல்‌ ஆணை! என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. நீயும்‌ உன்‌ புதல்வியரும்‌ செய்து 
ள்ளதை உன்‌ தங்கை சோதோமும்‌ அவள்‌ புதல்வியரும்‌ செய்ததில்லை. 

உன்‌ தங்கை சோதோமின்‌ குற்றங்கள்‌ இவையே: இறுமாப்பு, உணவார்வம்‌, சோம்பல்‌, 
இத்தனையும்‌ அவளிடமும்‌ அவள்‌ புதல்வியரிடமும்‌ இருந்தன. ஏழை, எளியோரின்‌ 
கைகளை அவள்‌ வலுப்படுத்தவில்லை. 

இவர்கள்‌ செருக்குடையவராய்‌ என்‌ முன்னிலையில்‌ அருவருப்பானவற்றைச்‌ செய்தனர்‌. 
ஆகவே நான்‌ அவர்களைப்‌ புறக்கணித்து விட்டேன்‌. இதை நீ அறிவாயன்றோ? 
சமாரியாவும்‌ உன்‌ பாவங்களில்‌ பாதியளவுகூடச்‌ செய்யவில்லையே. நீயோ 
இவர்களைவிட மிகுதியாக அருவருப்பானவற்றைச்‌ செய்தாய்‌. நீ செய்த அருவருப்புகள்‌ 
அனைத்தோடும்‌ ஒப்பிடும்போது உன்‌ சகோதிரிகள்‌ நேர்மையானவர்களாகத்‌ 
தோன்றுகிறார்கள்‌. 

இப்போது உன்‌ இழிவை நீயே தாங்கிக்கொள்‌. உன்‌ சகோதரிகளை விட மிகுதியாக 
அருவருப்பான பாவங்களைச்‌ செய்து, அவர்களை உன்னைவிட நேர்மையானவர்கள்‌ 
ஆக்கிவிட்டாய்‌. உன்‌ சகோதரிகளை நேர்மையானவர்கள்‌ ஆக்கிய அந்த இழிவை நீயே 
சுமந்து கொள்‌. 

நான்‌ சோதோமையும்‌ அவள்‌ புதல்வியரையும்‌ சமாரியாவையும்‌ அவள்‌ புதல்வியரையும்‌ 
மீண்டும்‌ நன்னிலைக்குக்‌ கொணர்வேன்‌. 

இதனால்‌ நீ செய்த அனைத்திற்காகவும்‌ வெட்கி அவமானத்தைச்‌ சுமப்பாய்‌. அது 
அவர்களுக்கு ஆறுதலாய்‌ இருக்கும்‌. 

உன்‌ சகோதரிகள்‌ சோததோமும்‌ அவள்‌ புதல்வியரும்‌, சமாரியாவும்‌ அவள்‌ புதல்வியரும்‌ 
தங்கள்‌ முன்னைய நன்னிலைக்குத்‌ திரும்புவர்‌. நீயும்‌ உன்‌ புதல்வியரும்‌ முன்னைய 
நன்னிலைக்குத்‌ திரும்புவீர்கள்‌. 

நீ செருக்குடன்‌ வாழ்ந்த காலத்தில்‌ உன்‌ தமக்கை சோதோமின்‌ பெயரை உன்‌ வாயினால்‌ 
உச்சரிக்கக்கூட மாட்டாய்‌. 

உன்‌ தீச்செயல்‌ வெளிப்படுவதற்குமுன்‌ நீ அப்படி இருந்தாய்‌. இப்போதோ, சிரியாவின்‌ 
புதல்வியர்‌, அவளைச்‌ சுற்றி உள்ளோர்‌, உன்னைச்‌ சுற்றி இருக்கும்‌ பெலிஸ்தியப்‌ 
புதல்வியர்‌ ஆகியோரின்‌ வெறுப்புக்கு நீ ஆளானாய்‌. 

நீ உன்‌ ஒழுக்கக்கேட்டையும்‌ உன்‌ அருவருப்புகளையும்‌ இப்போது சுமந்து 
கொண்டிருக்கிறாய்‌. என்கிறார்‌ ஆண்டவர்‌. 


௮0, 


60. 


61. 


62. 


63. 


11. 
12. 


32 


தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி, 
உடன்படிக்கையை முறித்துவிட்டாய்‌, நீ செய்தது போலவே நானும்‌ உனக்குச்‌ செய்வேன்‌. 
ஆயினும்‌ உன்‌ இளமையின்‌ நாள்களில்‌ உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு 
கூர்ந்து, என்றுமுள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன்‌. 

உன்‌ தமக்கைகளையும்‌ தங்கைகளையும்‌ நான்‌ உனக்குப்‌ புதல்வியராகத்‌ தருவேன்‌: நான்‌ 
உன்னுடன்‌ செய்துகொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடூவென்‌. 
அவர்களை நீ பெற்றுக்‌ கொள்ளும்பொழுது உன்‌ நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய்‌. 
உன்னுடன்‌ செய்துகொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன்‌. அப்போது நானே 
ஆண்டவர்‌ என்பதை நீ அறிந்து கொள்வாய்‌. 

நீ செய்ததையெல்லாம்‌ நான்‌ மறைத்திடும்போது, நீ அவற்றையெல்லாம்‌ நினைத்து 
வெட்கி, இழிவு மிகுதியினால்‌ உன்‌ வாயை ஒருபோதும்‌ திறக்க மாட்டாய்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 17. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இஸ்ரயேல்‌ வீட்டாருக்கு விடுகதையின்‌ வடிவில்‌ உவமை ஒன்று கூறு. 

நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீண்ட, பல வண்ண இறகுகள்‌ 
கொண்ட பரந்த இறக்கைகளையுடைய பெரிய கழுகு ஒன்று லெபனோனுக்கு வந்து, 
கேதுரு மரம்‌ ஒன்றின்‌ உச்சியில்‌ அமர்ந்தது. 

அது, அம்மரத்தின்‌ உச்சிக்கொழுந்து ஒன்றைக்‌ கொய்து, ஒரு வாணிப நாட்டிற்குக்‌ 
கொண்டு வந்து, வணிகர்‌ நகரொன்றில்‌ அதை வைத்தது. 

பின்‌ அந்நாட்டின்‌ விதைகளில்‌ ஒன்றை எடுத்துவந்து, வளமிகு வயலில்‌ விதைத்து, அதன்‌ 
நாற்றை நீர்மிகு நிலத்தில்‌ கருத்தாய்‌ நட்டது. 

அது துளிர்த்து தாழ்ந்து படரும்‌ திராட்சைக்‌ கொடியாயிற்று. அதன்‌ கிளைகள்‌ 
அக்கமுகுக்கு நேர்‌ மேலே வளர்ந்தன. வேர்களோ அதற்கு நேர்‌ கீழே படர்ந்தன. இவ்வாறு 
அது திராட்சைக்‌ கொடியாகி, கொப்புகளை விட்டுக்‌ கிளைகளைப்‌ பரப்பியது. 

ஆனால்‌, பரந்த இறக்கைகளும்‌ மிகுந்த இறகுகளும்‌ கொண்ட வேறொரு கழுகும்‌ 
இருந்தது. இந்தத்‌ திராட்சைக்‌ கொடி, நீர்‌ பெறவேண்டி, தான்‌ நடப்பட்டிருந்த 
நிலப்பரப்புக்கு அப்பால்‌ இருந்த அக்கழுகை நோக்கித்‌ தன்‌ வேர்களை ஓடச்செய்து, தன்‌ 
கிளைகளையும்‌ அதன்‌ பக்கமாய்த்‌ திருப்பிற்று. 

கிளைபரப்பிக்‌ கனிகொடுக்கும்‌ சிறந்த ஒரு திராட்சைக்‌ கொடியாய்‌ விளங்கும்‌ 
பொருட்டன்றோ செழிப்பு நிலத்தில்‌ இது நடப்பட்டது! 

நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: இது செழிக்குமா? இதனை 
வேரோடு பிடுங்கி இதன்‌ பழக்குலைகளைக்‌ கொய்து விட, துளிர்த்த இதன்‌ 
இலைகளொல்லாம்‌ வாடி வதங்க இது பட்டுப்‌ போகாதா? இதனை வேரோடு 
பிடுங்கியெறிய மிகுந்த கைவன்மையோ, மக்கள்‌ திரளோ வேண்டியதில்லை. 

இது வேறிடத்தில்‌ நடப்பட்டாலும்‌ செழிக்குமா? கீழைக்காற்று இதன்மேல்‌ வீசும்போது 
இது முற்றிலும்‌ வாடி விடாதா? இது முளைவிட்ட பாத்திலேயே உலர்ந்து போகுமே. 
ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

அந்தக்‌ கலக வீட்டாரிடம்‌ நீ சொல்‌: இவை யாவும்‌ எதைக்‌ குறிக்கின்றன என்று 
உங்களுக்குத்‌ தெரியாதா? பாபிலோனின்‌ மன்னன்‌ எருசலேமுக்கு வந்து அதன்‌ 
அரசனையும்‌, அதன்‌ உயர்குடி மக்களையும்‌ சிறைப்பிடித்துப்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டு 
வந்துள்ளான்‌. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19, 


20. 


a 


22. 


க 


24. 


5 


பின்னர்‌, அவன்‌ அரச மரபில்‌ தோன்றிய ஒருவனைத்‌ தேர்ந்தெடுத்து, அவனுடன்‌ 
உடன்படிக்கை செய்து, அவனிடம்‌ உறுதிமொழி வாங்கிக்‌ கொண்டான்‌. நாட்டின்‌ 
தலைவர்களையும்‌ சிறைப்பிடித்துச்‌ சென்றான்‌. 


குடிமக்கள்‌ கிளர்ந்தெழாமல்‌ பணிந்திருப்பதற்காகவும்‌ உடன்படிக்கையைக்‌ 
கடைப்பிடிப்பதன்மூலமே அவர்கள்‌ பிழைத்திருக்க இயலும்‌ என்பதற்காகவும்‌ அவன்‌ 
இவ்வாறு செய்தான்‌. 


அந்த அரச மரபினன்‌ அவனுக்கெதிராகக்‌ கிளர்ந்து குதிரைகளையும்‌ திரளான 
படையையும்‌ தனக்குக்‌ கொடுக்க வேண்டுமென்று எகிப்துக்குத்‌ பதர்களை அனுப்பினான்‌. 
இவன்‌ வெற்றி பெறமுடியுமா? இவன்‌ தப்ப இயலுமா? உடன்படிக்கையை முறிக்கும்‌ 
இத்தகையவன்‌ தப்பவே முடியாது. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: என்‌ மேல்‌ ஆணை! தன்னை அரசனாக்கிய 
மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியைப்‌ புறக்கணித்து, அவனுடன்‌ செய்த 
உடன்படிக்கையை முறித்த இவன்‌, பாபிலோன்‌ நகருக்குள்ளேயே சாவான்‌. 

மண்மேடு எழுப்பப்பட்டுக்‌ கொத்தளம்‌ கட்டப்பட்டு பலர்‌ வீழ்த்தப்பட இருக்கும்‌ நிலையில்‌ 
பெரிய படையும்‌ திரளான வீரரும்‌ கொண்ட பார்வோன்‌ இவனுக்குத்‌ துணை செய்ய 
வரப்போவதில்லை. 

உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன்‌ புறக்கணித்துள்ளான்‌: கைமேல்‌ 
அடித்து வாக்களித்திருந்தும்‌ இவ்வாறு செய்துள்ளான்‌. இவன்‌ தப்பவே முடியாது. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: என்மேல்‌ ஆணை! 
எனக்களித்திருந்த வாக்குறுதியை அவன்‌ புறக்கணித்ததையும்‌ என்‌ உடன்படிக்கையை 
முறித்ததையும்‌ அவன்‌ தலை மேலேயே சுமத்துவேன்‌. 

நான்‌ என்‌ வலையை அவன்மீது வீச, அவன்‌ என்‌ கண்ணியில்‌ சிக்குவான்‌. நான்‌ அவனைப்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டு வந்து, எனக்கெதிராய்‌ அவன்‌ செய்த துரோகத்துக்காக 
அங்கே அவனுக்குத்‌ தீர்ப்பு வழங்குவேன்‌. 

அவனுடைய படைவீரர்களுள்‌ அவனுடன்‌ தப்பியோடிவரும்‌ யாவரும்‌ வாளால்‌ வீழ்வர்‌. 
எஞ்சியோர்‌ எத்திக்கிலும்‌ சிதறடிக்கப்படூுவர்‌. அப்போது இதை உரைத்தது 
ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின்‌ நுனிக்கிளை 
ஒன்றை எடுத்து நானே நடுவேன்‌. இளங்கொழுந்து ஒன்றை அதன்‌ நுனிக்‌ 
கொப்புகளிலிருந்து கொய்து, ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல்‌ நான்‌ நடுவேன்‌. 
இஸ்ரயேலின்‌ மலையுச்சியில்‌ நான்‌ அதை நடுவேன்‌. அது கிளைத்து, கனி தந்து, சிறந்த 
கேதுரு மரமாகத்‌ திகழும்‌. அனைத்து வகைப்‌ பறவைகளும்‌ அதனைத்‌ தம்‌ உறைவிடமாகக்‌ 
கொள்ளும்‌. அதன்‌ கிளைகளின்‌ நிழல்களில்‌ அவை வந்து தங்கும்‌. 

ஆண்டவராகிய நான்‌ ஓங்கிய மரத்தைத்‌ தாழ்த்தி, தாழ்ந்த மரத்தை ஓங்கச்‌ செய்துள்ளேன்‌ 
என்றும்‌, பசுமையான மரத்தை உலரச்‌ செய்து, உலர்ந்த மரத்தைத்‌ தழைக்கச்‌ செய்து 
ள்ளேன்‌ என்றும்‌, அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம்‌ அறிந்து கொள்ளும்‌. 
ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன்‌: நான்‌ செய்து காட்டுவேன்‌. 


அதிகாரம்‌ 18. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

புளித்த திராட்சைப்‌ பழங்களைப்‌ பெற்றோர்‌ தின்ன, பிள்ளைகளின்‌ பல்‌ கூசிற்றாம்‌ 
என்னும்‌ பழமொழியை இஸ்ரயேல்‌ நாட்டைக்‌ குறித்து நீங்கள்‌ வழங்குவதன்‌ பொருள்‌ 
என்ன? 


12 


14. 


இர்‌ 


16. 


1, 


18. 


19. 


20. 


34 


என்மேல்‌ ஆணை! என்‌9கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. இப்பழமொழி இஸ்ரயேலில்‌ 
உங்களிடையே வழங்கப்படாது. 

உயிர்‌ அனைத்தும்‌ எனக்கே சொந்தம்‌. பெற்றோரின்‌ உயிர்‌ என்னுடையது: பிள்ளைகளின்‌ 
உயிரும்‌ என்னுடையதே. பாவம்‌ செய்யும்‌ உயிரே சாகும்‌. 

ஒருவன்‌ நேர்மையாளனாய்‌ இருந்து நீதியையும்‌, நேர்மையையும்‌ கடைப்பிடித்தால்‌, 
மலைகளின்‌ மேல்‌ உண்ணாமலும்‌, இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ சிலைகளை நோக்கித்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுக்காமலும்‌, பிறன்‌ மனைவியைக்‌ கறைப்படுத்தாமலும்‌, தீட்டூள்ள 
பெண்ணை நெருங்காமலும்‌ இருந்தால்‌, 

அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும்‌ கொள்ளையிடாமலும்‌ இருந்து, கடன்‌ வாங்கியவனுக்கு 
அடைமானத்தைத்‌ திருப்பிக்‌ கொடுத்து, பசித்தவனுக்குத்‌ தன்‌ உணவைப்‌ பகிர்ந்தளித்து, 
ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால்‌, 

வட்டிக்குக்‌ கொடாமலும்‌, கொடுத்ததற்கு அதிகமாய்ப்‌ பெறாமலும்‌ இருந்து, தன்‌ கையால்‌ 
அநீதி செய்யாது விலகி, மனிதரிடையே எழும்‌ வழக்குகளுக்கு நீதியுடன்‌ தீர்ப்பளித்தால்‌, 
என்‌ நியமங்களையும்‌ நீதி நெறிகளையும்‌ கடைப்பிடித்து, உண்மையுள்ளவனாக நடந்து 
கெண்டால்‌, அவன்‌ நீதிமான்‌ ஆவான்‌: அவன்‌ வாழப்போவது உறுதி, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

ஆனால்‌, அவனுக்குப்‌ பிறந்த மகன்‌ கட்டுக்கடங்காதவனாயும்‌, இரத்தம்‌ சிந்துபவனாகவும்‌ 
முன்‌ சொல்லியவற்றுள்‌ ஒன்றைப்‌ பிறருக்குச்‌ செய்பவனாகவும்‌ இருந்தால்‌, 


தந்‌ைத இவற்றுள்‌ எதையும்‌ செய்யாதிருக்க-மகனோ மலைகளின்மேல்‌ 
படைக்கப்பட்டதை உண்டு, பிறன்‌ மனைவியைக்‌ கறைப்படுத்தி, 
எளியவரையும்‌ வறியவரையும்‌ ஒடுக்குபவனாகவும்‌, கொள்ளையிடுபவனாகவும்‌, 


அடைமானத்தைத்‌ திருப்பித்‌ தராதவனாகவும்‌, சிலைகளை வணங்குபவனாகவும்‌, 
அருவருப்பானதைச்‌ செய்பவனாகவும்‌, 

வட்டிக்குக்‌ கொடுப்பவனாகவும்‌, கொடுத்ததற்கு அதிகமாக வாங்குபவனாகவும்‌ 
இருந்தால்‌, அவன்‌ வாழ்வானோ? அவன்‌ வாழ மாட்டான்‌. அருவருப்பான 
இவற்றையெல்லாம்‌ அவன்‌ செய்துள்ளதால்‌ அவன்‌ சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி 
அவன்‌ மேலேயே இருக்கும்‌. 

ஆனால்‌, இவனுக்குப்‌ பிறந்த மகன்‌ தன்‌ தந்தை செய்த பாவங்களை எல்லாம்‌ கண்டு 
தெளிந்து அவ்வாறு செய்யாதிருந்தால்‌- 

அதாவது மலைகளின்மேல்‌ படைக்கப்பட்டதை உண்ணாமலும, இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ 
சிலைகளை வணங்காமலும்‌, பிறன்‌ மனைவியைக்‌ கறைப்படுத்தாமலும்‌, 

ஒருவரையும்‌ ஒடுக்காமலும்‌, அடைமானம்‌ பெறாமலும்‌, கொள்ளையிடாமலும்‌, 
பசித்தவருக்குத்‌ தன்‌ உணவை அளித்தும்‌, ஆடையின்றி இருப்பவருக்கு ஆடை 
கொடுத்தும்‌, 

எளியவருக்குத்‌ தீங்கிழைக்காமலும்‌, வட்டி வாங்காமலும்‌, கொடுத்ததற்கு அதிகமாய்‌ 
வாங்காமலும்‌, என்‌ நீதி நெறிகளைக்‌ கடைப்பிடித்தும்‌, என்‌ நியமங்களின்படி நடந்தும்‌ 
இருந்தால்‌- அவன்‌ தன்‌ தந்தையின்‌ குற்றத்திற்காகச்‌ சாக மாட்டான்‌: அவன்‌ வாழ்வது 
உறுதி. 

மாறாக, அவன்‌ தந்தை பிறனைக்‌ கொடூமைப்படுத்திக்‌ கொள்ளையடித்துத்‌ தன்‌ 
இனத்தாரிடையே நல்லன அல்லாதவற்றைச்‌ செய்தால்‌, தன்‌ குற்றத்திற்காக மடிவான்‌. 
ஆயினும்‌, தந்தையின்‌ குற்றத்தை மகன்‌ ஏன்‌ சுமக்கக்கூடாது? என்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. 
மகன்‌, நீதியையும்‌ நேர்மையும்‌ கடைப்பிடித்து, என்‌ நியமங்களை எல்லாம்‌ கைக்கொண்டு 
ஒழுகினால்‌, அவன்‌ வாழ்வது உறுதி. 

பாவம்‌ செய்பவரே சாவர்‌. பிள்ளைகள்‌ பெற்றோரின்‌ குற்றத்தைச்‌ சுமக்க மாட்டார்கள்‌. 
அவ்வாறே பெற்றோரும்‌ பிள்ளைகளின்‌ குற்றத்தைச்‌ சுமக்க மாட்டார்கள்‌. நீதிமானின்‌ நீதி 
அவன்மீது இருக்கும்‌. பொல்லானின்‌ பொல்லாங்கு அவன்மீது இருக்கும்‌. 


கரி 


22. 


ம்பிய 


24. 


அல்‌ 


26. 


க்‌ 


28. 


29. 


30. 


ம, 


ஸ்‌ 


தீயவரோ தாம்‌ செய்த பாவங்கள்‌ அனைத்தையும்‌ விட்டு மனம்‌ மாறி, என்‌ நியமங்கள்‌ 
அனைத்தையும்‌ கைக்கொண்டு, நீதியையும்‌ நேர்மையையும்‌ கடைப்பிடித்தால்‌ அவர்கள்‌ 
வாழ்வது உறுதி, அவர்கள்‌ சாகார்‌. 

அவர்கள்‌ இழைத்த தவறுகள்‌ அனைத்தும்‌ அவர்களுக்கெதிராக நினைக்கப்படமாட்டா. 
அவர்கள்‌ கடைப்பிடித்த நேர்மையின்‌ பொருட்டு அவர்கள்‌ வாழ்வர்‌. 

உண்மையில்‌, பொல்லாரின்‌ சாவையா நான்‌ விரும்புகிறேன்‌? அவர்கள்‌ தம்‌ வழிகளினின்று 
திரும்பி வாழ வேண்டும்‌ என்பதன்றோ என்‌ விருப்பம்‌? என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நேரியவர்‌ தம்‌ நேரிய நடத்தையினின்று விலகி, தவறிழைத்து, பொல்லாரைப்‌ போல்‌ 
வெறுக்கத்‌ தக்கவற்றை எல்லாம்‌ செய்தால்‌, அவர்கள்‌ வாழ்வரோ? அவர்கள்‌ கடைப்பிடித்த 
நேர்மையானதெதுவும்‌ நினைக்கப்படமாட்டாது. அவர்கள்‌ இழைத்த துரோகத்தின்‌ 
பொருட்டும்‌, செய்த பாவத்தின்‌ பொருட்டும்‌ அவர்கள்‌ சாவர்‌. 

ஆயினும்‌, தலைவரின்‌ வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள்‌ சொல்கிறீர்கள்‌. 
இஸ்ரயேல்‌ வீட்டாரே! கேளுங்கள்‌. என்‌ வழியா நேர்மையற்றது? உங்கள்‌ வழிகளன்றோ 
நேர்மையற்றவை! 

நேரியவர்‌ தம்‌ நேரிய நடத்தையினின்று விலகி, தவறிழைத்தால்‌, அவர்கள்‌ தாம்‌ இழைத்த 
தவற்றின்‌ பொருட்டுச்‌ சாவர்‌. 

பொல்லார்‌ தாம செய்த பொல்லாப்பினின்று விலகி, நீதியையும்‌ நேர்மையையும்‌ 
கடைப்பிடித்தால்‌, தம்‌ உயிரை அவர்கள்‌ காத்துக்‌ கொள்வர்‌. 

அவர்கள்‌ உண்மையைக்‌ கண்டுணர்ந்து, தாம்‌ செய்த குற்றங்கள்‌ அனைத்தினின்றும்‌ விலகி 
விட்டால்‌, அவர்கள்‌ வாழ்வது உறுதி: அவர்கள்‌ சாகமாட்டார்‌. 

ஆயினும்‌, தலைவரின்‌ வழி நேர்மையானதாக இல்லை என இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ 
சொல்கிறார்கள்‌. இஸ்ரயேல்‌ வீட்டாரே! என்‌ வழிகளா நேர்மையற்றவை? உங்கள்‌ 
வழிகளன்றோ நேர்மையற்றவை! 

எனவே, இஸ்ரயேல்‌ வீட்டாரே! ஒவ்வொரு மனிதரையும்‌ அவருடைய வழிகளைக்‌ 
கொண்டே நான்‌ தீர்ப்பிடுவேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. மனம்‌ மாறி உங்கள்‌ 
குற்றங்கள்‌ அனைத்தையும்‌, விட்டு விலகுங்கள்‌. அப்போது தீமை உங்கள்‌ வீழ்ச்சிக்குக்‌ 
காரணமாய்‌ இராது. 

எனக்கெதிராக நீங்கள்‌ இழைத்த குற்றங்கள்‌ அனைத்தையும்‌ விட்டு விடுங்கள்‌. புதிய 
இதயத்தையும்‌, புதிய மனத்தையும்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌. இஸ்ரயேல்‌ வீட்டாரே! 
நீங்கள்‌ ஏன்‌ சாக வேண்டும்‌? 

எவருடைய சாவிலும்‌ நான்‌ இன்பம்‌ காண்பதில்லை, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
எனவே மனம்‌ மாறி வாழ்வு பெறுங்கள்‌. 


அதிகாரம்‌ 19. 


நீயோ, இஸ்ரயேலின்‌ தலைவர்களைப்பற்றிப்‌ புலம்பல்‌ பாடி, 

சொல்‌: சிங்கங்களின்‌ நடுவில்‌ எப்படிப்பட்ட பெண்‌ சிங்கமாய்த்‌ திகழ்ந்தவள்‌ உன்‌ தாய்‌! 
இளஞ்சிங்கங்களிடையே இருந்து அவள்‌ தன்‌ குட்டிகளை வளர்த்தாள்‌. 

அவள்‌ வளர்த்த குட்டிகளுள்‌ ஒன்று இளஞ்சிங்கமாக வளர்ச்சியுற்றது: அது இரை தேடப்‌ 
பழகி, மனிதரைத்‌ தின்னலாயிற்று. 

வேற்றினத்தார்‌ அதனைப்பற்றிக்‌ கேள்வியுற்று, அதனைப்‌ படுகுழியில்‌ வீழ்த்தினர்‌: 
அதனைச்‌ சங்கிலிகளால்‌ கட்டி எகிப்துக்குக்‌ கொண்டு போயினர்‌. 

தாய்ச்சிங்கமோ, தான்‌ நம்பிக்கையோடு காத்திருந்தது வீணாயிற்று என்று கண்டாள்‌: 
எனவே தன்‌ குட்டிகளுள்‌ வேறொன்றை எடுத்து அதனையும்‌ ஓர்‌ இளஞ்சிங்கமாக 
உருவாக்கினாள்‌. 


10. 


11. 


12. 


13. 
14. 


36 


அது சிங்கங்களோடு நடமாடி ஓர்‌ இளஞ்சிங்கம்‌ ஆயிற்று: அது இரை தேடப்‌ பழகி, 
மனிதரைத்‌ தின்னலாயிற்று. 

அது கோட்டைகளைத்‌ தாக்கி, நகர்களைச்‌ சூறையாடிற்று: அதன்‌ கர்ச்சிக்கும்‌ ஒலி 
கேட்டபோதெல்லாம்‌ நாடும்‌ அதிலுள்ளயாவும்‌ திகிலுற்றன. 

அண்டை நாடுகளிலிருந்து வேற்றினத்தார்‌ அதற்கெதிராக எப்பக்கமும்‌ எழுந்தனர்‌: தங்கள்‌ 
வலையை அதன்மீது வீச, அது அவர்கள்‌ குழியில்‌ விழுந்தது. 

அவர்கள்‌ அதனைச்‌ சங்கிலிகளால்‌ கட்டி, கூண்டிலடைத்து, பாபிலோனின்‌ மன்னனிடம்‌ 
கொண்டு வந்தனர்‌. இனியும்‌ அதன்‌ கர்ச்சனை இஸ்ரயேல்‌ மலைகளின்‌ மீது ஒலிக்காதபடி 
அரண்களுக்குள்‌ அதனை அடைத்து வைத்தனர்‌. 

திராட்சைத்‌ தோட்டத்தில்‌ நீரருகே நடப்பட்ட திராட்சைக்‌ கொடிபோல்‌ இருந்தாள்‌ 
உன்‌ தாய்‌: மிகுந்த நீர்வளத்தின்‌ காரணத்தால்‌ அது கிளைகளும்‌ கனிகளுமாகத்‌ 
தழைத்திருந்தது. 

அரச செங்கோலுக்கேற்ற உறுதியான கிளைகள்‌ அதற்கிருந்தன: அடர்ந்த கிளைகள்‌ 
நடூவே அது உயர்ந்தோங்கிற்று. திரளான கிளைகளோடு அது உயர்ந்து தென்பட்டது. 
ஆனால்‌, அது சினத்தோடு பிடுங்கப்பட்டு தலையிலே எறியப்பட்டது: கீழைக்‌ காற்றினால்‌ 
அது காய்ந்து போனது: அதன்‌ கனி உதிர்ந்து போயிற்று: தண்டு உலாந்து 
தீக்கிரையாயிற்று. 

இப்போதோ, அது பாலை நிலத்தில்‌, வறண்ட, நீரற்ற நிலப்பரப்பில்‌ நடப்பட்டூள்ளது. 
அதன்‌ தண்டிலிருந்து நெருப்பு கிளம்பி அதன்‌ கிளைகளையும்‌ கனிகளையும்‌ 
சுட்டெரித்தது: அரச செங்கோலாயிருக்கத்தக்க உறுதியான தண்டு இனி அதில்‌ 
தோன்றாது. இதுவே புலம்பல்‌: இதனை இரங்கற்பாவவெனக்‌ கொள்க. 


அதிகாரம்‌ 20. 


ஏழாம்‌ ஆண்டில்‌, ஜந்தாம்‌ மாதத்தின்‌ பத்தாம்‌ நாளன்று, இஸ்ரயேல்‌ மக்களின்‌ 
பெரியோருள்‌ சிலர்‌ ஆண்டவரின்‌ திருவுளத்தைக்‌ கேட்டறிய வந்து, என்‌ முன்‌ அமர்ந்தனர்‌. 
அப்போது ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இஸ்ரயேல்‌ மக்களின்‌ பெரியோரிடம்‌ பேசி அவர்களுக்கு அறிவி: தலைவராகிய 
ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீங்கள்‌ என்‌ திருவுளத்தைக்‌ கேட்டறிய 
வந்திருக்கிறீர்களோ? என்மேல்‌ ஆணை! நீங்கள்‌ கேட்டறிய நான்‌ விடமாட்டேன்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

மானிடா! நீயே அவர்களுக்குத்‌ தீர்ப்பளிக்கமாட்டாயா? நீயே அவர்களுக்குத்‌ தீர்ப்புக்‌ 
கூறமாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின்‌ வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள்‌ 
அறியச்‌ செய்‌. 

அவர்களிடம்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ இஸ்ரயேலைத்‌ 
தேர்ந்துகொண்ட நாளில்‌, யாக்கோபின்‌ வழிமரபினர்க்கு உறுதிமொழி அளித்து, எகிப்து 
நாட்டில்‌ என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ 
என்று ஆணையிட்டுக்‌ கூறினேன்‌. 

நான்‌ அவர்களை எகிப்து நாட்டினின்றும்‌ வெளிக்‌ கொணர்ந்து, நான்‌ அவர்களுக்காகத்‌ 
தோந்தெடுத்ததும்‌, பாலும்‌ தேனும்‌ வழிந்தோடுவதும்‌, எல்லா நாடுகளிலும்‌ 
பெருமைமிக்கதுமான நாடுக்கு அவர்களை அழைத்துச்‌ செல்வேன்‌ என்றும்‌ அவர்களிடம்‌ 
ஆணையிட்டுக்‌ கூறினேன்‌. 

மேலும்‌, அவர்களைப்‌ பார்த்து, ஒவ்வொருவரும்‌ தம்‌ கண்களுக்கு விருந்தளிக்கும்‌ 
அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும்‌. எகிப்தின்‌ தெய்வச்‌ சிலைகளால்‌ உங்களையே 


10. 


11. 


12. 


13. 


14. 


15, 


16. 


17. 


18. 


19. 


20. 


2 


2 


தீட்டுப்படூத்திக்‌ கொள்ளாதீர்கள்‌: நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌, என்று 
சொன்னேன்‌. 

அவர்களோ, எனக்கு எதிராகக்‌ கிளர்ந்தெழுந்தனர்‌. எனக்குச்‌ செவி சாய்க்க மறுத்தனர்‌. 
அவர்களின்‌ கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவனும்‌ விட்டெறியவில்லை: 
எகிப்தின்‌ தெய்வச்‌ சிலைகளை ஒதுக்கிவிடவுமில்லை. ஆகையால்‌ எகிப்து நாட்டின்‌ 
நடுவில்‌ என்‌ ஆத்திரத்தை அவர்கள்மேல்‌ கொட்டி, என்‌ சினத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்வேன்‌ 
என்று நான்‌ கூறினேன்‌. 

ஆயினும்‌ அவர்களைச்‌ சூழ்ந்திருந்த வேற்றினத்தார்‌ முன்னிலையில்‌ என்‌ பெயர்‌ 
மாசுறாதபடி நான்‌ நடந்து கொண்டேன்‌. இவ்வேற்றினத்தாரின்‌ கண்முன்‌ அன்றோ நான்‌ 
அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்து, என்னை அவர்களுக்கு 
வெளிப்படுத்தினேன்‌. 

ஆக, நான்‌ அவர்களை எகிப்து நாட்டினின்று புறப்படச்‌ செய்து, பாலைநிலத்துக்குக்‌ 
கூட்டி வந்து, 

வாழ்வளிக்கும்‌ என்‌ நியமங்களை அவர்களுக்குக்‌ கொடுத்து, வாழ்வுதரும்‌ என்‌ 
நீதிநெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன்‌. அவற்றைக்‌ கடைப்பிடிப்போர்‌ வாழ்வு 
பெறுவர்‌. 

மேலும்‌, அவர்களைப்‌ புனிதப்படூத்தும்‌ ஆண்டவர்‌ நானே என்பதை அவர்கள்‌ அறிந்து 
கொள்ளும்படி, என்‌ ஓய்வு நாள்களை எனக்கும்‌ அவர்களுக்குமிடையே ஓர்‌ 
அடையாளமாகத்‌ தந்தருளினேன்‌. 

ஆனால்‌, இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ பாலை நிலத்தில்‌ எனக்கெதிராகக்‌ கிளர்ச்சி செய்தனர்‌. 
கடைப்பிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும்‌ என்‌ நியமங்களின்படி அவர்கள்‌ நடக்காமல்‌, என்‌ நீதி 
நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என்‌ ஓய்வு நாள்களையும்‌ மிகவும்‌ இழிவுபடுத்தினார்கள்‌. 
எனவே, பாலைநிலத்திலேயே என்‌ ஆத்திரத்தை அவர்கள்‌ மேல்‌ கொட்டி அவர்களை 
அழித்துவிடப்போவதாக நான்‌ கூறினேன்‌. 

ஆயினும்‌, நான்‌ இவர்களைப்‌ புறம்படச்‌ செய்ததைக்‌ கண்ட வேற்றினத்தார்‌ முன்னிலையில்‌ 
என்‌ பெயர்‌ மாசுறாதபடி நடந்து கொண்டேன்‌. 

மேலும்‌ நான்‌ அவர்களுக்கு அளிக்கவிருந்ததும்‌, பாலும்‌ தேனும்‌ வழிந்தோடூவதும்‌, எல்லா 
நாடுகளிலும்‌ பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்துச்‌ செல்ல மாட்டேன்‌ 
என்று பாலை நிலத்தில்‌ அவர்களிடம்‌ ஆணையிட்டுக்‌ கூறி னேன்‌. 

ஏனெனில்‌, என்‌ நீதிநெறிகளை அவர்கள்‌ ஒதுக்கி விட்டனர்‌. என்‌ நியமங்களின்படி 
அவர்கள்‌ நடக்கவில்லை. என்‌ ஓய்வுநாள்களை அவர்கள்‌ இழிவுபடுத்தினார்கள்‌. அவர்களின்‌ 
தெய்வச்சிலைகளையே அவர்களின்‌ இதயம்‌ நாடியது. 

ஆயினும்‌, நான்‌ அவர்களைக்‌ கண்ணோக்கி, அழிக்காமல்‌ விட்டு விட்டேன்‌. பாலை 
நிலத்தில்‌ நான்‌ அவர்களை முழுவதும்‌ ஒழித்துவிடவில்லை. 

ஆனால்‌, பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களைப்‌ பார்த்து: உங்கள்‌ 
மூதாதையரின்‌ நியமங்களின்படி நடவாதீர்கள்‌. அவர்களுடைய நீதிநெறிகளைக்‌ 
கைக்கொள்ளாதீர்கள்‌. அவர்களுடைய தெய்வச்‌ சிலைகளால்‌ உங்களையே 
தீட்டுப்படூத்திக்‌ கொள்ளாதீர்கள்‌. 

நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌. என்‌ நியமங்களின்படி நடந்து, என்‌ 
நீதிநெறிகளைக்‌ கடைப்பிடித்து ஒழுகுங்கள்‌. 

என்‌ ஓய்வு நாள்களைப்‌ புனிதப்படுத்தங்கள்‌. அவை எனக்கும்‌ உங்களுக்கிடையே ஓர்‌ 
அடையாளமாகத்‌ திகழும்‌. அப்போது நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ என்பதை 
அறிந்து கொள்வீர்கள்‌, என்று நான்‌ கூறினேன்‌. 

ஆனால்‌, அவர்களின்‌ பிள்ளைகளோ எனக்கு எதிராகக்‌ கிளர்ந்தெழுந்தனர்‌. 
கடைப்பிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும்‌ என்‌ நியமங்களின்படி அவர்கள்‌ நடக்கவில்லை. என்‌ 
நீதிநெறிகளையும்‌ கடைப்பிடித்து ஒழுகவில்லை. என்‌ ஓய்வு நாள்களை அவர்கள்‌ 


22. 


ட 


24. 


தி 


26. 


றி 


28 


29. 


30. 


21. 


32: 


2, 


34. 


22. 


36. 


38 


இழிவுபடுத்தினார்கள்‌. எனவே, பாலைநிலத்திலேயே என்‌ ஆத்திரத்தை அவர்கள்மேல்‌ 
கொட்டி, என்‌ சினத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்வேன்‌ என்று நான்‌ கூறினேன்‌. 

ஆயினும்‌, நான்‌ இவர்களைப்‌ புறப்படச்‌ செய்ததைக்‌ கண்ட பிறவினத்தார்‌ முன்னிலையில்‌ 
என்‌ பெயர்‌ மாசுறாதபடி நான்‌ நடந்துகொண்டு என்னை அடக்கிக்‌ கொண்டேன்‌. 

மேலும்‌ அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்துபோகச்‌ செய்வதாகவும்‌, 
நாடுகளிடையே சிதறிப்போகச்‌ செய்வதாகவும்‌, பாலைநிலத்தில்‌ அவர்களுக்கெதிராக 
ஆணையிட்டுக்‌ கூறினேன்‌. 

ஏனெனில்‌, என்‌ நீதிநெறிகளின்படி அவர்கள்‌ செய்யவில்லை: என்‌ நியமங்‌999களை ஒது 
க்கிவிட்டார்கள்‌: என்‌ ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள்‌: அவர்களின்‌ மூதாதையரின்‌ 
தெய்வச்‌ சிலைகளை வணங்கினார்கள்‌. 

ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்காத நியமங்களையும்‌, வாழ்வு தராத நீதி நெறிகளையும்‌ 
நான்‌ அவர்களுக்கு அளித்தேன்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ தலைப்பிள்ளைகளை எல்லாம்‌ பலியிடச்‌ செய்து அவர்களின்‌ அந்தக்‌ 
காணிக்கைகளாலேயே அவர்களைத்‌ தீட்டுப்படச்‌ செய்தேன்‌. அவர்களைத்‌ திகிலுறச்‌ 
செய்தேன்‌. நானே ஆண்டவர்‌ என்று அவர்கள்‌ அறியும்‌ பொருட்டும்‌ இவ்வாறு செய்தேன்‌. 
ஆகையால்‌, மானிடா! இஸ்ரயேல்‌ வீட்டாருக்கு எடுத்துச்‌ சொல்‌: தலைவராகிய 
ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: எனக்கு மீண்டும்‌ மீண்டும்‌ துரோகம்‌ செய்து, உங்கள்‌ 
மூதாதையர்‌ என்னை இழிவுபடுத்தியுள்ளனர்‌. 

நான்‌ அவர்களுக்குத்‌ தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து 
வந்ததும்‌, அங்கிருந்த ஒவ்வொரு உயர்ந்த குன்றையும்‌, தழைத்த மரத்தையும்‌ கண்டவுடன்‌ 
ஆங்காங்கே தங்கள்‌ பலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌. எனக்குச்‌ சினமூட்டும்‌ 
நேர்ச்சைகளைப்‌ படைத்தார்கள்‌: நறுமணப்‌ புகை காட்டினார்கள்‌: நீர்மப்பலிகளை 
வார்த்தார்கள்‌. 

நான்‌ அவர்களை நோக்கி, நீங்கள்‌ செல்லும்‌ தொழுகை மேடூ எங்கே உள்ளது? என்று 
கேட்டேன்‌. எனவே அதன்‌ பெயர்‌ பாமா என்று இந்நாள்வரை வழங்குகிறது. 

ஆகவே இஸ்ரயேல்‌ வீட்டாரிடம்‌ சொல்‌: உங்கள்‌ மூதாதையரைப்‌ பின்பற்றி நிங்களும்‌ 
தீட்டுப்படுவீர்களோ? அவர்களின்‌ அருவருக்கத்தக்கவற்றின்‌ பின்‌ திரிந்து நீங்களும்‌ 
விபசாரம்‌ செய்வீர்களோ? 

இன்று வரையிலும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ காணிக்கைகளை அர்ப்பணித்து, உங்கள்‌ 
பிள்ளைகளை நெருப்புக்குப்‌ பலியாக்கி, உங்கள்‌ தெய்வச்சிலைகள்‌ அனைத்தாலும்‌ 
உங்களைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ கொள்கிறீர்கள்‌. இஸ்ரயேல்‌ வீட்டாரே, நீங்களா என்‌ 
திருவுளத்தைக்‌ கேட்டறியப்‌ போகிறர்கள்‌? என்மேல்‌ ஆணை! நீங்கள்‌ கேட்டறிய நான்‌ 
விடமாட்டேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

மேலும்‌ மரத்தையும்‌ கல்லையும்‌ வழிபட்டு, நாங்களும்‌ வேற்றினத்தாரைப்‌ போலவும்‌, 
வேற்றுநாடுகளின்‌ குடிமக்களைப்‌ போலவும்‌ இருப்போம்‌ என்று உங்கள்‌ மனத்தில்‌ எழும்‌ 
எண்ணம்‌ நிறைவேறப்‌ போவதே இல்லை. 

இது என்‌ மேல்‌ ஆணை! என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. வலிமைமிகு கையோடும்‌, 
ஓங்கிய புயத்தோடும்‌, வெளிப்படும்‌ சினத்தோடும்‌ நான்‌ உங்களை ஆள்வேன்‌. 

வலிமைமிகு கையோடும்‌, ஓங்கிய புயத்தோடும்‌, சீறிவரும்‌ சினத்தோடும்‌, பிற 
மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வந்து, நீங்கள்‌ சிதறிக்‌ கிடக்கும்‌ 
நாடுகளிலிருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன்‌. 

உங்களை வேற்றினத்தாரின்‌ பாலைநிலத்துக்கு அழைத்துச்சென்று, அங்கே உங்களை 
நேருக்கு நேராய்த்‌ தீர்ப்பிடுவேன்‌. 

எகிப்து நாட்டின்‌ பாலை நிலத்தில்‌ உங்கள்‌ மூதாதையரைத்‌ தீர்ப்பிட்டது போல்‌ 
உங்களையும்‌ நான்‌ தீர்ப்பிடுவேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


2 


38. 


a, 


40. 


41. 


42. 


கடி 


44. 


45. 
46. 


47. 


48. 


49. 


ப 


உங்களை என்‌ கோலின்‌ கீழ்க்‌ கடந்து போகச்‌ செய்து, உடன்படிக்கையின்‌ கட்டுக்குள்‌ 
கொண்டூ வருவேன்‌. 

கிளர்ச்சி செய்வோரையும்‌ என்னை மீறி நடப்போரையும்‌ உங்களிடையே இருந்து 
களைந்து விடுவேன்‌. அவர்கள்‌ வாழும்‌ நாட்டிலிருந்து நான்‌ அவர்களையும்‌ அழைத்து 
வருவேன்‌. ஆனால்‌ இஸ்ரயேல்‌ நாட்டினுள்‌ அவர்கள்‌ புகமாட்டார்கள்‌. அப்போது நானே 
ஆண்டவர்‌ என்று அறிந்து கொள்வீர்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இஸ்ரயேல்‌ வீட்டாரே! நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ போய்‌ உங்கள்‌ தெய்வச்‌ சிலைகளை வழிபட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. ஆனால்‌ 
பின்னர்‌ நீங்கள்‌ எனக்குச்‌ செவிசாய்த்து உங்கள்‌ காணிக்கைகளாலும்‌ தெய்வச்‌ 
சிலைகளாலும்‌ என்‌ பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள்‌. 

என்‌ திருமலையில்‌, இஸ்ரயேல்‌ நாட்டு மலைமுகட்டில்‌ வாழும்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ 
அனைவரும்‌ அந்நாட்டில்‌ என்னை வழிபடுவர்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. அங்கே 
நான்‌ அவர்களை ஏற்றுக்‌ கொள்வேன்‌. அங்கே உங்கள்‌ புனிதப்பலிகள்‌ அனைத்தோடும்‌ 
படையல்களையும்‌ முதற்பலன்‌ காணிக்கைகளையும்‌ நான்‌ எதிர்பார்த்து நிற்பேன்‌. 

பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வருவேன்‌. நீங்கள்‌ 
சிதறிக்கிடக்கும்‌ நாடுகளிலிருந்து நான்‌ ஒன்று சேர்க்கும்போது, உங்களை நறுமணக்‌ 
காணிக்கையாக ஏற்றுக்‌ கொள்வேன்‌. அப்போது நான்‌ பயவர்‌ என்பது உங்கள்‌ மூலம்‌ 
வேற்றினத்தார்க்கு வெளிப்படும்‌. 

இவ்வாறு நான்‌ உங்கள்‌ மூதாதையர்க்குத்‌ தருவதாக ஆணையிட்டுக்‌ கூறிய இஸ்ரயேல்‌ 
நாட்டுக்கு நான்‌ உங்களை அழைத்து வரும்போது, நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்து 
கொள்வீர்கள்‌. 

உங்கள்‌ வழிகளையும்‌, உங்களைத்‌ தீட்டுப்படுத்திக்கொள்ளச்‌ செய்த செயல்கள்‌ 
அனைத்தையும்‌ அங்கே நீங்கள்‌ நினைத்து, நீங்கள்‌ புரிந்த எல்லாத்‌ தீச்செயல்களின்‌ 
பொருட்டும்‌ உங்களையே மிகவும்‌ நொந்து கொள்வீர்கள்‌. 

இஸ்ரயேல்‌ வீட்டாரே! உங்கள்‌ தீய வழிகளுக்கும்‌, கெட்ட பழக்கங்களுக்கும்‌ ஏற்ப நான்‌ 
உங்களை நடத்தாமல்‌, என்‌ பெயரின்‌ பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம்‌ 
செய்யும்போது, நானே ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! நீ உன்‌ முகத்தைத்‌ தெற்கு நோக்கித்‌ திருப்பி, தென்‌ பகுதிக்கு எதிராக 
அருளுரையாற்றி, நெகேபின்‌ நிலப்பரப்பின்‌ காட்டு வெளிக்கு எதிராக இறைவாக்குரை. 
நெகேபிலிருக்கும்‌ காட்டு வெளிக்குச்‌ சொல்‌. ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேள்‌. 
தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இதோ! நான்‌ உனக்குத்‌ தீ வைப்பேன்‌. அது 
உன்னிலிருக்கும்‌ எல்லாப்‌ பச்சை மரங்களையும்‌ பட்ட மரங்களையும்‌ எரித்து விடும்‌. 
கொழுந்து விட்டெரியும்‌ அப்பிழம்பு அணைக்கப்படாது. தென்திசைமுதல்‌ வடதிசைவரை 
இருக்கும்‌ எல்லா முகங்களும்‌ அதனால்‌ கருகிப்‌ போகும்‌. 

ஆண்டவராகிய நானே அதைக்‌ கொளுத்தினேன்‌ என்பதை யாவரும்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌. அதுவோ அணைந்து போகாது. 

அப்போது நான்‌, தலைவராகிய ஆண்டவரே! இவன்‌ உவமைகளைப்‌ புனைபவன்‌ அன்றோ? 
என்று என்னைக்‌ குறித்துச்‌ சொல்கிறார்களே என்று முறையிட்டேன்‌. 


அதிகாரம்‌ 21. 


அப்போது ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 


10. 


நி 


12. 


13: 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


40 


மானிடா! உன்‌ முகத்தை எருசலேம்‌ நோக்கித்‌ திருப்பி, திருத்தலங்களுக்கு எதிராக 
அரளுரையாற்றி , இஸ்ரயேல்‌ மண்ணுக்கு எதிராக இறைவாக்குரை. 

இஸ்ரயேல்‌ மண்ணுக்குச்‌ சொல்‌. ஆண்டவர்‌ கூறுவது இதுவே. இதோ, நான்‌ உனக்கு 
எதிராக எழுந்து, என்‌ வாளை உறையினின்று உருவி, உன்னிலிருக்கும்‌ நேரியவர்களையும்‌, 
தீயவர்களையும்‌ வெட்டி வீழ்த்துவேன்‌. 

உன்னிலிருக்கும்‌ நேரியவரையும்‌ தீயவரையும்‌ நான்‌ வெட்டி வீழ்த்தப்‌ போவதால்‌, 
தென்திசைமுதல்‌ வடதிசை வரையுள்ள அனைவருக்கும்‌ எதிராக என்‌ வாள்‌ உறையினின்று 
உருவப்படும்‌. 

ஆண்டவராகிய நானே என்‌ வாளை உறையினின்று உருவியுள்ளேன்‌. இனி அது மீண்டும்‌ 
உறைக்குள்‌ இடப்படாது என்பதை அனைவரும்‌ அப்போது அறிந்து கொள்வர்‌. 

மானிடா! நீயோ பெருமுச்சுவிட்டு அழு: உடைந்த உள்ளத்தோடும்‌ மனக்கசப்போடும்‌ 
அவர்கள்‌ கண்முன்‌ பெருமூச்செறித்து அழு! 

ஏன்‌ பெருமூச்செறிந்து அழுகிறாய்‌? என்று அவர்கள்‌ உன்னைக்‌ கேட்பார்கள்‌. அப்போது 
நீ சொல்‌: வரப்போவரை நான்‌ கேள்விப்பட்டிருப்ப தால்தான்‌ அது வரும்போது 
இதயமெல்லாம்‌ உருகும்‌: கைகளெல்லாம்‌ தளரும்‌: மனமெல்லாம்‌ மயங்கும்‌: 
முழங்கால்களெல்லாம்‌ நீரைப்போல்‌ அலம்பும்‌. இதோ அது வருகிறது. அது வந்தே தீரும்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! இறைவாக்காகச்‌ சொல்‌: தலைவர்‌ கூறுவது இதுவே: ஒரு வாள்‌! 
கூர்மையாக்கப்பட்டதும்‌ துலக்கப்பட்டதுமான வாள்‌! 

படுகொலை செய்வதற்கென அது கூர்மையாக்கப்பட்டூுள்ளது! மின்னலென 
ஒளிர்வதற்கென அது துலக்கப்பட்டூள்ளது! நாம்‌ மகிழ்ச்சி கொள்வோமா? ஏனெனில்‌, என்‌ 
மக்கள்‌ எல்லா எச்சரிக்கைகளையும்‌ தண்டனைகளையும்‌ புறக்கணித்து விட்டனர்‌. 

கையில்‌ பிடிப்பதற்காகவே அவ்வாள்‌ துலக்கி வைக்கப்பட்டூள்ளது: கொலைஞனின்‌ 
கரத்தில்‌ கொடுப்பதற்காகவே அவ்வாள்‌ கூர்மையாக்கப்பட்டுத்‌ துலக்கப்பட்டூள்ளது. 
மானிடா! நீ ஓலமிட்டு அலறு: ஏனெனில்‌, அது என்‌ மக்களை நோக்கியும்‌ இஸ்ரயேலின்‌ 
தலைவர்கள்‌ அனைவரை நோக்கியும்‌ வீசப்படும்‌: என்‌ மக்களுடன்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ 
அவ்வாளுக்கு இரையாவர்‌. ஆகையால்‌ உன்‌ மார்பிலே அறைந்து கொள்‌. 

உண்மையாகவே இது ஒரு சோதனை: அவர்கள்‌ மனமாற மறுத்தால்‌, இவை அனைத்தும்‌ 
அவர்களுக்கு நிகழும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

மானிடா! நீயோ இறைவாக்குரை: கை கொட்டு: இருமுறை, மும்முறை வாள்‌ 
வீசப்படட்டும்‌: கொலைக்கான வாள்‌ அது: அவர்களைச்‌ சூழ்ந்து வரும்‌ படுகொலைக்கான 
வாள்‌ அது. 

அது இதயங்களைக்‌ கலங்கச்‌ செய்யும்‌: நான்‌ வைத்துள்ள அவ்வாள்‌ ஒவ்வொரு நகர்‌ 
வாயிலிலும்‌ பலரை வீழ்த்தும்‌. ஆம்‌, அது மின்னுவதற்காகக்‌ செய்யப்பட்டது: 
கொலைக்காக கூர்மையாக்கப்பட்டது. 

வலப்புறமும்‌, இடப்புறமும்‌ உன்‌ கூர்மையைக்‌ காட்டு: எத்திசையெல்லாம்‌ உன்‌ முகம்‌ 
திருப்பப்படுகிறதோ அங்கெல்லாம்‌ காட்ட: 

நானும்‌ கை கொட்டிச்‌ சினம்‌ தீர்த்துக்கொள்வேன்‌. இதை உரைப்பவர்‌ ஆண்டவராகிய 
நானே. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! பாபிலோன்‌ மன்னனின்‌ வாள்‌ வருவதற்கென்று நீ இரண்டு சாலைகள்‌ அமை. 
அவ்விரண்டும்‌ ஒரே நாட்டினின்று புறப்படவேண்டும்‌. ஒரு கைகாட்டியைச்‌ செய்து 
நகரக்குச்‌ செல்லும்‌ சாலையின்‌ தொடக்கத்தில்‌ நாட்டிவை. 

அம்மோனியரின்‌ இராபாவுக்கும்‌, யூதாவின்‌ அரண்சூழ்‌ எருசலேமுக்கும்‌ வாள்‌ செல்லும்‌ 
வகையில்‌ சாலை அமை. 


பரி 


22. 


அல்‌ 


24. 


அலி 


26. 


அ 


28 


2. 


30. 


21, 


கத்‌ 


41 


ஏனெனில்‌ பாபிலோன்‌ மன்னன்‌ இரு சாலைகளும்‌ பிரியும்‌ சந்தியில்‌ நிமித்தம்‌ 
பார்ப்பதற்காக நிற்கிறான்‌. அம்புகளை உலுக்கிப்‌ போடுகிறான்‌. குலதெய்வச்‌ 
சிலைகளிடம்‌ திருவுளம்‌ கேட்கிறான்‌: ஈரலால்‌ நிமித்தம்‌ பார்க்கிறான்‌. 

அவனது வலக்கையின்‌ எருசலேமுக்குப்‌ போகும்படியான குறி விழுந்தது. அரண்‌ தகர்ப்புப்‌ 
பொறிகளை அமைப்பதற்கும்‌, கொலைக்கான ஓலத்தை எழுப்புவதற்கும்‌, குரலை 
உயர்த்திப்‌ போர்க்‌ கூச்சலிடுவதற்கும்‌, வாயில்களுக்கு நேராக அரண்‌ தகர்ப்புப்‌ 
பொறிகளை அமைப்பதற்கும்‌, மண்மேடு எழுப்பி முற்றுகை அரணைக்‌ கட்டூவதற்குமான 
குறி விழுந்தது. 

ஆனால்‌, ஏற்கெனவே, ஒப்பந்தம்‌ செய்துகொண்டர்களின்‌ பார்வையில்‌ இதெல்லாம்‌ 
பொய்க்குறியாகத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ அவர்களது குற்றம்‌ மறக்கப்படாமல்‌ அவர்கள்‌ 
சிறைப்பிடிக்கப்படுவர்‌. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: உங்கள்‌ குற்றம்‌ 
மறக்கப்படவில்லை. நீங்கள்‌ இழைத்த தவறுகள்‌ வெளியாக்கப்பட்டூுள்ளன. உங்கள்‌ 
செயல்கள்‌ எல்லாவற்றிலும்‌ உங்கள்‌ பாவங்கள்‌ காணப்படுகின்றன. இங்ஙனமே நீங்கள்‌ 
மீண்டும்‌ நினைவுக்குக்‌ கொண்டு வரப்பட்டூள்ளதால்‌ கைதிகளாய்ப்‌ பிடிக்கப்படுவீர்கள்‌. 
இஸ்ரயேலின்‌ தீட்டுப்பட்ட தீய தலைவனே, உனக்கு இறுதித்‌ தண்டனைக்கெனக்‌ 
குறிக்கப்பட்ட நாள்‌ இதோ வந்துவிட்டது. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உன்‌ தலைப்பாகையை எடுத்துவிட, 
மகுடத்தை அகற்றி விடு. இப்போதைய நிலை இனி தொடராது. தாழ்ந்தோர்‌ உயர்வர்‌. 
உயர்ந்தோர்‌ தாழ்வர்‌. 

நான்‌ தரவிருப்பது அழிவு, அழிவு, அழிவு. தண்டனைத்‌ தீர்ப்பு வழங்குபவர்‌ எவரோ அவர்‌ 
வரும்வரை அது நடவாது. அவருக்கே அப்பொறுப்பை அளிப்பேன்‌. 

நீயோ, மானிடா! இறைவாக்குரை. அம்மோனியரையும்‌ அவர்களின்‌ பழிப்புரையையும்‌ 
குறித்துத்‌ தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதவே: இதோ வாள்‌! கொலை 
செய்வதற்காக வாள உருவப்பட்டூள்ளது. மின்னலைப்‌ போல்‌ ஒளிர்ந்து, வெட்டி வீழ்த்து 
வதற்காக அது கூர்மையாக்கப்பட்டூள்ளது. 

உன்னைக்‌ குறித்து வ்ணான காட்சிகள்‌ கண்டு, பொய்யான குறிகள்‌ சொன்னாலும்‌, 
வெட்டப்படவிருக்கும்‌ தீயோரின்‌ பிடரியில்‌ வாள்‌ விழும்‌. அந்த வாள்‌ வந்து விட்டது. 
தண்டனை உச்ச நேரத்தை எட்டிவிட்டது. 

நீ, வாளைத்‌ திரும்ப உறையிலே போடு. நீ படைக்கப்பட்ட ஊரில்‌, நீ பிறந்த மண்ணில்‌ 
நான்‌ உன்னைத்‌ தீர்ப்பிடுவேன்‌. 

என்‌ ஆத்திரத்தை உன்மேல்‌ கொட்டுவேன்‌. என்‌ சினத்தீயை உன்மேல்‌ பொழிவேன்‌. 
அழிப்பதில்‌ வல்லவர்களான கொடியோரின்‌ கையில்‌ உன்னை ஒப்புவிப்பேன்‌. 

நீ தீக்கிரையாவாய்‌. உன்‌ இரத்தம்‌ நாட்டினுள்‌ சிந்திக்‌ கிடக்கும்‌. ஏனெனில்‌ நீ 
நினைக்கப்படமாட்டாய்‌. ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன்‌. 


அதிகாரம்‌ 22. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! அவளுக்குத்‌ தீர்ப்பிட மாட்டாயா? குருதியைச்‌ சிந்திய இந்நகருக்கு நீ தீர்ப்பிட 
மாட்டாயா? அவ்வாறெனில்‌, அவளின்‌ எல்லா அருவருப்புகளையும்‌ எடூத்துக்கூறு. 

நீ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: தனக்குத்‌ தண்டனை நாள்‌ 
வரும்படித்‌ தன்‌ நடுவில்‌ குருதியைச்‌ சிந்தித்‌ தனக்கெனச்‌ சிலைகளைச்‌ செய்து 
தீட்டுப்படுத்திக்‌ கொண்ட நகர்‌ இதுவே! 


12. 


13. 


14. 


15, 


16. 


17. 


18. 


13. 


20. 


21. 


2% 


22 
24. 


42 


நீ சிந்திய குருதியினால்‌ குற்றப்பழிக்கு ஆளானாய்‌. நீ வடித்த தெய்வச்‌ சிலைகளால்‌ 
தீட்டுப்பட்டவளானாய்‌. நீ உன்‌ நாள்களை முடித்து விட்டாய்‌. உன்‌ ஆண்டுகளை 
முடிவுக்குக்‌ கொணர்ந்து விட்டாய்‌. ஆகவே உன்னை வேற்றினத்தாருக்கு இழி 
பொருளாகவும்‌, எல்லா நாட்டினருக்கும்‌ ஏளனப்‌ பொருளாகவும்‌ ஆக்குவேன்‌. 

உன்‌ அருகில்‌ உள்ளோரும்‌ தொலைவில்‌ உள்ளோரும்‌ உன்னைப்‌ பேர்கெட்ட நகர்‌ 
எனவும்‌ அமளி நிறைந்தவள்‌ எனவும்‌ இகழ்வர்‌. 

உன்னிடத்திலுள்ள இஸ்ரயேலின்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ வலிமையால்‌ குருதி சிந்து 
கிறார்கள்‌: 

உன்னிடையே தாய்‌ தந்தையரை அவமதித்தார்கள்‌: அன்னியரைத்‌ துன்புறுத்தித்‌ 
தந்தையற்றோதரையும்‌ கைம்பெண்களையும்‌ இழிவாய்‌ நடத்தினார்கள்‌. 

நீயோ எனக்குரிய பய்மையானவற்றை அவமதித்து, ஓய்வுநாள்களைத்‌ தீட்டுப்படூத்தினாய்‌. 
புறங்கூறிக்‌ கொலை செய்வோர்‌ உன்னிடம்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌ மலைகளின்மேல்‌ 
படைக்கப்பட்டதை உண்கின்றனர்‌. உன்னிடையே முறைகேடானதைச்‌ செய்கின்றனர்‌. 
தங்கள்‌ தந்தையின்‌ திறந்த மேனியை வெளிப்படுத்துகிறவர்களும்‌ தீட்டான காலத்தில்‌ 
பெண்களைப்‌ பலவந்தப்‌ படூுத்துகிறவர்களும்‌ உன்னிடையே உள்ளனர்‌. 

ஒருவன்‌ அடுத்திருப்பவன்‌ மனைவியுடன்‌ முறைதவறி நடக்கிறான்‌. இன்னொருவன்‌ 
வெட்கமின்றித்‌ தன்‌ மருமகளைக்‌ கெடுக்கிறான்‌. வேறொருவன்‌ தன்‌ தந்தைக்குப்‌ பிறந்த 
தன்‌ சகோதரியையே பலவந்தப்படூத்துகிறான்‌. 

உன்னிடையே பலர்‌ குருதி சிந்தக்‌ கையூட்டுப்‌ பெறுகின்றனர்‌. நீ வட்டி வாங்குகிறாய்‌, 
கொடுத்ததற்கு மேலாய்ப்‌ பிடுங்கி, அடூத்திருப்பவனை ஒடுக்குகிறாய்‌. நீ என்னை மறந்து 
விட்டாய்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

உன்‌ நீதியற்ற வருமானத்தை முன்னிட்டும்‌ நீ உன்னிடையே சிந்திய இரத்தத்தை 
முன்னிட்டும்‌ நான்‌ என்‌ கைகளைத்‌ தட்டூவேன்‌. 

நான்‌ உன்னைத்‌ தண்டிக்கும்‌ நாளில்‌ உன்‌ மனவுறுதி நிலைத்திருக்குமா? அல்லது உன்‌ 
கைகள்‌ வலிமையுடன்‌ விளங்கிடுமா? ஆண்டவராகிய நானே இதைச்‌ சொல்கிறேன்‌. நான்‌ 
இதைச்‌ செய்தே தீர்வேன்‌. 

உன்னை வேற்றினத்தாரிடையே சிதறடிப்பேன்‌: நாடுகளிடையே கலந்தொழியச்‌ 
செய்வேன்‌: உன்‌ அருவருப்புக்கு ஒரு முடிவு கட்டுவேன்‌. 

வேற்றினத்தாரிடையே தீட்டுப்பட்டவளாய்‌ நீ நிற்கையில்‌, நானே ஆண்டவர்‌ என அறிந்து 
கொள்வாய்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு மீண்டும்‌ எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ எனக்குக்‌ களிம்பாகிவிட்டனர்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ எரி 
நெருப்பில்‌ கிடக்கும்‌ வெள்ளி, வெண்கலம்‌, வெள்ளீயம்‌, இரும்பு, ஈயம்‌ ஆகியன 
போலாயினர்‌: அவர்கள்‌ களிம்பாகி விட்டார்கள்‌ . 

ஆகவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீங்கள்‌ யாவரும்‌ களிம்பாகி 
விட்டதால்‌ உங்கள்‌ எல்லாரையும்‌ எருசலேமில்‌ ஒன்று சேர்ப்பேன்‌. 

வெள்ளி, வெண்கலம்‌, இரும்பு, ஈயம்‌ ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல்‌, 
நானும்‌ என்‌ சினத்திலும்‌ சீற்றத்திலும்‌ நகரின்‌ நடுவில்‌ இட்டு உருக்குவேன்‌. 

நான்‌ உங்களை ஒன்றாய்ச்‌ சேர்த்து, உங்கள்‌ மீது என்‌ சினத்தின்‌ கனலை ஊதுவேன்‌. 
நீங்களும்‌ நகரின்‌ நடுவில்‌ உருக்கப்படுவீர்கள்‌. 

வெள்ளி சூளையில்‌ உருக்கப்படூவது போல்‌ நீங்களும்‌ அதன்‌ நடூவில்‌ உருக்கப்படுவீர்கள்‌. 
அதன்‌ மூலம்‌ ஆண்டவராகிய நான்‌ என்‌ சினத்தை உங்கள்‌ மீது கொட்டியுள்ளேன்‌ 
என்பதை உணர்ந்து கொள்வீர்கள்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு மீண்டும்‌ எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! அந்த நாட்டுக்குச்‌ சொல்‌: நீ பய்மைப்படுத்தப்‌ பெறாத நாடு. ஏனெனில்‌ என்‌ 
சினத்தின்‌ நாள்களில்‌ உன்னில்‌ மழை பெய்யவில்லை. 


க்கி 


20. 


க 


28. 


ad, 


30. 


21 


43 


அவளின்‌ போலி இறைவாக்கினர்‌ சதித்திட்டம்‌ தீட்டி இரையைக்‌ கிழிக்கும்‌ கர்ச்சிக்கின்ற 
சிங்கம்‌ போல்‌ மக்களை விழுங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ விலையுயர்ந்த கருவூலத்தையும்‌ 


பொருள்களையும்‌ எடுத்துச்‌ செல்கின்றனர்‌. கைம்பெண்களை  நகரிடையே 
மிகுதியாக்குகின்றனர்‌. 

அவளின்‌ குருக்கள்‌ என்‌ திருச்சட்டத்தை மீறுகின்றனர்‌. எனக்குரிய பய்மையானவற்றைத்‌ 
தீட்டுப்படுத்துகின்றனர்‌. பய்மையானவற்றிற்கும்‌ பொதுவானவற்றிற்கும்‌ 


வேற்றுமைபாராமலும்‌, தீட்டானவற்றையும்‌ தீட்டற்றவற்றையும்‌ பிரித்துணராமலும்‌ 
இருக்கின்றனர்‌. ஓய்வு நாளைக்‌ கடைப்பிடிப்பது பற்றிக்‌ கவலையற்றிருந்தனர்‌. நானோ 
அவர்களால்‌ அவமதிப்புக்குள்ளானேன்‌. 

அவளின்‌ தலைவர்கள்‌ இரையைக்‌ கிழிக்கும்‌ ஓநாய்கள்போல்‌ உள்ளனர்‌. அநீதியாய்ச்‌ 
செல்வம்‌ ஈட்ட மக்களைக்‌ கொலை செய்து குருதி சிந்துகின்றனர்‌. 

அவளின்‌ போலி இறைவாக்கினர்‌ இச்செயல்களைப்‌ பொய்க்காட்சிகள்‌ மூலமும்‌, 
பொய்க்குறிகள்‌ மூலமும்‌ வெள்ளையடித்து மூடி மறைக்கிறார்கள்‌. ஆண்டவர்‌ 
சொல்லாதபோதே தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே என்கிறார்கள்‌. 

நாட்டின்‌ பொதுமக்கள்‌ பிறர்பொருளைப்‌ பறிக்கின்றனர்‌: கொள்ளையடிக்கின்றனர்‌. 
ஏழைகளையும்‌ எளியவர்களையும்‌ துன்புறுத்தி, அன்னியரை இழிவாய்‌ நடத்தி, நீதி வழங்க 
மறுக்கின்றனர்‌. 

எனக்கும்‌ இந்நாட்டு மக்களுக்குமிடையே ஒரு சுவரை எழுப்பி, அதன்‌ மூலம்‌ நான்‌ இந்த 
நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன்‌ ஒருவனை அவர்களிடையே தேடினேன்‌. 
ஆயினும்‌ யாரும்‌ கிட்டவில்லை. 

எனவே நான்‌ அவர்கள்மேல்‌ என்‌ சினத்தைக்‌ கொட்டி என்‌ எரிசினத்தால்‌ அவர்களை 
விழுங்குவேன்‌. அவர்கள்‌ செய்த எல்லாவற்றையும்‌ அவர்கள்‌ தலைமீதே சுமத்துவேன்‌ 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 23. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! ஓர்‌ அன்னைக்கு மகள்கள்‌ இருவர்‌ இருந்தனர்‌. 

அவர்கள்‌ எகிப்தில்‌ வேசிகளாய்‌ மாறினர்‌. தங்கள்‌ இளமை முதலே வேசித்தனத்தில்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌. அங்கே அவர்களின்‌ மார்புகள்‌ வருடப்பட்டன. அவர்களின்‌ 
கன்னிக்கொங்கைகளைப்‌ பிறர்‌ தொட்டு விளையாடினர்‌. 

அவர்களில்‌ மூத்தவள்‌ பெயர்‌ ஒகோலா: இளையவள்‌ பெயர்‌ ஒகலிபா. எனக்கு 
உரியவர்களாகிய அவர்கள்‌ ஆண்மக்களையும்‌ பெண்மக்களையும்‌ பெற்றெடுத்தனர்‌. 
ஒகோலா என்பவள்‌ சமாரியா, ஒகலிபா என்பவள்‌ எருசலேம்‌. 

ஒகோலா என்னுடையவளாயிருக்கையிலேயே வேசித்தொழில்‌ செய்தாள்‌. அவள்‌ தன்‌ 
காதலர்களாகிய அசீரியர்மேல்‌ காமம்‌ கொண்டாள்‌. 

அவர்கள்‌ நீல ஆடை உடுத்திய போர்‌ வீரர்களும்‌ அழகிய இளைஞர்களாகிய ஆளுநர்களும்‌ 
அதிகாரிகளும்‌ குதிரையேறிய வீரர்களுமாய்‌ இருந்தனர்‌. 

அவள்‌ அசீரியர்களில்‌ தலைசிறந்த அனைவருடனும்‌ வேசித்தொழில்‌ செய்தாள்‌: தான்‌ 
காமுற்ற அனைவரின்‌ சிலைகளாலும்‌ தீட்டுப்பட்டாள்‌. 

எகிப்தில்‌ அவள்‌ தொடங்கிய வேசித்தொழிலை விட்டொழிக்கவில்லை. அங்கே அவளின்‌ 
இளமை முதலே ஆண்கள்‌ அவளுடன்‌ படுத்துறங்கினர்‌: அவளின்‌ கன்னிக்‌ 
கொங்கைகளைத்‌ தொட்டு விளையாடினர்‌: தங்கள்‌ காமத்தை அவளிடம்‌ கொட்டித்‌ 
தீர்த்தனர்‌. 


10. 


11. 


14 


13. 


14. 


15. 


1827 


17. 


18. 


19, 


20. 


21 


22 


23: 


24. 


23, 


44 


எனவே அவள்‌ காமுற்ற அவளின்‌ காதலர்களாகிய அந்த அசீரியர்‌ கைகளிலேயே அவளை 
விட்டுவிட்டேன்‌. 

அவர்கள்‌ அவளின்‌ ஆடைகளை உரிந்து, அவளின்‌ ஆண்மக்களையும்‌ பெண்மக்களையும்‌ 
கவர்ந்து கொண்டு, அவளை வாளால்‌ கொன்று போட்டனர்‌. பெண்களுக்குள்‌ அவள்‌ இழி 
சொல்‌ ஆனாள்‌. இவ்வாறு அவர்கள்‌ அவள்மீது தண்டனையை நிறைவேற்றினர்‌. 

அவள்‌ தங்கை ஒகலிபா இதையெல்லாம்‌ கண்டாள்‌. இருப்பினும்‌ தன்‌ தமக்கையைவிடக்‌ 
காமத்திலும்‌ வேசித்தனத்திலும்‌ இழிந்தவளானாள்‌. 

அவளும்‌ ஆளுநர்‌, படைத்தலைவர்‌, பகட்டான ஆடை அணிந்த போர்வீரர்‌, குதிரையேறிய 
வீரர்‌ ஆகிய அழகிய இளைஞரான அசீரியர்‌ மேல்‌ காமுற்றாள்‌. 

அவளும்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்கொண்டதை நான்‌ கண்டேன்‌. இருவரும்‌ ஒரே வழியில்‌ 
நடந்தனர்‌. 

ஆனால்‌ இவள்‌ வேசித்தனத்தில்‌ இன்னும்‌ மிகுதியாக ஈடுபட்டாள்‌. சுவரில்‌ சிவப்பாய்த்‌ 
தீட்டப்பட்ட கல்தேய நாட்டு ஆண்களின்‌ உருவங்களைக்‌ கண்டாள்‌. 

இடையில்‌ கச்சை கட்டிக்கொண்டு தலையில்‌ தலைப்பாகை அணிந்த அவர்கள்‌, தங்கள்‌ 
பிறப்பிடமான கல்தேயாவிலுள்ள பாபிலோன்‌ நகரினர்போல்‌ இருந்ததைக்‌ கண்டாள்‌. 
அவள்‌ அவர்களைக்‌ கண்டதும்‌ அவர்கள்பால்‌ காமுற்று கல்தேயாவிலுள்ள அவர்களுக்குத்‌ 
பதர்களை அனுப்பினாள்‌. 

பாபிலோனியர்‌ அவளிடம்‌ வந்து காமப்படுக்கையில்‌ படுத்துத்‌ தங்கள்‌ காமத்தால்‌ 
அவளைத்‌ தீட்டுப்படுத்தினர்‌. அவர்களால்‌ தீட்டுப்பட்டபின்‌, அவள்‌ அவர்களிடமிருந்து தன்‌ 
மனத்தை விலக்கிக்‌ கொண்டாள்‌. 

அவள்‌ வெளிப்படையாய்த்‌ தன்‌ வேசித்தனத்தில்‌ ஈடுபட்டுத்‌ தன்‌ திறந்த மேனியை 
வெளிப்படுத்தியபோது, நான்‌ வெறுப்பால்‌ அவளிடமிருந்து விலகிக்கொண்டேன்‌: அவள்‌ 
தமக்கையிடமிருந்து விலகிக்கொண்டது போலவே செய்தேன்‌. 

ஆயினும்‌ அவள்‌ எகிப்தில்‌ தன்‌ இளமையில்‌ ஈடுபட்ட வேசித்தனத்தை மனத்தில்‌ கொண்டு 
இன்னும்‌ மிகுதியாய்‌ அதில்‌ ஆழ்ந்தாள்‌. 

அவள்‌ தன்‌ காதலர்பால்‌ காமுற்றாள்‌. அவாகளின்‌ பாலியல்‌ உறுப்பு கழுதையின்‌ 
உறுப்புப்போலும்‌, விந்து குதிரையின்‌ விந்துபோலும்‌ இருந்தன. 

எகிப்தில்‌ அவர்கள்‌ உன்‌ மார்புகளை வருடி, உன்‌ இளம்கொங்கைகளோடு விளையாடிய 
இளமைக்‌ கால வேசித்தனத்தை நீ ஆவலுடன்‌ நாடினாய்‌. 

ஆகவே ஒகலிபா! தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ உன்‌ 
காதலர்களை உனக்கு எதிராய்க்‌ கிளம்பச்‌ செய்வேன்‌. இவர்களிடமிருந்து நீ 
வெறுப்பினால்‌ விலகிக்கொண்டாய்‌. அவர்களை உனக்கு எதிராய்‌ எத்திசையிலிருந்தும்‌ 
கொண்டு வருவேன்‌. 

பாபிலோனியர்‌ கல்தேயர்‌ யாவரையும்‌, பெக்கோது, சோவா, கோகா எனும்‌ 
இடத்தாரையும்‌, அசீரியரையும்‌ வரச்செய்வேன்‌. அவர்கள்‌ அழகிய இளைஞரையும்‌ 
ஆளுநர்களாயும்‌ படைத்தலைவர்களாயும்‌ தேர்ப்படை வீரர்களாயும்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌ 
யாவரும்‌ குதிரையேற்றத்தில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. 

அவர்கள்‌ உனக்கு எதிராய்ப்‌ படைக்கலம்‌ தாங்கி வருவர்‌. தேர்கள்‌, குதிரை வண்டிகள்‌, 
திரளான மக்கள்‌ ஆகியோருடன்‌ பெரிய கேடயங்களோடும்‌, சிறிய கேடயங்களோடும்‌ 
தலைச்சீராவோடும்‌ வந்து உனக்கு எதிராய்‌ நாற்புறமும்‌ உன்னைச்‌ சூழந்துகொள்வர்‌. நான்‌ 
உன்னைத்‌ தண்டிக்குமாறு அவர்களிடம்‌ ஒப்புவிப்பேன்‌. அவர்களும்‌ தங்கள்‌ முறைப்படி 
உன்னைத்‌ தண்டிப்பார்கள்‌. 

நான்‌ என்‌ பெருஞ்சினத்தை உனக்கு எதிராய்த்‌ திருப்புவேன்‌. அவர்களும்‌ உன்னைக்‌ 
கடூஞ்சினத்துடன்‌ நடத்துவர்‌. அவர்கள்‌ உன்‌ மூக்கையும்‌ காதுகளையும்‌ வெட்டி எறிவர்‌. 
எஞ்சியோர்‌ வாளால்‌ வீழ்வர்‌. அவர்கள்‌ உன்‌ ஆண்மக்களையும்‌ பெண்மக்களையும்‌ கவர்ந்து 
செல்வர்‌. எஞ்சியோர்‌ விழுங்கப்படுவர்‌. 


26. 


ATs 


28. 


FAS 


30. 


31, 


32 


33, 


34. 


22. 


36. 


ச 


38. 


39, 


40. 


41. 


42. 


43. 


44. 


45 


மேலும்‌ அவர்கள்‌ உன்‌ ஆடைகளை உரிந்து உன்‌ விலையுயர்ந்த அணிகளை எடுத்துக்‌ 
கொள்வர்‌. 

இவ்வாறு எகிப்தில்‌ தொடங்கின உன்‌ காம வெறியையும்‌ வேசித்தனத்தையும்‌ நான்‌ 
முடிவுக்குக்‌ கொண்டு வரவேன்‌. இவற்றை இனி மேல்‌ நீ நாடமாட்டாய்‌. எகிப்தை நீ 
நினைவு கொள்ளவும்‌ மாட்டாய்‌. 

ஏனெனில்‌ தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீ யாரை வெறுக்கிறாயோ, 
யாரிடமிருந்து மனம்‌ கசந்து திரும்பினாயோ அவர்களிடமே உன்னை ஒப்புவிப்பேன்‌. 
அவர்கள்‌ வெறுப்போடு உன்னை நடத்துவர்‌. நீ உழைத்துப்‌ பெற்றவை அனைத்தையும்‌ 
கவர்ந்துகொண்டு, உன்னைத்‌ திறந்த மேனியாகவும்‌ வெறுமையாகவும்‌ விட்டுச்‌ செல்வர்‌. 
உன்‌ வேசித்தனம்‌, காமவெறி, ஒழுக்கக்கேடு ஆகியவற்றின்‌ வெட்கக்கேடூ வெளிப்படும்‌. 

நீ வேற்றினத்தார்‌ மீது காமவெறிகொண்டு அவர்களின்‌ சிலைகளால்‌ உன்னைத்‌ 
தீட்டுப்படுத்திக்கொண்டால்‌ அவர்கள்‌ உனக்கு இப்படிச்‌ செய்வர்‌. 

உன்‌ தமக்கையின்‌ வழியிலேயே நீயும்‌ சென்றாய்‌. எனவே அவள்‌ குடித்த கிண்ணத்தை உன்‌ 
கையில்‌ தருவேன்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உன்‌ தமக்கை குடித்த கிண்ணத்தில்‌ நீயும்‌ 
குடிப்பாய்‌: அகன்று, குழிந்து நிறைந்திருப்பது அக்கிண்ணம்‌: நிந்தைக்கும்‌ 
பழிச்சொல்லுக்கும்‌ நீ ஆளாவாய்‌. 

குடிவெறியாலும்‌ துயரத்தாலும்‌ நிறைந்திருப்பாய்‌! உம்‌ தமக்கை சமாரியாவின்‌ கிண்ணம்‌ 
துயரமும்‌ அழிவும்‌ கொண்ட கிண்ணம்‌! 

குடிப்பாய்‌: அதை நீ குடித்து முடிப்பாய்‌! அதனை உடைத்தெறிவாய்‌ துண்டுகளாய்‌! உன்‌ 
மா£ாபுகளைக்‌ கீறிக்கொள்வாய்‌! நானே உரைத்தேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீ என்னை மறந்து 
உன்னிடமிருந்து என்னை ஒதுக்கிவிட்டதால்‌, உன்‌ காமவெறி மற்றும்‌ வேசித்தனத்தின்‌ 
விளைவுகளை நீயே சுமந்துகொள்‌. 

ஆண்டவர்‌ எனக்கு மேலும்‌ உரைத்தது: மானிடா ஒகோலாவையும்‌ ஒகலிபாவையும்‌ 
தீர்ப்பிடுவாயா? அவ்வாறெனில்‌ அவர்களின்‌ அருவருப்பான செயல்களை எடுத்துக்‌ கூறு. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ வேசித்தனம்‌ செய்தனர்‌. அவர்கள்‌ கைகளோ இரத்தக்‌ கறை 
படிந்தவை. சிலைகளோடூ அவர்கள்‌ வேசித்தனம்‌ செய்தனர்‌. எனக்கெனப்‌ பெற்றெடுத்த 
பிள்ளைகளைச்‌ சிலைகளுக்கு உணவாய்ப்‌ படைத்தனர்‌. 

இதற்கு மேலும்‌ செய்தனர்‌, அதே நேரத்தில்‌ எனது பயகத்தைத்‌ தீட்டுப்படுத்தி என்‌ 
ஓய்வுநாள்களை இழிவுபடுத்தினர்‌. 

அதே நேரத்தில்‌ தங்கள்‌ குழந்தைகளைச்‌ சிலைகளுக்குப்‌ பலியிட்டனர்‌. என்‌ பயகத்தில்‌ 
நுழைந்து அதை இழிவுபடுத்தினர்‌. என்‌ இல்லத்தில்‌ அவர்கள்‌ இவ்வாறு செய்தனர்‌. 
அவர்கள்‌ தொலைவில்வாழ்‌ மனிதருக்காகத்‌ பதர்களை அனுப்பினர்‌: அவர்கள்‌ வந்தபோது 
குளித்து, கண்களுக்கு மைதீட்டி, அணிகலன்களை அணிந்து கொண்டனர்‌. 

அழகான மஞ்சத்தில்‌ அமர்ந்து அதன்‌ முன்னால்‌ இருந்த மேசையில்‌ எனக்குரிய 
நறுமணப்பொருள்களையும்‌ எண்ணெயையும்‌ வைத்தனர்‌. 

களியாட்டக்‌ கூட்டத்தின்‌ இரைச்சல்‌ அவர்களைச்‌ சுற்றியிருந்தது. பாலைநிலத்திலிருந்து 
வந்த குடிகாரக்‌ கும்பலும்‌ அதனோடூ சேர்ந்து கொண்டது. அவர்கள்‌ அப்பெண்களின்‌ 
கைகளில்‌ வளையலிட்டார்கள்‌. அழகிய மகுடங்களை அவர்கள்‌ தலையில்‌ சூட்டினார்கள்‌. 
அப்போது வேசித்தனத்தால்‌ தளர்ந்துபோன ஒருத்தியைக்‌ குறித்து நான்‌ உரைத்தேன்‌: 
“அவர்கள்‌ அவளை வேசியாய்‌ நடத்தட்டும்‌, ஏனெனில்‌ அவள்‌ இப்போது வேசிதான்‌.” 
விலைமாதரிடம்‌ செல்வதுபோல்‌ அவர்கள்‌ அப்பெண்களிடம்‌ சென்றனர்‌: ஒகோலா, 
ஒகலிபா ஆகிய இருவேசிப்‌ பெண்களிடமும்‌ சென்றனர்‌. 


45. 


12. 


13. 


46 


ஆனால்‌ நீதிமான்கள்‌ அவர்களுக்கு வேசித்தனத்தில்‌ ஈடுபட்டுக்‌ கொலை செய்த 
பெண்களுக்குரிய தண்டனையைக்‌ கொடுப்பர்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ வேசிகள்தாம்‌. 
இரத்தக்கறை அவர்கள்‌ கைகளில்‌ உள்ளது. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: அவர்களை நடுக்கத்திற்கும்‌ கொள்ளைக்கும்‌ 
உள்ளாக்குமாறு அவர்களுக்கு எதிராய்‌ ஒரு பெரும்‌ கூட்டத்தைக்‌ கூட்டிவா. 
அக்கூட்டமோ அவர்களைக்‌ கல்லால்‌ எறிந்து, வாளால்‌ வெட்டிச்‌ சாய்க்கும்‌. அவர்களின்‌ 
ஆண்மக்களையும்‌ பெண்மக்களையும்‌ கொன்று, வீடுகளை நெருப்பினால்‌ சுட்டெரிக்கும்‌. 
இவ்வாறு, நாட்டில்‌ காமவெறியை நான்‌ முடிவுக்குக்‌ கொண்டு வருவேன்‌. அதன்‌ மூலம்‌ 
மற்றப்‌ பெண்களும்‌ இவர்களைப்போல்‌ காமவெறியராய்‌ இல்லாமலிருக்க எச்சரிக்கை 
பெறுவர்‌. 

நீங்களும்‌ உங்கள்‌ காமவெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின்‌ பாவவினையைச்‌ 
சுமப்பீர்கள்‌. அதன்மூலம்‌ நானே தலைவராகிய ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வீர்கள்‌. 


அதிகாரம்‌ 24. 


ஒன்பதாம்‌ ஆண்டின்‌ பத்தாம்‌ மாதத்தின்‌ பத்தாம்‌ நாளில்‌ ஆண்டவரின்‌ வாக்கு 
அருளப்பட்டது. 

மானிடா! இந்த நாளை-பாபிலோன்‌ மன்னன்‌ எருசலேமை முற்றுகையிட்ட இந்த நாளை- 
குறித்து வை. 

கலக வீட்டாருக்கு உவமை ஒன்றின்‌ வழியாக எடுத்துக்கூறு: தலைவராகிய ஆண்டவர்‌ 
கூறுவது இதுவே: கொப்பரை ஒன்றை எடுத்து வை: தண்ணீரை அதில்‌ ஊற்று. 

உள்ளே இறைச்சித்‌ துண்டுகளைப்‌ போடு: தொடை, தோள்பகுதி ஆகிய நல்ல 
பாகங்களைப்‌ போடு: பொறுக்கியெடுத்த எலும்புகளால்‌ நிரப்பு. 

மந்தையில்‌ சிறந்ததைக்‌ கொண்டுவா: விறகுக்கட்டைகளை அதன்கீழ்‌ அடுக்கு: இறைச்சித்‌ 
துண்டுகளை வேகவை: எலும்புகளும்‌ உள்ளிருக்கட்டும்‌. 

ஏனெனில்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: குருதியைச்‌ சிந்தும்‌ நகருக்கு 
ஜயோ கேடு! துருப்பிடித்த கொப்பரை இது: இதன்‌ துரு நீங்கவே இல்லை: ஒவ்வொரு 
துண்டாய்‌ அதிலிருந்து எடு: தேர்வு செய்து எடுக்க வேண்டாம்‌. 

ஏனெனில்‌, அவள்‌ சிந்திய குருதி அவள்‌ நடுவில்‌ உள்ளது: வெறுமையான பாறையில்‌ அதை 
ஊற்றினாள்‌: புழுதியில்‌ மறையும்படித்‌ தரையில்‌ அதை ஊற்றவில்லை. 

சினத்தைக்‌ கிளறவும்‌ பழிவாங்கவுமே புழுதியில்‌ அதை மறைக்காது வெறுமையான 
பாறையில்‌ ஊற்றச்‌ செய்தேன்‌. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: குருதி சிந்திய நகருக்கு ஜயோ 
கேடு! விறகுகளை நானும்‌ உயரமாய்‌ அடுக்குவேன்‌. 

எனவே விறகுக்‌ கட்டைகளை மிகுதியாக அடுக்கு: நெருப்பு மூட்டி இறைச்சியை நன்கு 
வேகவை: நறுமணப்‌ பொருள்களையும்‌ கலந்துவிட: எலும்புகளும்‌ கரியட்டும்‌. 

பின்னர்‌, வெறுமையான கொப்பரையை நெருப்புக்‌ கட்டைகள்‌ மேல்‌ வை: களிம்பு காய்ந்து 
உருகும்வரை அது சூடேறட்டும்‌: அதன்‌ அழுக்கு கரைந்து போகட்டும்‌: அதைப்‌ 
பிடித்திருந்த துருவும்‌ நீங்கட்டும்‌. 

அனைத்து முயற்சிகளையும்‌ அது வீணடித்துவிட்டது. அதன்‌ திண்மையான துரு 
நெருப்பினாலும்‌ அகலவேயில்லை. 

உன்னுடைய துரு காம வெறியாகும்‌. ஏனெனில்‌, நான்‌ உன்னைத்‌ பய்மைத்‌ படுத்த 
விழைந்தேன்‌. ஆனால்‌ நீ உன்‌ அழுக்கினின்று பய்மையாகவில்லை. உனக்கெதிரான என்‌ 
சினம்‌ தணியுமட்டும்‌ நீ பய்மையாகப்‌ போவதில்லை. 


14. 


15. 


16. 


1.4. 


18. 


19, 


20. 
பி 


கி 


கட்டி 


24. 


கபி 


26. 
ரத 


47 


ஆண்டவராகிய நானே உரைத்தேன்‌: நான்‌ செயலாற்ற வேண்டிய நேரம்‌ வந்துவிட்டது. 
பின்வாங்க மாட்டேன்‌. இரக்கம்‌ காட்ட மாட்டேன்‌: மனம்‌ மாறமாட்டேன்‌. உன்‌ 
நடத்தைக்கு ஏற்பவும்‌ நீ தீர்ப்பிடப்படுவாய்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! உன்‌ கண்களுக்கு இன்பம்‌ தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில்‌ எடுத்து 
விடப்போகிறேன்‌. ஆனால்‌ நீ புலம்பவோ, அழவோ, கண்ணீர்‌ சிந்தவோ கூடாது. 
மெதுவாய்ப்‌ பெருமூச்சுவிடு! இறந்தோர்க்காய்ப்‌ புலம்பாதே! உன்‌ தலைப்பாகையைக்‌ 
கட்டிக்கொள்‌! காலில்‌ மிதியடியை அணிந்துகொள்‌! உன்‌ வாயை மூடிக்கொள்ளாதே! 
இழவு கொண்டாடுவோரின்‌ உணவை உண்ணாதே! 

நான்‌ மக்களிடம்‌ காலையில்‌ உரையாடினேன்‌. மாலையில்‌ என்‌ மனைவி இறந்துவிட்டாள்‌. 
மறுநாள்‌ காலையில்‌ ஆண்டவர்‌ கட்டளையிட்டதைச்‌ செய்தேன்‌. 

அப்போது மக்கள்‌ என்னிடம்‌, நீர்‌ செய்வதன்‌ பொருள்‌ என்னவென்று எங்களுக்குச்‌ 
சொல்ல மாட்டீரோ? என்று கேட்டனர்‌. 

எனவே, நான்‌ அவர்களுக்குச்‌ சொன்னது: ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 
இஸ்ரயேல்‌ வீட்டாருக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உங்கள்‌ 
வலிமையின்‌ பெருமையும்‌, கண்களின்‌ இன்பமும்‌, இதயத்தின்‌ விருப்பமுமாகிய என்‌ 
பயகத்தை நான்‌ தீட்டுப்படுத்துவேன்‌: நீங்கள்‌ விட்டுச்சென்ற ஆண்‌ மக்களும்‌ பெண்‌ 
மக்களும்‌ வாளால்‌ மடிவர்‌. 

நான்‌ செய்தது போல்‌ நீங்களும்‌ செய்வீர்கள்‌: நீங்களும்‌ உங்கள்‌ வாயை மூடிக்கொள்ள 
மாட்டீர்கள்‌: இழவு கொண்டாடுவோரின்‌ உணவை உண்ணவும்‌ மாட்டீர்கள்‌. 
தலைப்பாகையை உங்கள்‌ தலையில்‌ வைத்திருப்பீர்கள்‌. கால்களில்‌ மிதியடிகள்‌ 
இருக்கும்‌. நீங்கள்‌ புலம்பவோ அழவோ மாட்டீர்கள்‌. ஆனால்‌ உங்கள்‌ குற்றப்பழி குறித்து 
த்‌ தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக்‌ கொள்வீர்கள்‌. 

இவ்வாறு எசேக்கியேல்‌ உங்களுக்கு ஓர்‌ அடையாளமாய்‌ இருப்பான்‌. அவன்‌ செய்தது 
போல்‌ நீங்களும்‌ செய்வீர்கள்‌. இவை நடக்கையில்‌ நானே தலைவராகிய ஆண்டவர்‌ என 
அறிந்து கொள்வீர்கள்‌. 

மானிடா! நான்‌ அவர்களிடமிருந்து அவர்களுடைய வலிமை, மகிழ்ச்சி, மாட்சி, கண்களின்‌ 
இன்பம்‌, இதயத்தின்‌ விருப்பம்‌ ஆகியவற்றையும்‌ அவர்களுடைய ஆண்மக்கள்‌ பெண்மக்கள்‌ 
யாவரையும்‌ என்று எடுத்துக்கொள்கிறேனோ, 

அன்று அழிவுக்குத்‌ தப்பியவன்‌ ஒருவன்‌ ஓடிவந்து இச்செய்தியை உனக்குச்‌ சொல்வான்‌. 
அப்போது உன்‌ வாய்‌ திறக்கப்படும்‌. தப்பி வந்தவனிடம்‌ நீ பேசுவாய்‌. மெளனமாய்‌ 
இருக்கமாட்டாய்‌. இவ்வாறு நீ அவர்களுக்கு ஓர்‌ அடையாளமாய்‌ இருப்பாய்‌. நானே 
கடவுள்‌ என்பதை அவர்களும்‌ அறிந்து கொள்வார்கள்‌. 


அதிகாரம்‌ 25. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! அம்மோனியருக்கு நேராக உன்‌ முகத்தைத்‌ திருப்பி அவர்களுக்கு எதிராய்‌ 
இறைவாக்குரை. 

அவர்களுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌. அவர்‌ கூறுவது 
இதுவே: நீங்கள்‌ எனது பயகம்‌ தீட்டுப்படுத்தப்பட்டபோதும்‌, இஸ்ரயேல்‌ நாடு 
பாழாக்கப்பட்டபோதும்‌ யூதாவின்‌ வீட்டார்‌ சிறைப்பிடிக்கப்பட்டபோதும்‌ ஆகா என்று 
கூறி அக்களித்தீர்கள்‌. 


14. 


15. 


16. 


17. 


48 


எனவே உங்களைக்‌ கீழ்த்திசையினருக்கு உரிமையாக ஒப்புவிக்கப்போகிறேன்‌. அவர்கள்‌ 
உங்கள்‌ நடுவே பாளையம்‌ அமைப்பார்கள்‌: கூடாரங்கள்‌ அடிப்பார்கள்‌: உங்கள்‌ 
மரங்களின்‌ கனிகளை உண்பார்கள்‌: உங்கள்‌ மந்தையின்‌ பாலைப்‌ பருகுவார்கள்‌. 
இராபாவை ஒட்டகங்களின்‌ மேய்ச்சல்‌ நிலமாகவும்‌, அம்மோனை மந்தையின்‌ 
கிடையாகவும்‌ மாற்றுவேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை நீங்கள்‌ அறிந்து 
கொள்வீர்கள்‌. 

ஏனெனில்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: இஸ்ரயேல்‌ நாட்டுக்கு எதிராக 
நீங்கள்‌ கைகொட்டிக்‌ குதித்து வன்மனத்துடன்‌ மகிழ்ந்தீர்கள்‌. 

எனவே நான்‌ என்‌ கைகளை உங்களுக்கு எதிராய்‌ ஓங்கி உங்களை வேற்றினத்தாருக்குக்‌ 
கொள்ளைப்‌ பொருளாய்‌ ஒப்புவிப்பேன்‌. உங்களை மக்களினங்களினின்று பிரித்து, 
நாடுகளிடையே இல்லாதபடி பூண்டோடு அழிப்பேன்‌. அப்போது, நானே ஆண்டவர்‌ 
என்பதை அறிந்துகொள்வீர்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: மோவாயும்‌ சேயிரும்‌, இதோ! யூதா வீட்டார்‌ 
மற்ற மக்களினங்களைப்‌ போலவே உள்ளனர்‌ எனக்‌ கூறினர்‌. 

எனவே, மோவாபின்‌ மலை வாயிலைத்‌ திறப்பேன்‌: அதன்‌ அணிகலனாகவும்‌ 
எல்லையாகவும்‌ உள்ள பெத்தசிமோத்து, பாகால்மெகோன்‌, கிரியத்தாயிம்‌ ஆகியவற்றை 
அழிப்பேன்‌. 

மோவாபை அம்மோனுடன்‌ சேர்த்து, கீழை நாட்டினர்க்கு உரிமையாகக்‌ கொடுப்பேன்‌. 
அது மக்களினங்களிடையே நினைவுகூரப்பட மாட்டாது. 

மோவாபின்மேல்‌ தண்டனையை வருவிப்பேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை அது 
அறிந்து கொள்ளும்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: யூதா வீட்டாரை ஏதோம்‌ பழிதீர்த்து 
அதன்மூலம்‌ குற்றப்‌ பழிக்குள்ளானது. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ ஏதோமுக்கு எதிராய்‌ என்‌ 
கைகளை ஓங்கி, அதன்‌ மாந்தரையும்‌ விலங்குகளையும்‌ கொல்வேன்‌: அதைப்‌ 
பாழாக்குவேன்‌. தேமானிலிருந்து தெதான்‌ வரை மக்கள்‌ வாளால்‌ வீழ்வர்‌. 

என்‌ மக்களாகிய இஸ்ரயேலரின்‌ கையால்‌ ஏதோமைப்‌ பழிவாங்குவேன்‌. அவர்களும்‌ என்‌ 
சினத்திற்கும்‌ சீற்றத்திற்கும்‌ தக்கவாறு ஏதோமுக்குச்‌ செய்வார்கள்‌. அது என்‌ 
பழிவாங்குதலை உணர்ந்து கொள்ளும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: பெலிஸ்தியர்‌ பழிவாங்குமாறு இதயத்தில்‌ 
பகை உணர்வுடன்‌ செயல்பட்டனர்‌. பழைய பகையை மனத்தில்‌ வைத்து யூதாவை 
அழிக்கத்‌ தேடினர்‌. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: பெலிஸ்தியருக்கு எதிராக 
கைகளை ஓங்குகிறேன்‌. கெரேத்தியரைக்‌ கொன்று, கடற்கரை ஊர்களில்‌ 
எஞ்சியவற்றையெல்லாம்‌ அழிப்பேன்‌. 

வன்மையாய்‌ அவர்களைப்‌ பழிவாங்கி, என்‌ சீற்றத்தால்‌ அவர்களைத்‌ தண்டிப்பேன்‌. 
அவ்வாறு அவர்களைப்‌ பழிவாங்குகையில்‌, நானே ஆண்டவர்‌ என அவர்கள்‌ அறிந்து 
கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 26. 


பதினோராம்‌ ஆண்டில்‌, மாதத்தின்‌ முதல்‌ நாள்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு 
அருளப்பட்டது: 


10. 


11. 


12 


13. 
14. 


15. 


16. 


17. 


49 


மானிடா! எருசலேமைக்‌ குறித்து தீர்‌ நகரம்‌ கூறியது: ஆகா! நாடுகளின்‌ கதவுகள்‌ 
உடைக்கப்பட்டூுள்ளன. அந்நகரம்‌ எனக்குத்‌ திறந்துள்ளது. அது அழிவில்‌ வீழ்ந்து 
கிடப்பதால்‌ நான்‌ வளமடைவேன்‌. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: தீர்‌ நகரே! நான்‌ உனக்கு எதிராய்‌ 
இருக்கிறேன்‌: கடல்‌ அலைகள்‌ எழும்புவதுபோல்‌ உனக்கு எதிராகப்‌ பல மக்களினங்கள்‌ 
எழும்பும்படி செய்வேன்‌. 

அவர்கள்‌ தீர்‌ நகரின்‌ மதில்களை அழிப்பர்‌: அதன்‌ காவல்‌ மாடங்களை இடித்துத்‌ தள்ளுவர்‌: 
இடிபாடுகளும்‌ அதில்‌ இராதபடி வெறும்‌ கற்பாறையாகத்‌ தோன்றச்‌ செய்வேன்‌. 

கடல்‌ நடுவே வலைகாயும்‌ திட்டாய்‌ அது மாறும்‌: ஏனெனில்‌ நானே உரைத்தேன்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. எல்லா மக்களினங்களுக்கும்‌ கொள்ளைப்‌ 
பொருளாகும்‌ அந்நகர்‌. 

உள்‌ நாட்டில்‌ உள்ள அதன்‌ புற நகர்கள்வாளால்‌ அழிக்கப்படும்‌: அப்போது நானே 
ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. 

ஏனெனில்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: இதோ வடக்கிலுள்ள 
மன்னரின்‌ மன்னனாம்‌ பாபிலோனின்‌ மன்னன்‌ நெபுகத்னேசரைக்‌ குதிரைகளோடூம்‌ 
தேர்களோடும்‌ குதிரை வீரர்களோடும்‌ பெரிய படைகளோடும்‌ தீர்‌ நகருக்கு எதிராக வரச்‌ 
செய்வேன்‌. 

உள்‌ நாட்டிலுள்ள உன்‌ புறநகர்களை அவன்‌ வாளால்‌ வீழ்த்துவான்‌: உனக்கெதிராய்‌ 
மண்மேடு எழுப்பி உன்‌ மதில்களுக்கு எதிராய்‌ முற்றுகை அரண்‌ அமைத்து 
உனக்கெதிராய்த்‌ தன்‌ கேடயங்களை உயர்த்துவான்‌. 

அரண்தகர்‌ பொறிகளை உன்‌ மதில்களுக்கு எதிராய்த்‌ திருப்பி, உன்‌ காவல்‌ மாடங்களைப்‌ 
படைக்‌ கலன்களால்‌ நொறுக்குவான்‌. 

அவனுடைய குதிரைகள்‌ மிகுதியானவை: எனவே அவை கிளப்பும்‌ புழுதி உன்னை மூடூம்‌: 
இடித்துத்‌ திறக்கப்பட்ட நகரில்‌ எளிதாய்‌ நுழைவதுபோல்‌ அவன்‌ உன்‌ நகரில்‌ 
நுழைகையில்‌, குதிரைகளும்‌ வண்டிகளும்‌ தேர்களும்‌ எழுப்பும்‌ பேரொலியால்‌ உன்‌ 
மதில்கள்‌ அதிரும்‌. 

குதிரைகள்‌ குளம்புகளால்‌ உன்‌ தெருக்களை அவன்‌ மிதிப்பான்‌: வாளால்‌ உன்‌ மக்களைக்‌ 
கொல்வான்‌: வலிமையான உன்‌ பண்கள்‌ தரையில்‌ வீழும்‌. 

அவர்கள்‌ உன்‌ செல்வத்தைக்‌ கொள்ளையடித்து உன்‌ வாணிபச்‌ சரக்கைப்‌ பறித்துக்‌ 
கொண்டுபோவர்‌: உன்‌ மதில்களை இடிப்பர்‌: உன்‌ அழகிய வீடுகளை அழிப்பர்‌: உன்‌ 
கற்களையும்‌ மரங்களையும்‌ இடிபாடுகளையும்‌ கடலில்‌ எறிவர்‌. 

உன்‌ பாடலின்‌ ஒலியை நிறுத்திவிடுவேன்‌: இனிமேல்‌ உன்‌ யாழோசை கேட்காது. 
உன்னை ஒரு வெறுமையான பாறையாக்குவேன்‌: நீயோ வலைகாயும்‌ திட்டாவாய்‌: 
ஒருபோதும்‌ நீ திரும்பக்‌ கட்டியெழுப்பப்பட மாட்டாய்‌: ஏனெனில்‌, ஆண்டவராகிய நானே 
இதை உரைத்தேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ தீர்நகருக்குக்‌ கூறுவது இதுவே: நீ பேரொலியுடன்‌ 
வீழ்ச்சியுறுகையில்‌, உன்‌ மக்கள்‌ காயமுற்று ஓலமிடுகையில்‌, அவர்கள்‌ உன்‌ நடுவே 
கொல்லப்படுகையில்‌, கடற்கரை நகர்கள்‌ அதிராவோ? 

அப்போது, கடற்கரைத்‌ தலைவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ அரியணையை விட்டிறங்கித்‌ 
தங்கள்‌ உயர்ந்த ஆடைகளையும்‌ பூப்‌ பின்னல்‌ ஆடைகளையும்‌ அகற்றுவர்‌: 
திகிலடைந்தவர்களாய்த்‌ தரையில்‌ அமர்வர்‌: ஒவ்வொரு நொடியும்‌ உன்னைக்‌ கண்டு 
மருண்டு நடுங்குவர்‌. 

அப்போது உன்னைக்‌ குறித்து இரங்கற்பா ஒன்றுபாடி உன்னிடம்‌ சொல்வர்‌: சீர்மிகு 
மாநகரே! நெய்தல்நில மாந்தரால்‌ நிறைந்தவளே! மாகடலில்‌ வலிமையோடு 
விளங்கினையே! நீயும்‌ உன்னில்‌ வாழ்‌ மக்களும்‌ அடுத்திருந்த அனைவர்க்கும்‌ பேரச்சம்‌ 
விளைவித்தீர்‌! அந்தோ! என்னே உன்‌ வீழ்ச்சி! 


18. 


19. 


20. 


21. 


10. 


11. 


12, 


1 


14. 


50 


இப்போது, உன்‌ வீழ்ச்சியில்‌ கடற்கரை நகர்கள்‌ நடுங்குகின்றன: உன்‌ அழிவில்‌ தீவுகள்‌ 
திகிலுறுகின்றன. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: மக்கள்‌ குடியேறாத நகர்போல்‌ அழிந்த 
நகராக நான்‌ உன்னை மாற்றுகையில்‌, ஆழ்கடலை உன்மேல்‌ கொண்டு வருகையில்‌, 
அதன்‌ வெள்ளம்‌ உன்னை மோதி மூடுகையில்‌, 

நான்‌ உன்னைப்‌ பாதாளத்தில்‌ இறங்குகிறவர்களோடு இறக்கி, படுகுழியில்‌ இருக்கும்‌ 
மறக்கப்பட்டாரோடு சேர்ப்பேன்‌. கீழுலகில்‌ உன்னை இருக்க வைப்பேன்‌. பழங்கால 
இடிபாடுகள்‌ போன்ற படுகுழிக்குப்‌ போகிறவர்களுடன்‌ நீ இருப்பாய்‌. நீ திரும்பி 
வரமாட்டாய்‌: வாழ்வோர்‌ நாட்டில்‌ உன்‌ இடத்தை மீண்டும்‌ பிடிக்க மாட்டாய்‌. 

உன்னை நடுங்குதற்குரிய முடிவுக்குக்‌ கொண்டு வருவேன்‌: நீ இனி இருக்கமாட்டாய்‌. 
உன்னைத்‌ தேடுவார்கள்‌: ஆனால்‌ நீ காணப்படமாட்டாய்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 27. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! தீர்‌ நகர்‌ குறித்து இரங்கற்பா ஒன்று பாடு. 

கடற்கரைத்‌ துறையில்‌ இருந்து கொண்டு பல்வேறு கடற்கரை மக்களுடன்‌ வாணிபம்‌ 
செய்கின்ற தீர்‌ நகருக்குச்‌ சொல்‌: தீர்‌ நகரே! நான்‌ அழகில்‌ சிறந்தவள்‌ என நீ 
சொல்லிக்கொள்கின்றாய்‌. 

கடலின்‌ தொலைவிடத்தை உன்‌ எல்லைகள்‌ எட்டும்‌. உன்னைக்‌ கட்டினோர்‌ உன்‌ அழகை 
நிறைவு செய்தனர்‌. 

செனீரிலிருந்து வந்த தேவதாரு மரங்களால்‌ உனக்குப்‌ பலகைகள்‌ செய்தனர்‌: 
லெபனோனின்‌ கேதுரு மரத்தால்‌ உனக்குப்‌ பாய்மரம்‌ அமைத்தனர்‌. 

பாசானிலிருந்து கொண்டுவந்த கருவாலி மரங்களால்‌ துடுப்புகள்‌ செய்தனர்‌: கித்திம்‌ 
தீவுகளின்‌ சவுக்கு மரங்களால்‌ உன்‌ மேல்தளம்‌ கட்டி அதில்‌ தந்தங்களை இழைத்தனர்‌. 
எகிப்தியப்‌ பூப்பின்னல்‌ பட்டுத்துணி உன்‌ பாய்மரக்‌ கொடியாயிற்று: எலிசா தீவின்‌ நீலத்து 
ணியும்‌ சிவப்புத்துணியும்‌ விதானமாயின. 

சீதோன்‌, அர்வாத்து குடிமக்கள்‌ உனக்குத்‌ தண்டுவலிப்போர்‌ ஆயினர்‌: தீர்‌ நகரே! உன்‌ 
திறமைமிக்க ஆடவர்‌ உன்னிடம்‌ இருந்தனர்‌: அவர்களே உன்‌ மாலுமிகள்‌ ஆயினர்‌. 

கேபால்‌ நகரின்‌ மூத்த கைவினைஞர்‌ பழுது பார்க்கும்‌ பணிபுரிந்தனர்‌: கடலிலுள்ள எல்லா 
மரக்கலங்களும்‌ அதன்‌ மாலுமிகளும்‌ உன்‌ வாணிபப்‌ பெருக்கில்‌ ஆர்வம்‌ கொண்டனர்‌. 
பாரசீகர்‌? ழதியர்‌, பூத்தியர்‌ முதலியோர்‌ உன்‌ படையில்‌ வீரராய்ச்‌ சேவை செய்தனர்‌. உன்‌ 
மதில்களில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கேடயங்களையும்‌, தலைச்‌ சீராக்களையும்‌ தொங்கவிட்டு 
உனக்குப்‌ பெருமை சேர்த்தனர்‌. 

அர்வாதியரும்‌, ஏலேக்கியரும்‌ உன்‌ மதில்மேல்‌ எப்பக்கமும்‌ நின்றனர்‌. கம்மாதியர்‌ உன்‌ 
காவல்மாடங்களில்‌ நின்றனர்‌: தங்கள்‌ கேடயங்களை உன்‌ மதில்களில்‌ எப்பக்கமும்‌ 
தொங்கவிட்டு உன்‌ அழகுக்கு அழகு சேர்த்தனர்‌. 

உன்‌ பெருஞ்சொத்து காரணமாய்‌ தர்சீசு உன்னோடு வாணிபம்‌ செய்தது. வெள்ளி, 
இரும்பு, வெள்ளீயம்‌, காரீயம்‌ ஆகியவற்றை உன்‌ வாணிபப்‌ பொருள்களாய்ப்‌ பண்டம்‌ 
மாற்றினர்‌. 

யாவானும்‌ பபாலும்‌ மெசேக்கும்‌ உன்னோடு வாணிபம்‌ செய்தன. உன்‌ பொருள்களுக்காய்‌ 
அடிமைகளையும்‌ வெண்கலத்தையும்‌ பண்டம்‌ மாற்றினர்‌. 

உன்‌ வணிகப்‌ பொருள்களுக்காய்ப்‌ பெத்தொகர்மாவினர்‌ குதிரைகளையும்‌ போர்க்‌ 
குதிரைகளையும்‌ கோவேறு கழுதைகளையும்‌ பண்டம்‌ மாற்றினர்‌. 


15. 


16. 


17. 


18. 


1:9. 


20. 


21; 


i 


ரி 


24. 


2 


26. 


கசி 


28. 


29. 


30. 


214 


22, 


51 


தெதான்‌ மக்கள்‌ உன்னுடன்‌ வாணிபம்‌ செய்தனர்‌. பல கடற்கரை நகர்‌ மக்கள்‌ உன்‌ 
வாடிக்கையாளர்‌ ஆயினர்‌. அவர்கள்‌ யானைத்‌ தந்தங்களையும்‌ கருங்காலி மரங்களையும்‌ 
உன்‌ பொருள்களுக்கு ஈடாய்த்‌ தந்தனர்‌. 

சிரியர்‌ உன்‌ மிகுதியான பொருள்களை முன்னிட்டு உன்னுடன்‌ வாணிபம்‌ செய்தனர்‌. 
அவர்கள்‌ சிவப்புக்‌ கற்கள்‌, சிவப்புப்‌ பட்டாடைகள்‌, பூப்பின்னலாடைகள்‌, விலையுயர்ந்த 
நார்ப்பட்டு ஆடைகள்‌, பவளங்கள்‌, பளிங்குக்‌ கற்கள்‌ யாவற்றையும்‌ உன்‌ சந்தைக்குக்‌ 
கொண்டு வந்தனர்‌. 

யூதாவும்‌, இஸ்ரயேலும்‌ உன்னுடன்‌ வாணிபம்‌ செய்தன. உன்‌ பொருள்களுக்காய்‌ 
மின்னித்து, பன்னாக்கு ஆகிய ஊர்களின்‌ கோதுமை, தைலங்கள்‌, தேன்‌, எண்ணெய்‌, 
நறுமணப்‌ பொருள்கள்‌ ஆகியவற்றைப்‌ பண்டம்‌ மாற்றினர்‌. 

தமஸ்கு நகரினர்‌ உன்னுடைய மிகுதியான செல்வத்திற்காகவும்‌ பலவகைப்‌ 
பொருள்களுக்காகவும்‌ உன்னுடன்‌ வாணிபம்‌ செய்து, எல்போனின்‌ திராட்சை 
இரசத்தையும்‌ சகாரின்‌ கம்பளியையும்‌ பண்டம்‌ மாற்றினர்‌. 

தாணியரும்‌ ஊசாவிலுள்ள கிரேக்கரும்‌ உன்னுடன்‌ வாணிபம்‌ செய்தனர்‌. அடித்த இரும்பு, 
இலவங்கம்‌, வசம்பு ஆகியவற்றைப்‌ பண்டம்‌ மாற்றினர்‌. 

தெதான்‌ நாட்டினர்‌ குதிரையில்‌ சவாரி செய்ய உதவும்‌ சேணங்கள்‌ கொண்டு வந்து 
உன்னிடம்‌ வாணிபம்‌ செய்தனர்‌. 

உன்‌ வாடிக்கையாளரான அரேபியா, கேதார்‌ ஆகிய நாட்டு மன்னர்கள்‌ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, கிடாய்களையும்‌, வெள்ளாடுகளையும்‌ கொண்டுவந்து உன்னுடன்‌ 
வாணிபம்‌ செய்தனர்‌. 

சேபா மற்றும்‌ இராமா ஆகிய நகர்களின்‌ வணிகர்கள்‌ உன்னுடன்‌ வாணிபம்‌ செய்தனர்‌. 
அவர்கள்‌ உன்‌ பலவகைப்‌ பொருள்களுக்காய்‌ விலையுயர்ந்த நறுமணப்‌ பொருள்களையும்‌ 
இரத்தினக்‌ கற்களையும்‌ தங்கத்தையும்‌ பண்டம்‌ மாற்றினர்‌. 

ஆரான்‌, கன்னே, ஏதேன்‌ நகரினரும்‌, சேபா, அசூர்‌, கில்மாது நாட்டினரும்‌ உன்னுடன்‌ 
வாணிபம்‌ செய்தனர்‌. 

அவர்கள்‌ சிறந்த போர்வைகள்‌, நீலப்பட்டாடைகள்‌, பூப்பின்னலாடைகள்‌, பல வண்ணக்‌ 
கம்பளங்கள்‌, நேர்த்தியாய்ப்‌ பின்னிய கயிறுகள்‌ ஆகியவற்றை உன்‌ சந்தையில்‌ 
கொண்டுவந்து பண்டம்‌ மாற்றினர்‌. 

தர்சீசு நகர்க்‌ கப்பல்கள்‌ உன்‌ பொருள்களை ஏற்றிச்‌ செல்கின்றன: கடல்‌ நடுவே மிகுந்த 
சரக்கால்‌ சுமத்தப்பட்டுள்ளாய்‌! 

தண்டு வலிப்போர்‌ உன்னை ஆழ்கடலில்‌ கொண்டு செல்கின்றனர்‌: ஆனால்‌ கீழைக்காற்று 
கடலின்‌ நடுவே உன்னை உடைத்துவிடும்‌. 

உன்‌ கப்பல்‌ உடையும்‌ நாளில்‌ உன்‌ செல்வமும்‌ வணிகப்‌ பொருள்களும்‌ உன்‌ 
கடலோடிகளும்‌ மாலுமிகளும்‌ பழுதுபார்ப்போரும்‌ வணிகரும்‌ உன்‌ போர்வீரர்‌ யாவரும்‌, 
கப்பலில்‌ இருக்கும்‌ எல்லாரும்‌ ஆழ்கடலில்‌ மூழ்கிப்‌ போவர்‌. 

உன்‌ மாலுமிகள்‌ ஓலமிடுகையில்‌, கடற்கரை நாடு அதிரும்‌. 

தண்டு வலிப்போர்‌ அனைவரும்‌ கப்பல்களைக்‌ கைவிட்டூவிடுவர்‌: கடலோடிகளும்‌ எல்லா 
மாலுமிகளும்‌ கடற்கரையில்‌ வந்து நிற்பர்‌. 

உரத்த குரலெழுப்பி, உன்னைக்‌ குறித்துக்‌ கசந்தழுவர்‌: புழுதியைத்‌ தங்கள்‌ தலைமேல்‌ 
வாரிப்போடுவர்‌: சாம்பலில்‌ புரண்டமுவர்‌. 

உன்‌ பொருட்டுத்‌ தங்கள்‌ தலைகளை மழித்துக்கொள்வர்‌: சாக்கு உடையை உடுத்திக்‌ 
கொள்வர்‌: உனக்காக உளம்‌ நொறுங்கி அழுவர்‌: மனங்கசந்து புலம்புவர்‌. 

உனக்காக அழுது புலம்புகையில்‌, உன்னைக்‌ குறித்து இரங்கற்பா ஒன்று பாடுவர்‌: 
கடல்களால்‌ மூழ்கடிக்கப்பட்ட தீருக்கு நிகரான நகரேது? எனப்‌ பாடுவர்‌. 


2 


34. 


கவர்‌ 


13. 


14. 


15. 


32 


உன்‌ வணிகப்‌ பொருள்கள்‌ கடல்‌ கடந்து செல்கையில்‌, பல்வேறு நாட்டினரை நிறைவு 
செய்தாய்‌: உன்‌ பெரும்‌ செல்வத்தாலும்‌ வணிகப்‌ பொருள்களாலும்‌ மண்ணுலகின்‌ 
மன்னர்களைச்‌ செல்வர்‌ ஆக்கினாய்‌. 

இப்போது நீயோ கடலால்‌ நொறுங்கிவிட்டாய்‌: கடலின்‌ ஆழத்தில்‌ அமிழ்ந்து விட்டாய்‌: 
உன்‌ பொருள்களும்‌ உன்‌ நடுவில்‌ இருந்த மாலுமிகளும்‌ கடலுக்குள்‌ மூழ்கிவிட்டனர்‌. 
கடற்கரையில்‌ வாழும்‌ அனைவரும்‌ உன்னைக்‌ குறித்துத்‌ திகைத்து நிற்கின்றனர்‌: 
அவர்களின்‌ மன்னர்கள்‌ பேரச்சம்‌ கொள்கின்றனர்‌: அவர்களின்‌ முகமோ அச்சத்தால்‌ 
உருக்குலைந்துள்ளது. 

மக்களினங்களின்‌ வணிகர்கள்‌ உன்னைப்‌ பழித்துரைக்கின்றனர்‌: நடுங்கற்குரியு முடிவுக்கு 
வந்துள்ளாய்‌! இனி ஒரு நாளும்‌ நீ வாழவே மாட்டாய்‌! 


அதிகாரம்‌ 28 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! தீர்‌ நகரின்‌ மன்னனுக்குச்‌ சொல்‌. தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
உன்‌ இதயத்தின்‌ செருக்கில்‌, நானே கடவுள்‌: நான்‌ கடல்‌ நடுவே கடவுளின்‌ 
அரியணையில்‌ வீற்றிருக்கிறேன்‌ என்று சொல்கின்றாய்‌, ஆனால்‌ நீ கடவுளைப்போல்‌ 
அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும்‌, நீ கடவுளல்ல: மனிதனே! 

தானியேலை விட நீ அறிவாளிதான்‌! மறைபொருள்‌ எதுவும்‌ உனக்கு மறைவாயில்லை! 
உன்‌ ஞானத்தாலும்‌ அறிவாலும்‌ உனக்குச்‌ செல்வம்‌ சேர்த்தாய்‌: உன்‌ கருவூலத்தில்‌ 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ குவித்தாய்‌. 

உன்‌ வாணிபத்‌ திறமையால்‌ உன்‌ செல்வத்தைப்‌ பெருக்கினாய்‌: உன்‌ செல்வத்தினாலோ 
உன்‌ இதயம்‌ செருக்குற்றது. 

ஆகவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: கடவுளைப்போல்‌ அறிவாளி என 
உன்னைக்‌ கருதிக்‌ கொள்வதால்‌, 

மக்களினங்களில்‌ மிகவும்‌ கொடியோரான அன்னியரை உனக்கெதிராய்‌ எழும்பச்‌ 
செய்வேன்‌: அவர்கள்‌ உன்‌ அழகுக்கும்‌ ஞானத்திற்கும்‌ எதிராக உருவிய வாளுடன்‌ வருவர்‌: 
உன்‌ பெருமையைக்‌ குலைப்பர்‌. 

படு குழியில்‌ தள்ளுவர்‌ உன்னை: கடல்‌ நடுவே மூழ்கிச்‌ சாவோரெனச்‌ சாவாய்‌ நீயே! 
அப்போது உன்னைக்‌ கொல்வோரின்‌ நடுவில்‌ நானே கடவுள்‌ என்று சொல்வாயே? 
உன்னைக்‌ குத்திக்‌ கிழிப்போரின்‌ கையில்‌ நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய்‌. 
விருத்தசேதனம்‌ செய்யப்‌ படாதவனைப்போல்‌ அன்னியர்‌ கையால்‌ நீ சாவாய்‌. நானே 
உரைத்தேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! தீர்‌ நகரின்‌ மன்னனைக்‌ குறித்து, இரங்கற்பா ஒன்று பாடு. தலைவராகிய 
ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீ நிறைவின்‌ மாதிரியாகவும்‌ ஞானத்தின்‌ நிறைவாகவும்‌ 
அழகின்‌ முழுமையாகவும்‌ இருந்தாய்‌. 

கடவுளின்‌ தோட்டமாகிய ஏதேனில்‌ இருந்தாய்‌! விலையுயர்ந்த கற்கள்‌ உன்னை 
அழகுபடுத்தின! பதுமராகம்‌, புட்பராகம்‌, வைரம்‌, பளிங்கு, கோமேதகம்‌, படிகச்‌ பச்சை, 
நீலம்‌, மாணிக்கம்‌, மரகதம்‌ ஆகியவற்றை அணிந்திருப்பாய்‌. பொன்னாடை உன்‌ அழகை 
வெளிக்காட்டிற்று. நீ பிறந்த அன்றே இவை படைக்கப்பட்டுத்‌ தயாரிக்கப்பெற்றன. 

காவல்‌ காக்கும்‌ கெருபுபோல்‌ உன்னைத்‌ திருப்பொழிவு செய்தேன்‌: கடவுளின்‌ பய 
மலையில்‌ நீ இருந்தாய்‌: ஒளி வீசும்‌ கற்கள்‌ நடுவே நடந்தாய்‌. 

நீ படைக்கப்பட்ட நாளிலிருந்து உன்னில்‌ கயமை காணப்பட்ட நாள்வரை உன்‌ 
நடத்தையில்‌ மாசின்றி இருந்தாய்‌. 


16. 


1A 


18. 


12. 


20. 
al. 


A 


க 


24. 


கி 


26. 


0 


பரந்த உன்‌ வாணிபத்தால்‌ வன்முறை நிறைந்தது உன்னில்‌: பாவம்‌ செய்தாய்‌ நீயே! 
எனவே, வெறுப்புடன்‌ உன்னைக்‌ கடவுளின்‌ மலையினின்று வெளியேற்றினேன்‌: ஓ! 
காவல்காக்கும்‌ கெருபே! உன்னை ஒளிவீசும்‌ கற்கள்‌ நடுவினின்று வெளியே தள்ளினேன்‌. 
உன்‌ அழகின்‌ காரணமாய்‌ உன்‌ இதயம்‌ செருக்குற்றது: உன்‌ மாட்சியின்‌ காரணமாய்‌ உன்‌ 
ஞானத்தைக்‌ கெடுத்துக்‌ கொண்டாய்‌: எனவே நான்‌ உன்னைத்‌ தரையில்‌ தள்ளிவிட்டேன்‌: 
மன்னர்கள்‌ முன்னே உன்னைக்‌ காட்சிப்‌ பொருளாக்கினேன்‌. 

உன்‌ மிகுதியான பாவங்களாலும்‌ நேர்மையற்ற வாணிபத்தாலும்‌ உன்‌ திருத்தலங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தினாய்‌: எனவே உன்‌ நடுவினின்று நெருப்பு வரச்செய்தேன்‌. உன்னைப்‌ 
பார்த்தோர்‌ கண்முன்னே முற்றிலும்‌ உன்னைத்‌ தரையில்‌ சாம்பலாக்கினேன்‌. 

உன்னைத்‌ தெரிந்த எல்லா நாடுகளும்‌ உன்னைக்‌ கண்டு மருண்டு திகிலுறுகின்றன. 
நடுங்கற்குரிய முடிவுக்கு வந்து விட்டாய்‌ நீ: இனிமேல்‌ நீ இருக்கமாட்டாய்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! சீதோனுக்கு நேராக உன்‌ முகத்தைத்‌ திருப்பி அதற்கெதிராய்‌ இறைவாக்காகச்‌ 
சொல்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: சீதோனே, நான்‌ உனக்கு எதிராய்‌ 
இருக்கிறேன்‌: உன்‌ நடுவில்‌ என்‌ மாட்சியை வெளிப்படுத்தும்போது, நான்‌ உன்மீது 
தண்டனைத்‌ தீர்ப்புகளை நிறைவேற்றும்போது, உன்‌ நடுவில்‌ என்‌ பய்மையைக்‌ 
காண்பிக்கும்போது, நானே ஆண்டவர்‌ என உன்னிலுள்ளோர்‌ அறிந்து கொள்வர்‌. 
உன்னிடத்தில்‌ கொள்ளை நோய்‌ வரச்செய்து, உன்‌ தெருக்களில்‌ குருதி ஓடச்‌ 
செய்வேன்‌. கொலை செய்யப்பட்டோர்‌ உன்‌ நடுவில்‌ விழுந்துகிடப்பர்‌: உனக்கு எதிராய்‌ 
எப்பக்கமும்‌ வாள்‌ இருக்கும்‌: அப்போது நானே ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வர்‌. 
இஸ்ரயேல்‌ நாட்டினர்க்கு அவர்களை வன்னெஞ்சுடன்‌ நடத்திய அண்டை நாட்டினர்‌ 
இனிமேல்‌ காலில்‌ குத்தும்‌ முள்ளாகவும்‌ தைத்து வலிகொடுக்கும்‌ நெரிஞ்சிலாகவும்‌ 
இருக்கமாட்டார்‌. அப்போர்‌, அவர்கள்‌ நானே தலைவராகிய ஆண்டவர்‌ என்பதை அறிந்து 
கொள்வர்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இஸ்ரயேல்‌ வீட்டினரை அவர்கள்‌ 
சிதறுண்டிருக்கும்‌ நாடுகளினின்று கூட்டிச்‌ சேர்க்கையில்‌ எல்லா மக்களினங்கள்‌ நடுவிலும்‌ 
நான்‌ என்‌ பய்மையைக்‌ காண்பிப்பேன்‌. நான்‌ என்‌ ஊழியன்‌ யாக்கோபுக்குக்‌ கொடுத்த 
அவர்களின்‌ சொந்த நாட்டில்‌ அப்போது வாழ்வர்‌. 

அவர்கள்‌ அங்கே அச்சமின்றிக்‌ குடியிருப்பர்‌: வீடுகளைக்‌ கட்டி, திராட்சைத்‌ 
தோட்டங்களை அமைப்பர்‌. அவர்களை வன்னெஞ்சுடன்‌ நடத்திய அண்டை நாட்டினர்‌ 
அனைவர்‌ மீதும்‌ தண்டனைத்‌ தீர்ப்புகளை நான்‌ நிறைவேற்றும்போது, அவர்கள்‌ மட்டும்‌ 
அச்சமின்றி வாழ்வர்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 29. 


பத்தாம்‌ ஆண்டின்‌ பத்தாம்‌ மாதத்தில்‌ பன்னிரண்டாம்‌ நாள்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு 
அருளப்பட்டது: 

மானிடா! உன்‌ முகத்தை எகிப்திய மன்னன்‌ பார்வோனுக்கு நேராகத்‌ திருப்பி அவனுக்கு 
எதிராகவும்‌ அனைத்து எகிப்துக்கு எதிராகவும்‌ இறைவாக்குரை. 

அவனிடம்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: எகிப்து மன்னனாகிய 
பார்வோனே! நான்‌ உனக்கு எதிராய்‌ இருக்கின்றேன்‌: உன்‌ ஆறுகளின்‌ நடுவே வாழும்‌ 
பெரிய முதலை நீ! நைல்‌ என்னுடையது: நானே அதை உருவாக்கிக்கொண்டேன்‌ 
என்கிறாய்‌ நீ! 


10. 


11. 


12. 


13. 


14. 


12. 


16. 


| 


18. 


19. 


54 


ஆனால்‌, நான்‌ உன்‌ வாயில்‌ பண்டில்களை மாட்டி உன்‌ ஆறுகளின்‌ மீன்கள்‌ யாவும்‌ உன்‌ 
செதில்களில்‌ ஒட்டிக்கொள்ளச்‌ செய்வேன்‌: உன்னையும்‌ உன்‌ செதில்களில்‌ ஒட்டியுள்ள 
மீன்களையும்‌ உன்‌ ஆறுகளினின்று வெளியே இழுத்துப்‌ போடுவேன்‌. 

உன்னையும்‌ உன்‌ ஆறுகளின்‌ மீன்களையும்‌ பாலை நிலத்தில்‌ விட்டுவிடுவேன்‌: உலர்ந்த 
தரையில்‌ விழுந்து மடிவாய்‌ நீ: உன்னைச்‌ சேகரிக்கவோ பொறுக்கி எடுக்கவோ எவரும்‌ 
இரார்‌: காட்டு விலங்குகளுக்கும்‌ வானத்துப்‌ பறவைகளுக்கும்‌ உன்னை இரையாய்த்‌ 
தருவேன்‌. 

அப்போது எகிப்தில்‌ வாழும்‌ யாவரும்‌ நானே ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வர்‌. 
இஸ்ரயேல்‌ வீட்டாருக்கு நாணற்‌ கோலாய்‌ இருந்தாய்‌ நீ: அவர்கள்‌ உன்னைப்‌ பற்றிப்‌ 
பிடித்தபோது நீ முறித்தாய்‌: அவர்கள்‌ தோள்களைக்‌ கிழித்தாய்‌: உன்மேல்‌ அவர்கள்‌ 
சாய்ந்தபோது நீ ஒடிந்தாய்‌: அவர்கள்‌ இடுப்பு நொறுங்கிற்று. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ உனக்கு எதிராய்‌ ஒரு வாளைக்‌ 
கொண்டுவந்து உன்‌ மாந்தரையும்‌ விலங்குகளையும்‌ கொல்வேன்‌. 

எகிப்து நாடு, பாழடைந்த பாலைநிலமாகும்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. ஏனெனில்‌ நைல்‌ என்னுடையது, நானே அதை உருவாக்கிக்‌ 
கொண்டேன்‌ என்று உரைத்தாய்‌. 

எனவே, நான்‌ உனக்கெதிராகவும்‌ உன்‌ ஆறுகளுக்கு எதிராகவும்‌ இருக்கிறேன்‌. மிக்தோல்‌ 
முதல்‌ சீனிம்‌ வரை-கூசு எல்லைப்‌ பகுதிவரை-எகிப்து நாட்டைப்‌ பாழடைந்த 
பாலைநிலமாக மாற்றுவேன்‌. 

ஆள்‌ நடமாட்டமோ கால்நடை நடமாட்டமோ அதில்‌ இராது: நாற்பது ஆண்டூகள்‌ யாரும்‌ 
அங்கே குடியிரார்‌. 

அழிந்த நாடுகளில்‌ ஒன்றாக எகிப்து நாட்டை மாற்றுவேன்‌. நாற்பது ஆண்டுகள்‌ அதன்‌ 
நகர்கள்‌, அழிந்த நகர்களிடையே பாழடைந்து கிடக்கும்‌. எகிப்தியரை 
மக்களினங்களிடையே சிதறடித்து, நாடுகளிடையே கலந்தொழியச்‌ செய்வேன்‌. 
ஏனெனில்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நாற்பதாண்டுகள்‌ முடிந்தபின்‌ 
எகிப்தியரை அவர்கள்‌ சிதறுண்டிருக்கும்‌ நாடுகளினின்று கூட்டிச்‌ சேர்ப்பேன்‌. 

எகிப்தின்‌ செல்வங்களை அவர்களுக்குத்‌ திருப்பிக்‌ கொடுப்பேன்‌. அவர்களை அவர்களின்‌ 
முன்னோர்‌ நாடாகிய பத்ரோசுக்குக்‌ கொண்டு சேர்ப்பேன்‌. 

அங்கே எல்லா அரசுகளையும்‌ விடச்‌ சிறிய அரசாய்‌ அது இருக்கும்‌. மற்ற நாடுகளைவிட 
ஒருபோதும்‌ தன்னை உயர்த்திக்‌ கொள்ளாது. நாடுகளை ஒருபோதும்‌ அது ஆட்சி செய்ய 
இயலாதவாறு அதை மிகவும்‌ வலுவிழக்கச்‌ செய்வேன்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களுக்கு எகிப்து ஒருபோதும்‌ நம்பிக்கையின்‌ அடிப்படையாய்‌ இராமல்‌, 
அதனிடம்‌ அவர்கள்‌ உதவி கேட்ட பாவத்தின்‌ நினைவாக மட்டூமே இருக்கும்‌. அப்போது 
நானே தலைவராகிய ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வர்‌. 

இருபத்து ஏழாம்‌ ஆண்டூ, முதல்‌ மாதம்‌, முதல்‌ நாள்‌, ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு 
அருளப்பட்டது: 

மானிடா! பாபிலோன்‌ மன்னன்‌ நெபுகத்னேசர்‌ தீர்‌ நகரை முற்றுகையிடுகையில்‌ தன்‌ 
படைகளுடன்‌ வருந்தி முயன்றான்‌: தலைகள்‌ யாவும்‌ மொட்டையடிக்கப்பட்டன: தோள்கள்‌ 
யாவும்‌ புண்ணாய்ப்‌ போயின. ஆயினும்‌ தீர்‌ நகருக்கு எதிராக அவனும்‌ அவன்‌ படைகளும்‌ 
செய்த முற்றுகையில்‌ அவர்களுக்கு யாதொரு கைம்மாறும்‌ கிட்டாமற்‌ போயிற்று. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ எகிப்தை பாபிலோனின்‌ 
மன்னன்‌ நெபுகத்னேசருக்குக்‌ கொடுக்கப்‌ போகிறேன்‌. அவன்‌ அதன்‌ செல்வத்தைக்‌ 
கொள்ளையிட்டு வாரிக்‌ கொண்டு போவான்‌. அது அவன்‌ படைகளுக்குக்‌ கூலியாக 
அமையும்‌. 


20. 


10. 


11. 


12, 


13. 


14. 


1a: 


16. 


2௮ 


அவனுடைய முயற்சிகளுக்குக்‌ கைம்மாறாய்‌ நான்‌ எகிப்தை அவனுக்குக்‌ கொடுப்பேன்‌. 
ஏனெனில்‌, அவனும்‌ அவன்‌ படைகளும்‌ அதை எனக்காகவே செய்தனர்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

அந்நாளில்‌ இஸ்ரயேல்‌ வீட்டாருக்காக ஒரு கொம்பு முளைக்கச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ 
நடுவில்‌ உன்னைப்‌ பேச வைப்பேன்‌. அப்போது, நானே ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 30. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! இறைவாக்காகச்‌ சொல்‌. தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: ஜயோ! 
துன்பத்தின்‌ நாள்‌ வருகின்றது என்று அலறுங்கள்‌: 

ஏனெனில்‌ அருகில்‌ உள்ளது அந்த நாள்‌: ஆண்டவருக்குரிய அந்நாள்‌ அண்மையில்‌ 
உள்ளது: அது மேகத்தின்‌ நாள்‌: வேற்றினத்தாருக்கு அழிவின்‌ நாள்‌. 

எகிப்திற்கு எதிராய்‌ ஒருவாள்‌ வரும்‌: கூசு பகுதியில்‌ திகைப்பு மேலோங்கும்‌: எகிப்தில்‌ 
கொல்லப்பட்டோர்‌ வீழ்கையில்‌ அதன்‌ செல்வங்கள்‌ வாரிக்கொண்டு செல்லப்படும்‌: அதன்‌ 
அடித்தளங்கள்‌ அழிந்துபோகும்‌. 

எகிப்துடன்‌ கூசு, பூத்து, ழது, அனைத்து அரேபியா, லிபியா மற்றும்‌ நான்‌ உடன்படிக்கை 
செய்து கொண்ட நாட்டின்‌ மக்கள்‌ யாவரும்‌ வாளால்‌ வீழ்வர்‌. 

ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: எகிப்தின்‌ கூட்டு நாடுகள்‌ வீழும்‌: அதன்‌ பெருமைக்குரிய 
வலிமை தோல்வியுறும்‌: மிக்தோல்‌ முதல்‌ சீனிம்‌ வரையிலுள்ள பகுதிக்குள்‌ எல்லாரும்‌ 
வாளால்‌ வீழ்வர்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

அவர்கள்‌ பாழாக்கப்பட்ட நாடூகளுக்குள்‌ பாழாகிக்‌ கிடப்பர்‌: அவர்களின்‌ நகரங்கள்‌, 
அழிந்த நகரங்கள்‌ நடுவே அழிந்து கிடக்கும்‌. 

நான்‌ எகிப்துக்குத்‌ தீ வைத்து அதற்குத்‌ துணையாயிருந்தோரை நொறுக்கும்போது 
நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்து கொள்வர்‌. 

அந்நாளில்‌ கூசு மக்களின்‌ மனவுறுதியைக்‌ குலைத்த நான்‌ கப்பலில்‌ பதரை அனுப்புவேன்‌: 
எகிப்தின்‌ அழிவு நாளில்‌ திகில்‌ அவர்களை ஆட்கொள்ளும்‌: ஏனெனில்‌ அந்நாள்‌ 
உண்மையிலேயே வரப்போகின்றது. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: பாபிலோனின்‌ மன்னன்‌ நெபுகத்னேசரின்‌ 
கையால்‌ எகிப்தின்‌ செல்வத்தை அழிக்கப்போகின்றேன்‌. 

மக்களினங்களில்‌ மிகவும்‌ வலிமை வாய்ந்த அவன்‌ படைகளும்‌ நாட்டை அழிக்கக்‌ கொண்டு 
வரப்படும்‌: எகிப்திற்கு எதிராய்‌ அவர்கள்‌ வாளை உருவி, கொலையுண்டோரால்‌ நாட்டை 
நிரப்புவர்‌. 

ஆறுகளின்‌ தண்ணீரை வற்றச்‌ செய்து தீயோருக்கு நாட்டை விற்றுவிடுவேன்‌. அன்னியர்‌ 
துணையால்‌ நாட்டையும்‌ அதிலுள்ள யாவற்றையும்‌ வெறுமையாக்குவேன்‌. ஆண்டவராகிய 
நானே இதை உரைத்தேன்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ சிலைகளை அழிப்பேன்‌: நோபில்‌ 
இருக்கும்‌ உருவங்களுக்கு முடிவுகட்டுவேன்‌: எகிப்தில்‌ இனி மன்னன்‌ இரான்‌: நாடூ 
முழுவதும்‌ அச்சத்தைப்‌ பரப்புவேன்‌. 

பத்ரோசு நாட்டை நான்‌ பாழாக்குவேன்‌: சோவான்‌ நகருக்கு நெருப்பு வைப்பேன்‌: நோ 
நகரின்மீது தண்டனை வரச்‌ செய்வேன்‌. 

எகிப்தின்‌ அரணாய்‌ இலங்கும்‌ சீன்மீது என்‌ சினத்தைக்‌ கொட்டுவேன்‌: நோ நகரின்‌ 
எண்ணற்ற மக்களை வெட்டி வீழ்த்துவேன்‌. 

எகிப்துக்கு நெருப்பிடுவேன்‌: சீன்‌ நகரம்‌ துன்பத்தால்‌ புலம்பும்‌: புயலினால்‌ நோ 
அலைக்கழிக்கப்படும்‌: தீராத நெருக்கடியில்‌ நோபு தவிக்கும்‌. 


17. 


18. 


| 


20. 


21. 


அல 


ல்‌ 


24. 


கபி 


56 


ஆவேன்‌ மற்றும்‌ பீபசேத்து நகர இளைஞர்‌ வாளால்‌ வீழ்வர்‌: அந்நகர்கள்‌ 
அடிமைத்தனத்தில்‌ உழலும்‌. 

எகிப்தின்‌ கொழுவை நான்‌ முறிக்கையில்‌, தெகபனகேசு நகரின்‌ பகல்‌ இரவாகும்‌: 
இறுமாப்புக்குரிய அதன்‌ வலிமை அங்கே முடிவுக்குக்‌ கொண்டு வரப்படும்‌: மேகங்களால்‌ 
அது மூடப்படும்‌: சிறையிருப்புக்கு அதன்‌ சிற்டிர்கள்‌ செல்லும்‌. 

இவ்வாறு நான்‌ எகிப்தின்‌ மீது தண்டனை வரச்செய்வேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ 
என்பதை அறிந்து கொள்வர்‌. 

பதினொன்றாம்‌ ஆண்டூ, முதல்‌ மாதத்தின்‌ ஏழாம்‌ நாள்‌, ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு 
அருளப்பட்டது: 

மானிடா! எகிப்தின்‌ மன்னன்‌ பார்வோனின்‌ கையை நான்‌ முறித்து விட்டேன்‌. ஆயினும்‌, 
அது குணமாகும்படி கட்டுப்போடப்படவில்லை: வாளேந்தும்‌ அளவுக்கு வலிமை பெறும்படி 
துணிகளால்‌ சுற்றப்படவுமில்லை. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ எகிப்தின்‌ மன்னன்‌ 
பார்வோனுக்கு எதிராய்‌ இருக்கிறேன்‌. அவனுடைய இரு கைகளையும்‌-நலமான 
கையையும்‌ ஏற்கெனவே ஒடிந்த கையையும்‌-முறித்து, அவன்‌ கையினின்று வாளை விழச்‌ 
செய்வேன்‌. 

மக்களினங்களிடையேயும்‌ நாடுகளிடையேயும்‌ எகிப்தியரைச்‌ சிதறுண்டு போகச்‌ 
செய்வேன்‌. 

பாபிலோன்‌ மன்னனின்‌ கைகளை வலுப்படுத்தி, என்‌ வாளை அவன்‌ கையில்‌ கொடுப்பேன்‌. 
ஆனால்‌, பார்வோனின்‌ கைகளையோ முறிப்பேன்‌. அவன்‌ பாபிலோன்‌ மன்னனின்‌ 
முன்னிலையில்‌ படுகாயமுற்ற மனிதனாய்ப்‌ புலம்புவான்‌. 

நான்‌ பாபிலோன்‌ மன்னனின்‌ கையில்‌ வாளைக்‌ கொடுத்து அதை அவன்‌ எகிப்துக்கு 
எதிராய்ச்‌ சுழற்றச்‌ செய்வேன்‌. அப்போது “நானே ஆண்டவர்‌” என்பதை அவர்கள்‌ அறிந்து 
கொள்வர்‌. 

எகிப்தியரைப்‌ பல்வேறு மக்களிடையேயும்‌, நாடுகளிடையேயும்‌ சிதறடிப்பேன்‌. அப்போது 
“நானே ஆண்டவர்‌” என்பதை அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 31. 


பதினோராம்‌ ஆண்டில்‌, மூன்றாம்‌ மாதத்தின்‌ முதல்‌ நாள்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு 
அருளப்பட்டது: 

மானிடா! எகிப்தின்‌ மன்னன்‌ பார்வோனுக்கும்‌ அவனுடைய மக்கள்‌ திரளுக்கும்‌ சொல்‌: 
மேன்மையில்‌ உனக்கு நிகர்‌ யார்‌? 

இதோ! லெபனோனின்‌ கேதுரு மரமாகிய அசீரியாவைப்‌ பார்‌! அழகிய கிளைகளுடன்‌, 
அடர்ந்த நிழலுடன்‌, மிகுந்த உயரத்துடன்‌ அது இலங்கிற்று: அதன்‌ உச்சி மேகங்களை 
ஊடுருவிற்று. 

தண்ணீர்‌ அதனைத்‌ தழைக்கச்‌ செய்தது: ஆழ்‌ ஊற்றுகள்‌ அதனை உயர்ந்து வளரச்‌ 
செய்தன: அவை தம்‌ அருவிகளாக அதனைச்‌ சுற்றி ஓடி கால்வாய்களாகக்‌ காட்டின்‌ எல்லா 
மரங்களுக்கும்‌ நீர்‌ பாய்ச்சின. 

காட்டின்‌ எல்லா மரங்களையும்‌ விட அது ஓங்கி வளர்ந்தது: அதன்‌ தளிர்கள்‌ பெருகின: நீர்‌ 
வளத்தால்‌ கிளைகள்‌ நீண்டன: கொப்புகள்‌ மிகுந்தன. 

வானத்துப்‌ பறவைகள்‌ எல்லாம்‌ அதன்‌ கிளைகளில்‌ கூடுகள்‌ கட்டின: காட்டு விலங்குகள்‌ 
எல்லாம்‌ கன்றுகள்‌ ஈன்றன. அதன்‌ நிழலில்‌ பெரிய நாடுகள்‌ எல்லாம்‌ வாழ்வு கண்டன. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15: 


16. 


17. 


18. 


57 


மிகுந்த நீரினுள்‌ அதன்‌ வேர்கள்‌ சென்றதால்‌, கிளைகள்‌ தழைத்து அது அழகுத்‌ 
தோற்றமிக்கதாய்‌ இருந்தது. 

கடவுளின்‌ சோலையிலிருந்த கேதுரு மரங்களுக்கு அதற்குச்‌ சமமான கிளைகள்‌ இல்லை: 
அர்மோன்‌ மரங்களுக்கு அதற்கு இணையான கொப்புகள்‌ இல்லை: கடவுளின்‌ 
சோலையிலிருந்த எந்த மரமும்‌ அதைப்போன்று அழகுடன்‌ இருந்ததில்லை. 

அடர்ந்த கிளைகளால்‌ நான்‌ அதனை அழகுபடுத்தினேன்‌: கடவுளின்‌ சோலையாகிய 
ஏதேன்‌ தோட்டத்தின்‌ மரங்களெல்லாம்‌ அதன்மேல்‌ பொறாமை கொண்டன. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: அது உயர்ந்து வளர்ந்து தன்‌ 
உச்சியை மேகங்களுக்குள்‌ நுழைத்து, தன்‌ உயரத்தைப்‌ பற்றித்‌ தன்‌ இதயத்தில்‌ 
செருக்குற்றது. 

எனவே அதனை வேற்றினத்தாருள்‌ வலிமைமிக்க ஒருவனிடம்‌ ஒப்புவிப்பேன்‌. அவன்‌ அதன்‌ 
தீச்செயலுக்குத்‌ தக்கவாறு அதனை நடத்துவான்‌. நானும்‌ அதனைப்‌ புறம்பாக்குவேன்‌. 
மக்களினங்களில்‌ மிகக்‌ கொடியோரான அன்னியர்‌ அதனை வெட்டி வீழ்த்திவிடூவர்‌. 
மலைகளிலும்‌ அனைத்துப்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌ அதன்‌ கிளைகள்‌ விழுந்து கிடக்கும்‌: 
அதன்‌ கொம்புகள்‌ நாடெங்கிலுமுள்ள ஓடைகளில்‌ முறிந்து கிடக்கும்‌. மண்ணின்‌ 
மக்களெல்லாம்‌ அதன்‌ நிழலை விட்டுப்பிரிந்து அதனைப்‌ புறக்கணிப்பர்‌. 

வீழ்ந்து கிடக்கும்‌ அதன்‌ மேல்‌ வானத்துப்‌ பறவைகள்‌ எல்லாம்‌ வந்து அடையும்‌. அதன்‌ 
கிளைகளுக்கிடையே காட்டூ விலங்குகள்‌ யாவும்‌ உலவும்‌. 

இதனால்‌ நீர்நிலைகளுக்கருகில்‌ இருக்கும்‌ எம்மரமும்‌ மிகுந்த உயரத்திற்கு வளராது: தன்‌ 
உச்சியை மேகங்களுக்கிடையில்‌ நுழைக்காது: நீர்க்காலை அடுத்த எம்மரமும்‌ அவற்றை 
எட்டும்‌ அளவுக்கு உயராது. ஏனெனில்‌ அவையெல்லாம்‌ பாதாளப்‌ படுகுழிக்குச்‌ செல்லும்‌ 
மானிடருடன்‌ அழிவுக்குக்‌ குறிக்கப்பட்டூுள்ளன. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: அந்த மரம்‌ பாதாளத்திற்கு 
இறங்குகையில்‌, ஆழ்நிலைகள்‌ இழவின்‌ அடையாளமாக அதனை மூடச்‌ செய்வேன்‌. அதன்‌ 
ஆறுகளை நிறுத்தி, நீர்த்திரளுக்கு அணைபோடுவேன்‌: அதனை முன்னிட்டு லெபனோனை 
இருளால்‌ மூடுவேன்‌. காட்டு மரங்கள்‌ எல்லாம்‌ பட்டூப்போம்‌. 

கீழே படுகுழிக்குள்‌ செல்வோருடன்‌ நான்‌ அதனைப்‌ பாதாளத்தினுள்‌ தள்ளும்போது 
நாடுகள்‌ நடுங்கும்‌. நீர்‌ நடுவே வளரும்‌ ஏதேனின்‌ அனைத்து மரங்களும்‌, லெபனோனின்‌ 
மேலானவையும்‌ சிறந்தவையுமான மரங்களும்‌ கீழுலகில்‌ ஆறுதல்‌ பெறும்‌. 

அதன்‌ நிழலில்‌ வாழ்ந்த கூட்டுநாடுகள்‌ அதனோடு சேர்ந்து வாளால்‌ மடிந்தவர்களுடன்‌ 
பாதாளத்தில்‌ போய்ச்சேரும்‌. 

மேன்மையிலும்‌ பெருமையிலும்‌ ஏதேனின்‌ எந்த மரம்‌ உனக்கு ஒப்பாகும்‌? ஆயினும்‌, 
ஏதேனின்‌ மரங்களுடன்‌ சேர்ந்து நீயும்‌ கீழுலகுக்குத்‌ தள்ளப்படுவாய்‌. 
விருத்தசேதனமில்லார்‌ நடுவே, வாளால்‌ மடிந்தாரோடு நீயும்‌ கிடப்பாய்‌. பார்வோனுக்கும்‌ 
அவனது மக்கள்‌ திரளுக்கும்‌ நடக்கவிருப்பது இதுவே, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 32. 


பன்னிரண்டாம்‌ ஆண்டில்‌, மாதத்தின்‌ முதல்‌ நாளில்‌ ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு 
அருளப்பட்டது: 

மானிடா! எகிப்தின்‌ மன்னன்‌ பார்வோனைக்‌ குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி, அவனிடம்‌ 
சொல்‌: நாடுகளிடையே உன்னை ஒரு சிங்கம்‌ என எண்ணுகின்றாய்‌! ஆனால்‌, நீ நீர்‌ வாழ்‌ 
பெருவிலங்குபோல்‌ இருக்கின்றாய்‌! ஆற்றினைச்‌ சேறாக்குகின்றாய்‌! கால்களினால்‌ 
நீரினைக்‌ கலக்குகின்றாய்‌! ஆறுகளைக்‌ குழப்புகின்றாய்‌. 


10. 


11. 


12. 


13: 


14. 


15: 


16. 


ர்‌: 


18. 


19. 
20. 


டி 


58 


எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌: மாபெரும்‌ மக்கள்‌ கூட்டத்தைக்‌ 
கொண்டு நான்‌ என்‌ வலையை உன்மீது வீசுவேன்‌: அவர்கள்‌ என்‌ வலையில்‌ உன்னை 
இழுத்துவருவர்‌. 

உன்னைத்‌ தரையில்‌, வெட்ட வெளியில்‌, எறிந்து விடுவேன்‌: வானத்துப்‌ பறவைகள்‌ 
அனைத்தும்‌ உன்மேல்‌ வந்து அடையும்‌: மண்ணுலகின்‌ விலங்குகள்‌ அனைத்தும்‌ உன்னை 
அடித்து விழுங்கும்‌. 

உன்‌ சதையை மலைகளின்மேல்‌ வீசியெறிந்து, பள்ளத்தாக்குகளை உன்‌ அழுகிய 
பிணத்தால்‌ நிரப்புவேன்‌. 

வழிந்தோடும்‌ உன்‌ இரத்தத்தால்‌ மலைகள்வரை நிலத்தை நனைப்பேன்‌: நீரோடைகள்‌ 
உன்னால்‌ நிரம்பியிருக்கும்‌. 

நான்‌ உன்னை இல்லாமல்‌ ஆக்கும்போது, வானங்களை நான்‌ மூடூவேன்‌: அவற்றின்‌ 
விண்மீன்களை இருளச்‌ செய்வேன்‌: கதிரவனை மேகத்தால்‌ மறைத்திடுவேன்‌: நிலாவும்‌ 
அதன்‌ ஒளியைக்‌ கொடாது. 

வானத்தின்‌ ஒளி விளக்குகள்‌ எல்லாம்‌ உனக்கு இருண்டு போகச்‌ செய்து, உன்‌ 
நாட்டின்மீது இருள்‌ கவியச்‌ செய்வேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நீ அறியாத அன்னிய நாட்டினரிடையே நான்‌ உனக்கு அழிவைக்‌ கொண்டூவருகையில்‌, 
பல மக்களினங்களின்‌ இதயங்களை கலக்கமுறச்‌ செய்வேன்‌. 

பல்வேறு மக்களினங்களை உன்னைக்‌ குறித்துத்‌ திகிலடையச்‌ செய்வேன்‌. நான்‌ என்‌ 
வாளை அவர்களின்‌ மன்னர்கள்முன்‌ வீசுகையில்‌, உன்னைக்‌ குறித்து அவர்கள்‌ 
நடுக்கமுறுவர்‌. நீ வீழ்ச்சியுறும்‌ நாளில்‌, அவர்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ சொந்த உயிர்‌ 
குறித்து நடுங்குவர்‌. 

ஏனெனில்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: பாபிலோன்‌ மன்னனின்‌ வாள்‌ 
உன்மீது பாயும்‌. 

மக்களினங்களில்‌ மிகக்‌ கொடியவரான வலியோரின்‌ வாள்களினால்‌ உன்‌ படைத்திரளை 
வீழ்ச்சியுறச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ எகிப்தின்‌ பெருமையைக்‌ குலைத்து அதன்‌ 
மக்கள்திரளை அழிப்பர்‌. 

நீர்நிலைகளின்‌ ஓரத்திலுள்ள அதன்‌ கால்நடைகளை எல்லாம்‌ நான்‌ அழித்து விடுவேன்‌. 
மனித காலடியோ குளம்போ அவற்றை இனிக்‌ குழப்பாது. 

அப்போது நான்‌ நீர்நிலைகளைத்‌ தெளியச்‌ செய்து, அவற்றின்‌ ஆறுகளை எண்ணெய்‌ 
போல்‌ ஓடச்செய்வேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

எகிப்திய நாட்டை நான்‌ பாழாக்குவேன்‌, அதன்‌ நிலத்தினின்று, அதில்‌ உள்ளது 
அனைத்தையும்‌ பறித்திடுவேன்‌: அதில்‌ வாழ்வோரை எல்லாம்‌ அழித்திடுவேன்‌. அப்போது, 
நானே ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்வர்‌. 

இது புலம்பிப்‌ பாடப்படவிருக்கும்‌ ஓர்‌ இரங்கற்பா, நாடுகளின்‌ புதல்வியர்‌ இதனைப்‌ 
பாடிடூவர்‌. எகிப்தையும்‌ அதன்‌ அனைத்து மக்கள்‌ திரளையும்‌ குறித்துப்‌ பாடிடுவர்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

பன்னிரண்டாம்‌ ஆண்டில்‌, முதல்‌ மாதத்தின்‌ பதினைந்தாம்‌ நாளில்‌ ஆண்டவரின்‌ வாக்கு 
எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! எகிப்தின்‌ மக்கள்‌ திரளைக்‌ குறித்து நீ ஓலமிட: அதனையும்‌ பெருமைமிகு 
நாடுகளின்‌ புதல்வியரையும்‌ படுகுழிக்குள்‌ செல்கிறவர்களோடு கீழுலகுக்கு அனுப்பிவை. 
அழகில்‌ நீ யாரைவிட மிகுந்தவள்‌? நீ கீழிறங்கி, விருத்தசேதனம்‌ இல்லாரோடு கிட. 
வாளால்‌ கொல்லப்படுவோரோடு எகிப்தின்‌ மக்கள்‌ வீழ்வர்‌. இதோ! ஒரு வாள்‌ 
அவர்களைக்‌ கொல்ல உருவப்பட்டூள்ளது. 

போரில்‌ வலிமைமிக்கோர்‌ பாதாளத்தின்‌ நடுவினின்று எகிப்தியரையும்‌ துணையாளரையும்‌ 
குறித்து விருத்தசேதனமில்லார்‌ வாளால்‌ வெட்டுண்டுவர்களுடன்‌ கிடக்கின்றனரே என்பர்‌. 


2 


ல 


24. 


20 


26. 


ரி 


28. 


29. 


30. 


21 


ட 


1 


அதோ அசீரியா கிடக்கின்றாள்‌! அவளுடன்‌ அவளுடைய மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ 
அனைவரும்‌ கிடக்கின்றனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ வாளால்‌ வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. 
அவளைச்‌ சுற்றி கல்லறைகள்‌ கிடக்கின்றன. 

அவர்களின்‌ கல்லறைகள்‌ படுகுழியின்‌ ஆழத்தில்‌ அமைந்துள்ளன: அவளுடைய மக்கள்‌ 
அவளின்‌ கல்லறையைச்‌ சுற்றிக்‌ கிடக்கின்றனர்‌. அவர்கள்‌ அனைவருமே வாளால்‌ 
வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே: வாழ்வோரின்‌ நாட்டில்‌ அச்சத்தை உண்டாக்கியவர்கள்‌. 
அதோ, ஏலாம்‌ கிடக்கின்றாள்‌! அவளுடைய கல்லறையைச்‌ சுற்றிலும்‌ அவளுடைய மக்கள்‌ 
கூட்டத்தார்‌ கிடக்கின்றனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ வாளால்‌ வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள்‌: 
விருத்தசேதனமில்லாமல்‌ கீழுலகுக்குள்‌ சென்றவர்கள்‌: வாழ்வோரின்‌ நாட்டில்‌ அச்சத்தை 
உண்டாக்கியவர்கள்‌. படுகுழிக்குள்‌ செல்வோருடன்‌ சேர்ந்து அவர்களும்‌ தங்கள்‌ 
மானக்கேட்டைச்‌ சுமக்கின்றார்கள்‌. 

வெட்டுண்டோர்‌ நடுவே அவளுடைய படுக்கையை அமைந்துள்ளது. அவளுடைய மக்கள்‌ 
திரள்‌ அவளின்‌ கல்லறையைச்‌ சுற்றிக்‌ கிடக்கின்றன: அவர்கள்‌ அனைவரும்‌ 
விருத்தசேதனமில்லார்‌: வாளால்‌ வெட்டுண்டவர்கள்‌: வாழ்வோரின்‌ நாட்டில்‌ அச்சத்தை 
உண்டாக்கியவர்கள்‌. அவர்கள்‌ படுகுழிக்குச்‌ செல்வோருடன்‌ சேர்ந்து தங்கள்‌ 
மானக்கேட்டைச்‌ சுமந்து வெட்டுண்டவர்களின்‌ நடுவிலே கிடக்கின்றார்கள்‌. 

அதோ! மெசேக்கும்‌ பபாலும்‌ கிடக்கின்றனர்‌! அவர்களின்‌ மக்கள்‌ கூட்டத்தார்‌ அவர்களின்‌ 
கல்லறைகளைச்‌ சுற்றிக்‌ கிடக்கின்றனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌: வாளால்‌ வெட்டுண்டவர்கள்‌: வாழ்வோரின்‌ நாட்டில்‌ 
அச்சத்தை உண்டாக்கியவர்கள்‌. 

தங்கள்‌ போர்க்‌ கருவிகளுடன்‌ பாதாளத்தில்‌ இறங்கித்‌ தங்கள்‌ வாள்களைத்‌ தங்கள்‌ 
தலைகளுக்கு அடியிலும்‌, தங்கள்‌ கேடயங்களைத்‌ தங்கள்‌ எலும்புகள்‌ மேலும்‌ வைத்து 
க்கொண்டு இறந்துபோன பழங்கால வீரருடன்‌ அவர்கள்‌ கிடக்கவில்லை: ஏனெனில்‌ அந்த 
வீரரைக்‌ குறித்த அச்சம்‌ வாழ்வோரின்‌ நாட்டில்‌ பரவி இருந்தது. 

எனவே, நீங்கள்‌ நொறுக்கப்பட்ட, விருத்தசேதனமில்லார்‌ நடுவில்‌ வாளால்‌ 
வெட்டுண்டவர்களோடு கிடப்பீர்கள்‌. 

அதோ ஏதோமும்‌ அவளுடைய மன்னர்களும்‌, முதன்மைத்‌ தலைவர்களும்‌ 
கிடக்கின்றார்கள்‌! அவர்கள்‌ எத்துணை வலிமை உடையவர்களாயிருந்தும்‌ வாளால்‌ 
வெட்டுண்டவர்களோடு, விருத்தசேதனமில்லாது, படுகுழிக்குச்‌ செல்வோருடன்‌ 
கிடக்கின்றார்கள்‌. 

அதோ, வடநாட்டுத்‌ தலைவர்கள்‌ அனைவரும்‌, எல்லாச்‌ சீதோனியரும்‌ கிடக்கின்றார்கள்‌: 
அவர்கள்‌, வலிமையால்‌ எவ்வளவோ அச்சம்‌ விளைவத்தவர்களாயிருந்தும்‌ மானக்கேட்டுக்கு 
உள்ளாகி, வெட்டுண்டவர்களோடு கீழே சென்றுள்ளார்கள்‌. விருத்தசேதனமின்றி வாளால்‌ 
வெட்டுண்டவர்களோடு அவர்கள்‌ கிடக்கின்றார்கள்‌: படுகுழிக்குச்‌ செல்வாரோடு தங்கள்‌ 
மானக்‌ கேட்டைச்‌ சுமக்கின்றார்கள்‌. 

பார்வோனும்‌ அவனுடைய படைத்திரளும்‌ அவர்களைப்‌ பார்த்து, வாளால்‌ வெட்டுண்ட தம்‌ 
மக்கள்‌ கூட்டம்‌ அனைத்துக்காகவும்‌ தம்மைத்‌ தேற்றிக்கொள்வர்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

வாழ்வோரின்‌ நாட்டில்‌ அவன்‌ அச்சத்தைப்‌ பரவச்‌ செய்ததால்‌, பார்வோனும்‌ அவனுடைய 
மக்கள்‌ கூட்டத்தார்‌ அனைவரும்‌ விருத்தசேதனமில்லாது வாளால்‌ வெட்டுண்டவர்களுடன்‌ 
கிடப்பர்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


10. 


11. 


12, 


13. 


14. 


15. 


60 


அதிகாரம்‌ 33. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! உன்‌ மக்களிடம்‌ பேசி, அவர்களுக்குச்‌ சொல்‌: ஒரு நாட்டின்மேல்‌ நான்‌ வாளைக்‌ 
கொணரும்போது, அந்நாட்டின்‌ மக்கள்‌ தங்கள்‌ நடுவிலிருந்து ஒரு மனிதனைத்‌ 
தேர்ந்தெடுத்து அவனைத்‌ தங்கள்‌ காவலாளியாக ஆக்கியிருக்க, 

அவன்‌ அந்நாட்டின்மேல்‌ வாள்‌ வருவதைக்‌ கண்டு எக்காளம்‌ ஊதி மக்களை எச்சரிக்கை 
செய்யும்போது, 

எக்காளத்தின்‌ ஒலியை எவராவது கேட்டும்‌, எச்சரிப்புக்குச்‌ செவிகொடாமல்‌ இருக்க, 
வாள்‌ வந்து அவர்களை வீழ்த்திச்‌ சென்றால்‌ அவர்கள்‌ தம்‌ இரத்தப்பழியைத்‌ தாமே 
சுமப்பர்‌. 

எக்காளத்தின்‌ ஒலியைக்‌ கேட்டிருந்தும்‌ அவர்கள்‌ அந்த எச்சரிப்பைப்‌ 
பொருட்படுத்தவில்லை. எனவே, அவர்கள்‌ தம்‌ இரத்தப்பழியைத்‌ தாமே சுமப்பர்‌. 

ஆனால்‌, அந்தக்‌ காவலாளி வாள்‌ வருவதைக்‌ கண்டும்‌ எக்காளம்‌ ஊதாமல்‌ இருந்து, அதன்‌ 
மூலம்‌ மக்கள்‌ எச்சரிக்கைப்படாமல்‌ இருக்கையில்‌, வாள்‌ வந்து அவர்களுள்‌ எவரையாவது 
வீழ்த்தும்போது, அவர்‌ தம்‌ குற்றத்திலிருந்து வீழ்த்தப்பட்டிருப்பினும்‌, அவரது 
இரத்தப்பழியை நான்‌ காவலாளியின்‌ மேல்‌ சுமத்துவேன்‌. 

அவ்வாறே, மானிடா! நான்‌ உன்னை இஸ்ரயேல்‌ வீட்டாருக்கும்‌ காவலாளியாக 
ஏற்படுத்தியுள்ளேன்‌. என்‌ வாயினின்று வரும்‌ வாக்கைக்‌ கேட்கும்போதெல்லாம்‌ நீ என்‌ 
பொருட்டு அவர்களை எச்சரிக்கைவேண்டும்‌. 

தீயோரிடம்‌ நான்‌, ஓ தீயோரே! நீங்கள்‌ உறுதியாகச்‌ சாவீர்கள்‌ என்று சொல்ல, 
அத்தீயோர்‌ தம்‌ வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில்‌, அத்தீயோர்‌ 
தம்‌ குற்றத்திலேயே சாவர்‌: ஆனால்‌, அவர்களது இரத்தப்பழியை உன்‌ மேலேயே சுமத்து 
வேன்‌. 

ஆனால்‌ தீயோரை அவர்கள்‌ தம்‌ வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும்‌ 
அவர்கள்‌ தம்‌ வழியிலிருந்து திரும்பாவிட்டால்‌, அவர்கள்‌ தம்‌ குற்றத்திலேயே சாவர்‌. 
நீயோ, உன்‌ உயிரைக்‌ காத்துக்‌ கொள்வாய்‌. 

நீயோ, மானிடா! இஸ்ரயேல்‌ வீட்டாரிடம்‌ சொல்‌: நீங்கள்‌ சொல்கிறீர்கள்‌: எங்கள்‌ 
குற்றங்களும்‌ பாவங்களும்‌ எங்கள்மேல்‌ இருப்பதால்‌ நாங்கள்‌ உருகிப்போகிறோம்‌. 
எப்படி நாங்கள்‌ வாழமுடியும்‌? 

அவர்களிடம்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: என்‌ மேல்‌ ஆணை! 
தீயோர்‌ சாகவேண்டுமென்பது என்‌ விருப்பம்‌ அன்று: ஆனால்‌, அத்தீயோர்‌ தம்‌ 
வழிகளினின்று திரும்பி, வாழ வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌. ஆகவே உங்கள்‌ தீய 
வழிகளினின்று திரும்புங்கள்‌. இஸ்ரயேல்‌ வீட்டாரே! நீங்கள்‌ ஏன்‌ சாகவேண்டும்‌? 

மேலும்‌, மானிடா! உன்‌ மக்களிடம்‌ சொல்‌: நேர்மையாளர்‌ தவறிழைக்கும்போது, 
அவர்களுடைய நற்செயல்கள்‌ அவர்களை விடுவிக்கா. தீயோரோ தம்‌ தீமையினின்று மனம்‌ 
மாறிவிட்டால்‌, தம்‌ தீமையை முன்னிட்டு வீழ்ச்சியடையார்‌. நேர்மையாளர்‌ 
தவறிழைக்கும்போது தம்‌ முன்னைய நற்செயல்களை முன்னிட்டு வாழமுடியாது. 
நேர்மையாளரிடம்‌ அவர்கள்‌ உறுதியாக வாழ்வது உறுதி என்று நான்‌ சொன்னாலும்‌, 
அவர்கள்‌ தம்‌ முன்னைய நற்செயல்களை நம்பித்‌ தவறிழைத்தால்‌, அவர்களுடைய 
நற்செயல்களில்‌ எதுவுமே எண்ணப்படமாட்டாது. அவர்கள்‌ தம்‌ குற்றத்திலேயே சாவர்‌. 
மாறாக, தீயோரிடம்‌ நீங்கள்‌ சாவது உறுதி என்று நான்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ தம்‌ 
பாவத்தினின்று விலகி, நீதியையும்‌ நேர்மையையும்‌ கடைப்பிடித்தால்‌- 

அவர்கள்‌ தாங்கள்‌ வாங்கிய பணயப்‌ பொருள்களைத்‌ திருப்பிக்‌ கொடுத்தால்‌, திருடிக்‌ 
கவர்ந்தவற்றைத்‌ திருப்பித்‌ தந்தால்‌, வாழ்வளிக்கும்‌ நியமங்களின்படி நடந்து, தீச்செயல்‌ 
எதுவும்‌ செய்யாதிருந்தால்‌-அவர்கள்‌ வாழ்வது உறுதி: சாகார்‌. 


16. 


| 


18. 


19. 


20. 


ரி 


22 


23s 


24. 


23. 


26. 


னி 


28: 


29, 


30. 


ail 


61 


அவர்கள்‌ செய்த பாவம்‌ எதுவுமே அவர்களுக்கெதிராக எண்ணப்படமாட்டாது. நீதியையும்‌ 
நேர்மையையும்‌ அவர்கள்‌ கடைப்பிடித்தால்‌, அவர்கள்‌ வாழ்வது உறுதி. 

இருப்பினும்‌, ஆண்டவரின்‌ நெறிமுறை நீதியற்றது என உன்‌ மக்கள்‌ சொல்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களின்‌ நெறிமுறைதான்‌ நீதியற்றது. 

நேர்மையாளர்‌ தம்‌ நன்னெறியினின்று பிறழ்ந்து தவறிழைத்தால்‌ அதன்பொருட்டு அவர்கள்‌ 
சாவர்‌. 

தீயோரும்‌ தம்‌ தீமையினின்று விலகி நீதியையும்‌ நேர்மையையும்‌ கடைப்பிடித்தால்‌ 
அதன்பொருட்டு அவர்கள்‌ வாழ்வர்‌. 

இருப்பினும்‌, ஆண்டவரின்‌ நெறிமுறை நீதியற்றது என நீங்கள்‌ சொல்கின்றீர்கள்‌. 
இஸ்ரயேல்‌ வீட்டாரே! உங்களில்‌ ஒவ்வொருவரையும்‌ அவரவர்‌ நெறிமுறைக்குத்‌ தக்கவாறு 
நான்‌ தீர்ப்பிடுவேன்‌. 

எங்கள்‌ சிறையிருப்பின்‌ பன்னிரண்டாம்‌ ஆண்டில்‌, பத்தாம்‌ மாதத்தின்‌ ஜந்தாம்‌ நாள்‌, 
எருசலேமிலிருந்து தப்பியோடி வந்த ஒருவன்‌ என்னிடம்‌ வந்து, நகர்‌ வீழ்ந்துவிட்டது 
என்றான்‌. 

தப்பியவன்‌ வருவதற்குமுன்‌ மாலையில்‌ ஆண்டவரின்‌ கை என்‌ மேல்‌ இருந்தது. அம்மனிதன்‌ 
காலையில்‌ என்னிடம்‌ வருமுன்‌ ஆண்டவர்‌ என்னை வாய்திறக்கச்‌ செய்தார்‌. ஆகவே என்‌ 
வாய்‌ திறக்கப்பட்டிருக்க, நான்‌ பேச இயலாதவனாய்‌ இல்லை. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! இஸ்ரயேல்‌ நாட்டின்‌ பாழிடம்வாழ்‌ மக்கள்‌, ஆபிரகாம்‌ தனியொரு மனிதராக 
இருந்தும்‌ அவர்‌ நாட்டை அவர்தம்‌ உடைமையாகக்‌ கொண்டிருந்தார்‌. அப்படியிருக்க, 
நாம்‌ பலராய்‌ இருக்கும்‌ போது, இந்த நாடு நமக்கே உரிமையாய்த்‌ தரப்பட்டுள்ளதன்றோ? 
என்று சொல்கிறார்கள்‌. 

எனவே அவர்களிடம்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நீங்கள்‌ 
குருதியுடன்‌ சேர்ந்து இறைச்சியை உண்கிறீர்கள்‌: உங்கள்‌ தெய்வச்‌ சிலைகளுக்கு 
வணக்கம்‌ செலுத்துகிறீர்கள்‌! கொலை செய்கிறீர்கள்‌. அவ்வாறிருக்க நீங்கள்‌ நாட்டை 
உரிமையாக்கிக்‌ கொள்வீர்களோ? 

உங்கள்‌ வாள்களின்‌ மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள்‌: அருவருப்பான செயல்களைச்‌ 
செய்கிறீர்கள்‌. ஒவ்வொருவனும்‌ அடுத்தவன்‌ மனைவியைக்‌ கெடுக்கிறான்‌. அவ்வாறிருக்க 
நீங்கள்‌ நாட்டை உரிமையாக்கிக்‌ கொள்வீர்களோ? 

அவர்களுக்கு இதைச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: என்‌ மேல்‌ 
ஆணை! பாழிடம்வாழ்‌ எஞ்சியோர்‌ வாளால்‌ வீழ்வர்‌. வயல்‌ வெளியில்‌ இருப்போரைக்‌ 
காட்டு விலங்குகளுக்கு இரையாய்‌ அளிப்பேன்‌. கோட்டையிலும்‌ குகையிலும்‌ 
தங்கியிருப்போர்‌ கொள்ளை நோயால்‌ மடிவர்‌. 

அழிவுக்கும்‌ வெறுமைக்கும்‌ நாட்டைக்‌ கையளிப்பேன்‌. அதன்‌ வலிமையின்‌ பெருமை 
முடிவுக்குக்‌ கொண்டுவரப்படும்‌. இஸ்ரயேலின்‌ மலைகள்‌ பாழாய்ப்போம்‌. அங்கே 
நடமாட்டம்‌ ஏதும்‌ இராது. 

அவர்கள்‌ செய்த எல்லா அருவருப்புகளின்‌ பொருட்டும்‌ நான்‌ நாட்டைப்‌ பாழாக்குகையில்‌ 
நானே ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. 

மானிடா! உன்‌ மக்களினத்தார்‌ உன்னைக்‌ குறித்து சுவர்களின்‌ அருகிலும்‌ வீடுகளின்‌ 
கதவருகிலும்‌ பேசிக்கொள்கின்றனர்‌. அவர்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ அடுத்திருப்பாரிடம்‌ 
ஆண்டவரிடமிருந்து வரும்‌ செய்தி என்ன எனக்‌ கேட்க வாருங்கள்‌ எனக்‌ 
கூறுகின்றார்கள்‌. 

என்‌ மக்கள்‌ வழக்கம்போல்‌ உன்னிடம்‌ வருகின்றனர்‌. அவர்கள்‌ முன்னிலையில்‌ அமர்ந்து 
உன்‌ சொற்களைக்‌ கேட்கின்றனர்‌. ஆனால்‌ அவற்றையோ கடைப்பிடிப்பதில்லை. 
அவர்களின்‌ உதடுகள்‌ அன்பொழுகப்‌ பேசுகின்றன: உள்ளமோ நேர்மையற்ற பொருளைத்‌ 
தேடி ஓடுகின்றது. 


32. 


11. 


12, 


13. 


14. 


62 


அவர்களுக்கு நீ இசைக்கருவியுடன்‌ இயைந்து இனிய குரலில்‌ காதல்‌ பாடல்‌ பாடும்‌ 
பாடகன்‌ போல்‌ உள்ளாய்‌. அவர்கள்‌ உன்சொற்களைக்‌ கேட்கின்றனர்‌: ஆனால்‌ அவற்றைக்‌ 
கடைப்பிடிப்பதில்லை. 

உண்மையில்‌ இவை வரப்போகின்றன. அப்பொழுது தங்கள்‌ நடுவே ஓர்‌ இறைவாக்கினர்‌ 
இருந்தார்‌ என உணர்ந்து கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 34. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 

மானிடா! இஸ்ரயேலின்‌ ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. அவர்களுக்கு 
இறைவாக்குரைத்துச்சொல்‌. தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: தாங்களே 
மேய்ந்துகொள்ளும்‌ இஸ்ரயேலின்‌ ஆயர்களுக்கு ஜயோ கேடு! ஆயர்கள்‌ 
மந்தையையன்றோ மேய்க்க வேண்டும்‌! 

நீங்கள்‌ கொழுப்பானதை உண்டு, ஆட்டு மயிராடையை உடுத்தி, மந்தையில்‌ சிறந்ததை 
அடிக்கிறீர்கள்‌. மந்தையையோ மேய்ப்பதில்லை. 

நீங்கள்‌ நலிந்தவற்றைத்‌ திடப்படுத்தவில்லை: பிணியுற்றவற்றிற்குக்‌ குணமளிக்கவில்லை. 
காயமுற்றவற்றிற்குக்‌ கட்டுப்போடவில்லை: வழிதப்பியவற்றைத்‌ திரும்பக்‌ கூட்டி 
வரவில்லை. காணாமல்‌ போனவற்றைத்‌ தேடவில்லை. ஆனால்‌, அவற்றைக்‌ 
கொடுமையுடனும்‌ வன்முறையுடனும்‌ நடத்தினீர்கள்‌. 

ஆயன்‌ இல்லாமையால்‌ அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லாக்‌ காட்டூ 
விலங்குகளுக்கும்‌ அவை இரையாயின. 

என்‌ ஆடுகள்‌ எல்லா மலைகளிலும்‌ உயர்ந்த குன்றுகளிலும்‌ அலைந்து திரிந்தன. பூவுலகில்‌ 
எவ்விடத்திலும்‌ என்‌ மந்தை சிதறுண்டு போனது: அதைத்‌ தேடவோ கூட்டிச்‌ 
சேர்க்கவோ எவரும்‌ இலர்‌. 

எனவே ஆயர்களே, ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌: 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: என்‌ மேல்‌ ஆணை! என்‌ மந்தை 
கொள்ளையிடப்பட்டது: எல்லாக்‌ காட்டு விலங்குகளுக்கும்‌ இரையானது. ஏனெனில்‌ 
அதற்கு ஆயன்‌ இல்லை. என்‌ ஆயர்கள்‌ என்‌ மந்தையைத்‌ தேடவில்லை. என்‌ மந்தையை 
அவர்கள்‌ மேய்க்காமல்‌ தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள்‌. 

எனவே, ஆயர்களே! ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌: 

தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ ஆயர்களுக்கு எதிராக 
இருக்கிறேன்‌. என்‌ மந்தையை அவர்களிடமிருந்து திரும்பப்‌ பெற்றுக்‌ கொள்வேன்‌. மந்தை 
மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன்‌. எனவே தாங்களே மேய்ந்துக்‌ கொள்ளும்‌ 
அவர்கள்‌ இனி என்‌ மந்தையை மேய்க்க மாட்டார்கள்‌. அவர்கள்‌ வாயினின்று என்‌ 
மந்தையை மீட்பேன்‌. அவை இனி அவர்களுக்கு உணவாகா. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: நானே என்‌ மந்தையைத்‌ தேடிச்‌ 
சென்று பேணிக்‌ காப்பேன்‌. 

ஓர்‌ ஆயன்‌ தன்‌ மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளைத்‌ தேடித்‌ செல்வதுபோல, நானும்‌ 
என்‌ மந்தையைத்‌ தேடிப்‌ போவேன்‌. மப்பும்‌ மந்தாரமுமான நாளில்‌ அவற்றை எல்லா 
இடங்களினின்றும்‌ மீட்டு வருவேன்‌. 

மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து, நாடுகளினின்று கூட்டிச்சேர்த்து, 
அவற்றின்‌ சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன்‌. அவற்றை இஸ்ரயேலின்‌ மலைகளிலும்‌ 
ஓடையோரங்களிலும்‌ நாட்டின்‌ எல்லாக்‌ குடியிருப்புகளிலும்‌ மேய்ப்பேன்‌. 

நல்ல மேய்ச்சல்‌ நிலத்தில்‌ அவற்றை மேய்ப்பேன்‌. இஸ்ரயேலின்‌ மலையுச்சிகளில்‌ 
அவற்றின்‌ மேய்ச்சல்‌ நிலம்‌ இருக்கும்‌. அங்கே வளமான மேய்ச்சல்‌ நிலத்தில்‌ அவை 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21: 


2 


2 


24. 


2௮. 


26. 


டி 


28. 


29. 


30. 


31. 


63 


இளைப்பாறும்‌. இஸ்ரயேலின்‌ மலைகளின்மேல்‌ செழிப்பான மேய்ச்சல்‌ நிலத்தில்‌ அவை 
மேயும்‌. 

நானே என்‌ மந்தையை மேய்த்து, இளைப்பாறச்‌ செய்வேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

காணாமல்‌ போனதைத்‌ தேடூவேன்‌: அலைந்து திரிவதைத்‌ திரும்பக்கொண்டுவருவேன்‌: 
காயப்பட்டதற்குக்‌ கட்டுப்போடுவேன்‌: நலிந்தவற்றைத்‌ திடப்படுத்துவேன்‌. ஆனால்‌, 
கொழுத்ததையும்‌ வலிமையுள்ளதையும்‌ அழிப்பேன்‌. இவ்வாறு நீதியுடன்‌ அவற்றை 
மேய்ப்பேன்‌. 

எனவே தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: உன்னைப்‌ பொறுத்தவரை, என்‌ 
மந்தையே, நான்‌ ஆட்டுக்கும்‌ ஆட்டுக்கும்‌ இடையேயும்‌ ஆட்டுக்‌ கிடாய்களுக்கும்‌, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்களுக்கும்‌ இடையேயும்‌ நீதி வழங்குவேன்‌. 

நீங்கள்‌ நல்ல மேய்ச்சல்‌ நிலத்தில்‌ மேய்வது போதாதென்றா, எஞ்சிய மேய்ச்சல்‌ 
நிலங்களைக்‌ காலால்‌ மிதிக்கிறீர்கள்‌? நல்ல நீரைக்‌ குடித்துவிட்டு எஞ்சிய நீரைக்காலால்‌ 
கலக்குகிறீர்கள்‌! 

உங்கள்‌ கால்களால்‌ மிதிக்கப்பட்டதை என்‌ மந்தை உண்ண வேண்டுமா? உங்கள்‌ 
கால்களால்‌ கலக்கப்பட்டதை என்‌ மந்தை குடிக்க வேண்டுமா? 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ அவர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார்‌: நானே கொழுத்த 
ஆட்டுக்கும்‌ நலிந்த ஆட்டுக்குமிடையே நீதி வழங்குவேன்‌. 

நலிந்த ஆடுகளை விலாவினாலும்‌ முன்னந்தொடையினாலும்‌ இடித்துத்‌ தள்ளி, உங்கள்‌ 
கொம்புகளால்‌ முட்டி அவற்றை வெளியே விரட்டியடிக்கிறீர்கள்‌. 

எனவே, நான்‌ என்‌ மந்தையை மீட்பேன்‌. அவை இனிமேல்‌ கொள்ளையிடப்படா. நான்‌ 
ஆட்டுக்கும்‌ ஆட்டுக்குமிடையே நீதி வழங்குவேன்‌. 

எனவே, அவற்றிற்கு என்‌ ஊழியன்‌ தாவீதை ஒரே ஆயனாய்‌ அமர்த்துவேன்‌. அவன்‌ அவற்றை 
மேய்த்து அவற்றிற்கு ஆயனாய்‌ இருப்பான்‌. 

ஆண்டவராகிய நான்‌ அவர்கள்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌. என்‌ ஊழியன்‌ தாவீது அவர்கள்‌ 
நடுவே தலைவனாய்‌ இருப்பான்‌. ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன்‌. 

சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன்‌. காட்டு விலங்குகளை 
நாட்டினின்று வெளியேற்றுவேன்‌. எனவே என்‌ மந்தை திறந்த வெளியில்‌ பாதுகாப்பாய்‌ 
வாழ்ந்து காடுகளில்‌ உறங்கும்‌. 

அவர்களுக்குக்‌ குன்றினைச்‌ சுற்றிய இடங்களை ஆசியாகக்‌ கொடுப்பேன்‌. ஏற்ற 
காலத்தில்‌ மழையை வரச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ ஆசிமழையாக இருப்பர்‌. 

வயல்வெளி மரங்கள்‌ கனி கொடுக்கும்‌. நிலமோ நல்விளைச்சல்‌ நல்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நாட்டில்‌ பாதுகாப்பாய்‌ இருப்பர்‌. நான்‌ அவர்களின்‌ தளைகளைத்‌ தகர்த்து, 
அடிமைப்படுத்தியவர்‌ கையினின்று அவர்களை விடுவிக்கையில்‌ நானே ஆண்டவர்‌ என்பதை 
அறிந்துகொள்வர்‌. 

இனிமேல்‌ அவர்கள்‌ மக்களுக்குக்‌ கொள்ளைப்‌ பொருளாய்‌ இரார்‌. நாட்டின்‌ கொடிய 
விலங்குகளும்‌ அவர்களை விழுங்க மாட்டா. அவர்கள்‌ எத்தகைய அச்சுறுத்தலுமின்றிப்‌ 
பாதுகாப்பாய்‌ வாழ்வர்‌. 

சிறப்புமிகு பண்ணை ஒன்று அவர்களுக்கு எழும்பச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ இனி நாட்டில்‌ 
பஞ்சத்தால்‌ வாடமாட்டார்கள்‌. மக்களினங்களின்‌ இழி சொல்லையும்‌ இனிச்‌ 
சுமக்கமாட்டார்கள்‌. 

அப்போது அவர்களுடைய கடவுளும்‌ ஆண்டவருமாகிய நான்‌ அவர்களோடு இருக்கிறேன்‌ 
என்பதையும்‌, இஸ்ரயேலின்‌ வீட்டாராகிய அவர்கள்‌ என்‌ மக்களாக இருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ அறிந்து கொள்வார்கள்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நீங்கள்‌ என்‌ மேய்ச்சலின்‌ மந்தையாகிய மக்கள்‌, நான்‌ உங்கள்‌ கடவுள்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 


12. 


13. 


14. 


15 


64 


அதிகாரம்‌ 35. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! உன்‌ முகத்தைச்‌ சேயிர்‌ மலைக்கு நேராய்த்‌ திருப்பி அதற்கெதிராய்‌ 
இறைவாக்குரை. 

அதற்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: சேயிர்‌ மலையே! நான்‌ 
உனக்கு எதிராய்‌ இருக்கிறேன்‌. என்‌ கையை உனக்கெதிராய்‌ நீட்டி உன்னைப்‌ 
பாழிடமாகவும்‌ வெற்றிடமாகவும்‌ மாற்றுவேன்‌. 

உன்‌ நகர்களை இடிபாடுகளாய்‌ மாற்றுவேன்‌. நீ பாழிடமாய்‌ இருப்பாய்‌. அப்போது நானே 
ஆண்டவர்‌ என்பதை நீ அறிந்து கொள்வாய்‌. 

ஏனெனில்‌ முற்காலப்‌ பகையை மனத்தில்‌ கொண்டு நீ இஸ்ரயேலரை அவர்களின்‌ 
துன்பகாலத்தில்‌, அவர்களது தண்டனையின்‌ உச்சக்‌ கட்டத்தில்‌ வாளுக்கு 
இரையாக்குமாறு கையளித்தாய்‌. 

எனவே, என்மேல்‌ ஆணை! உன்னை இரத்தப்‌ பழிக்குக்‌ கையளிப்பேன்‌. அப்பழி உன்னைத்‌ 
தொடரும்‌, நீ இரத்தம்‌ சிந்துதலை வெறுக்காததால்‌ அது உன்னைத்‌ தொடரும்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

சேயிர்‌ மலையைப்‌ பாழிடமாகவும்‌ வெற்றிடமாகவும்‌ மாற்றுவேன்‌. அதன்‌ வழியாய்ச்‌ 
செல்லும்‌ போக்குவரத்தை நிறுத்துவேன்‌. 

உன்‌ மலைகளைக்‌ கொலையுண்டவர்களால்‌ நிரப்புவேன்‌. வாளால்‌ கொல்லப்பட்டோர்‌ 
உன்‌ குன்றுகளிலும்‌ பள்ளத்‌ தாக்குகளிலும்‌ எல்லா ஓடைகளிலும்‌ வீழ்வர்‌. 

உன்னை என்றென்றும்‌ பாழிடமாய்‌ ஆக்குவேன்‌. உன்‌ நகரங்கள்‌ குடியற்றுப்போகும்‌. 
அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்துகொள்வாய்‌. 

ஆண்டவராகிய நான்‌ அங்கே இருந்தபோதும்‌ நீ இவ்விரு இனங்களும்‌ நாடுகளும்‌ 
என்னுடையவை: நான்‌ அவற்றை உடைமையாக்கிக்‌ கொள்வேன்‌ எனச்‌ சொன்னாய்‌. 
எனவே, என்‌ மேல்‌ ஆணை! நீ அவர்களுக்கு எதிராகக்‌ காட்டிய பகைமைக்கும்‌ 
சினத்திற்கும்‌ பொறாமைக்கும்‌ ஏற்ப, நான்‌ உன்னை நடத்துவேன்‌. நான்‌ உன்னைத்‌ 
தீர்ப்பிடும்‌9போது, அவர்களிடையே என்னை அறியச்‌ செய்வேன்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

அப்போது, நீ இஸ்ரயேலின்‌ மலைகளுக்கு எதிராகச்‌ சொன்ன எல்லா 
இழிசொற்களையும்‌, ஆண்டவராகிய நான்‌ கேட்டேன்‌ என அறிந்து கொள்வாய்‌. அவை 
பாழாக்கப்பட்டுவிட்டன: இரையாகத்‌ தரப்பட்டுள்ளன என்று நீ சொன்னாய்‌. 

நீ எனக்கெதிராய்ப்‌ பெருமை பாராட்டி, உன்‌ வாயினால்‌ எனக்கெதிராய்க்‌ கட்டுப்பாடற்ற 
சொற்களை உரைத்தாய்‌. அவற்றை நான்‌ கேட்டேன்‌. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: உலகு முழுவதும்‌ 
மகிழ்வடையும்படி நான்‌ உன்னைப்‌ பாழாக்குவேன்‌. 

இஸ்ரயேல்‌ வீட்டாரின்‌ உரிமைச்‌ சொத்து பாழாக்கப்படுகையில்‌ நீ மகிழ்வடைந்ததால்‌ 
நானும்‌, உனக்கு அவ்வாறே நடக்கச்‌ செய்வேன்‌. சேயிர்‌ மலையும்‌ ஏதோம்‌ முழுவதும்‌ 
பாழிடமாகும்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்வர்‌. 


1.2. 


13. 


14. 


65 


அதிகாரம்‌ 36. 


மானிடா! இஸ்ரயேல்‌ மலைகளுக்கு இறைவாக்குரைத்துச்‌ சொல்‌: இஸ்ரயேல்‌ 
மலைகளே! ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உங்களைக்‌ குறித்து உங்கள்‌ பகைவன்‌, 
ஆகா! பழங்கால உயர்விடங்கள்‌ நமக்கு உரிமையிடங்கள்‌ ஆயின என்றான்‌. 

எனவே இறைவாக்காகச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
உண்மையில்‌ நீங்கள்‌ எம்மருங்கும்‌ பாழாக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, எஞ்சிய 
மக்களினங்களுக்கு உரிமையிடமாகி, வாய்க்‌ கொழுப்புள்ளோரின்‌ ஏளனப்‌ பேச்சுக்கும்‌ 
மக்களின்‌ அவபறுக்கும்‌ உள்ளானீர்கள்‌. 

எனவே, இஸ்ரயேல்‌ மலைகளே! தலைவராகிய ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌. 
மலைகளுக்கும்‌ குன்றுகளுக்கும்‌ ஓடைகளுக்கும்‌, பள்ளத்தாக்குகளுக்கும்‌ அழிவின்‌ 
பாழிடங்களுக்கும்‌, சுற்றிலுமுள்ள மற்ற நாடுகள்‌ கொள்ளையிட்டு ஏளனம்‌ செய்யும்‌, 
குடிகளற்ற நகர்களுக்கும்‌, தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 

அவர்‌ கூறுவது: உண்மையாகவே எரியும்‌ என்‌ சினத்தால்‌ மற்ற நாடுகளுக்கெதிராகவும்‌ 
ஏதோம்‌ முழுவதற்கும்‌ எதிராகவும்‌ நான்‌ பேசுகிறேன்‌. ஏனெனில்‌ இதயத்தில்‌ மகிழ்வோடும்‌ 
கெடுமதியோடும்‌ என்‌ நாட்டின்‌ மேய்ச்சல்‌ நிலங்களைக்‌ கொள்ளையிட நாட்டைத்‌ 
தாங்‌ களே உடைமையாக்கிக்‌ கொண்டன. 

எனவே இஸ்ரயேல்‌ நாட்டைக்‌ குறித்து இறைவாக்குரைத்து, மலைகளுக்கும்‌, 
குன்றுகளுக்கும்‌, ஓடைகளுக்கும்‌, பள்ளத்தாக்குகளுக்கும்‌ சொல்‌. தலைவராகிய 
ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ என்‌ சகிப்பின்மையிலும்‌ சினத்திலும்‌ பேசுகிறேன்‌. 
மக்களினங்களின்‌ வசைமொழிகளை நீங்கள்‌ சுமக்கிறீர்களே. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: கையுயர்த்தி நான்‌ 
ஆணையிடுகிறேன்‌. உண்மையாகவே உங்களைச்‌ சுற்றியுள்ள மக்களினங்கள்‌ தங்கள்‌ 
இழிவைத்‌ தாங்களே சுமப்பர்‌. 

ஆனால்‌ இஸ்ரயேல்‌ மலைகளே! நீங்கள்‌ உங்கள்‌ கிளைகளைப்‌ பரப்பி, என்‌ 
மக்களுக்காய்க்‌ கனிகளைச்‌ சுமப்பீர்கள்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ விரைவில்‌ வந்துவிடுவர்‌. 
ஏனெனில்‌, நான்‌ உங்களுக்காய்‌ இருக்கிறேன்‌: உங்களைக்‌ கண்ணோக்குவேன்‌. உங்கள்‌ 
நாடு மீண்டும்‌ உழப்பட்டு விதை விதைக்கப்படும்‌. 

உங்கள்‌ மக்களைப்‌ பெருகச்‌ செய்வேன்‌. இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவரையும்‌ பெருகச்‌ 
செய்வேன்‌. நகர்களில்‌ மக்கள்‌ குடியேறுவர்‌. அழிவிடங்கள்‌ மீண்டும்‌ கட்டியெழுப்பப்படும்‌. 
உங்களில்‌ மானிடரையும்‌ விலங்குகளையும்‌ மிகுதியாக்குவேன்‌. அவர்கள்‌ பலுகிப்‌ 
பெருகுவர்‌. முற்காலங்களைப்போல்‌ உங்களைக்‌ குடியேற்றுவேன்‌. முந்தைய காலங்களை 
விட மிகுதியாக நீங்கள்‌ வளமடையச்‌ செய்வேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை 
அறிந்து கொள்வீர்கள்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களாகிய என்‌ மக்களை உங்களில்‌ நடமாடச்‌ செய்வேன்‌. அவர்கள்‌ 
உங்களை உடைமையாக்கிக்‌ கொள்வார்கள்‌. நீங்கள்‌ அவர்களுக்கு உரிமைச்‌ சொத்தாய்‌ 
இருப்பீர்கள்‌. நீங்கள்‌ இனி ஒருபோதும்‌ அவர்களைப்‌ பிள்ளையில்லாதாராய்ச்‌ 
செய்யமாட்டீர்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உங்களிடம்‌ மக்கள்‌ நீங்கள்‌ மனிதரை 
விழுங்கி, உங்கள்‌ நாட்டைப்‌ பிள்ளைகளில்லாமல்‌ செய்கிறீர்கள்‌ என்று சொல்கிறார்கள்‌. 
எனவே, மனிதரை நீங்கள்‌ இனிமேல்‌ விழுங்க மாட்டீர்கள்‌. உங்கள்‌ நாட்டைப்‌ 
பிள்ளைகளில்லாமல்‌ செய்ய மாட்டீர்கள்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


15. 


16. 


195 


18. 


19. 


20. 


al 


42 


22. 


24. 


20, 


26. 


21 


28. 


29, 


30. 


214 


BS 


66 


இனிமேல்‌, நாடுகளின்‌ பழிச்சொல்லை நீங்கள்‌ கேட்கவிடமாட்டேன்‌: மக்களினங்களின்‌ 
இழிசொல்லை நீங்கள்‌ சுமக்கமாட்டீர்கள்‌: உங்கள்‌ நாட்டை விழ வைக்கமாட்டீர்கள்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டடது: 

மானிடா! இஸ்ரயேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ நாட்டில்‌ வாழ்கையில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
நடத்தையாலும்‌ செயல்களாலும்‌ அதைத்‌ தீட்டுப்படுத்தினார்கள்‌. அவர்களின்‌ நடத்தை ஒரு 
பெண்ணின்‌ மாதவிலக்கின்‌ தீட்டுப்போல என்‌ கண்முன்‌ இருந்தது. 

எனவே, நான்‌ என்‌ சினத்தை அவர்கள்மேல்‌ கொட்டினேன்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ அந்த 
நாட்டில்‌ இரத்தம்‌ சிந்தி, அதனைத்‌ தெய்வச்‌ சிலைகளால்‌ தீட்டுப்படுத்தினர்‌. 

நான்‌ அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன்‌. அவர்கள்‌ நாடூகளெங்கும்‌ 
சிதறுண்டு போயினர்‌. அவர்களின்‌ நடத்தைக்கேற்பவும்‌, செயல்களுக்கேற்பவும்‌ 
அவர்களுகுத்‌ தீர்ப்பிட்டேன்‌. 

வேற்றினத்தாரிடையே அவர்கள்‌ எங்குச்‌ சென்றாலும்‌ என்‌ திருப்பெயரைத்‌ 
தீட்டுப்படுத்தினர்‌. ஏனெனில்‌ அவர்களைக்‌ குறித்து இவர்கள்‌ ஆண்டவரின்‌ மக்களாக 
இருப்பினும்‌, அவரின்‌ நாட்டைவிட்டுப்‌ போகவேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. 
இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என்‌ திருப்பெயரைக்‌ 
குறித்து நான்‌ கவலை கொண்டேன்‌. 

எனவே இஸ்ரயேல்‌ வீட்டாருக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே! 
இஸ்ரயேல்‌ வீட்டாரே, நான்‌ இவ்விதம்‌ செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல. 
மாறாக, நீங்கள்‌ சென்ற இடங்களில்‌ வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என்‌ 
திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம்‌ செயலாற்றுகிறேன்‌. 

நீங்கள்‌ வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என்‌ மாபெரும்‌ பெயரை நான்‌ 
புனிதப்படுத்துவேன்‌. அப்போது உங்கள்‌ வழியாய்‌ அவர்கள்‌ கண்முன்னே என்‌ பய்மையை 
நிலைநாட்டும்போது நானே ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்து கொள்வார்கள்‌ 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நான்‌ உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து, பல நாடுகளிடையே கூட்டிச்‌ 
சேர்த்து, உங்கள்‌ சொந்த நாட்டிற்குத்‌ திரும்பக்‌ கொணர்வேன்‌. 

நான்‌ பய நீரை உங்கள்மேல்‌ தெளிப்பேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ எல்லா அழுக்கிலிருந்தும்‌ 
துய்மையாவீர்கள்‌: உங்கள்‌ எல்லாச்‌ சிலைவழிபாட்டுத்‌ தீட்டையும்‌ அகற்றுவேன்‌. 

நான்‌ உங்களுக்குப்‌ புதிய இதயத்தை அருள்வேன்‌. புதிய ஆவியை உங்களுக்குள்‌ புகுத்து 
வேன்‌. உங்கள்‌ உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு, சதையாலான 
இதயத்தைப்‌ பொருத்துவேன்‌. 

என்‌ ஆவியை உங்களுக்குள்‌ புகுத்துவேன்‌. என்‌ நியமங்களைப்‌ கடைப்பிடிக்கவும்‌ என்‌ 
நீதிநெறிகளைக்‌ கவனமாய்ச்‌ செயல்படுத்தவும்‌ செய்வேன்‌. 

நான்‌ உங்கள்‌ முன்னோருக்குக்‌ கொடுத்த நாட்டில்‌ நீங்கள்‌ வாழ்வீர்கள்‌. அப்போது என்‌ 
மக்களாய்‌ இருப்பீர்கள்‌: நான்‌ உங்கள்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌. 

உங்கள்‌ எல்லாத்‌ தீட்டிலிருந்தும்‌ நான்‌ உங்களை மீட்பேன்‌. தானியம்‌ முளைக்கச்‌ செய்து 
அதை மிகுதியாய்‌ விளையச்‌ செய்வேன்‌. உங்கள்மேல்‌ பஞ்சம்‌ வரவிடேன்‌. 

நீங்கள்‌ மக்களினங்களிடையே பஞ்சத்தால்‌ இழிவுறாதபடி மரங்களின்‌ கனிகளையும்‌ 
வயல்களின்‌ விளைச்சலையும்‌ பெருக்குவேன்‌. 

அப்போது நீங்கள்‌ உங்கள்‌ தீய வழிகளையும்‌, தகாத செயல்களையும்‌ எண்ணி உங்கள்‌ 
பாவங்களுக்காகவும்‌ உங்கள்‌ அருவருப்பான செயல்களுக்காகவும்‌ உங்களையே 
வெறுப்பீர்கள்‌. 

உங்களை முன்னிட்டு நான்‌ இவ்வாறு செய்யவில்லை: இது தெரிந்திருக்கட்டும்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. இஸ்ரயேல்‌ வீட்டாரே! உங்கள்‌ நடத்தைக்காக வெட்கி 
நாணமுறுங்கள்‌. 


க்‌ 


34. 


உ 


36. 


அ 


38. 


67 


தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ உங்கள்‌ எல்லாப்‌ பாவங்களிலிருந்தும்‌ 
உங்களைத்‌ பய்மைப்படுத்தும்‌ நாளில்‌, நகர்களில்‌ உங்களை மீண்டும்‌ குடியேற்றுவேன்‌. 
அழிவிடங்களை மீண்டும்‌ கட்டியெழுப்புவேன்‌. 

பாழான நிலம்‌, கடந்து செல்லும்‌ அனைவர்‌ கண்முன்னும்‌, பாழாய்க்‌ கிடப்பதற்குப்‌ 
பதிலாகப்‌ பயிர்‌ செய்யப்படும்‌. 

அப்போது மக்கள்‌, பாழாய்க்‌ கிடந்த இந்த நிலம்‌ ஏதேன்‌ தோட்டம்போல்‌ ஆகிவிட்டது. 
இடிந்து பாழாகிய அழிவிடங்களாய்க்‌ கிடந்த நகர்கள்‌ அரண்சூழ்ந்து குடியேற்ற 
நகர்களாகிவிட்டனவே! என்பர்‌. 

அப்போது உங்களைச்‌ சுற்றியுள்ள வேற்றினத்தார்‌, ஆண்டவராகிய நான்‌ 
அழிந்திருந்ததைக்‌ கட்டியுள்ளேன்‌ என்றும்‌ பாழிடமாய்‌ இருந்ததை விளை 
நிலமாக்கியுள்ளேன்‌ என்றும்‌ அறிந்துகொள்வர்‌. ஆண்டவராகிய நான்‌ இதை உரைத்தேன்‌. 
நானே இதைச்‌ செய்து முடிப்பேன்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: மேலும்‌ இதனை நான்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யும்படி இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ என்னிடம்‌ மன்றாடச்‌ செய்வேன்‌. அவர்களின்‌ மக்களை 
மந்தை போல்‌ பெருகச்‌ செய்வேன்‌. 

அவர்கள்‌ விழா நாள்களில்‌ பலிகளுக்காக எருசலேமுக்கு வரும்‌ ஆடுகள்போல்‌ நிறைய 
இருப்பர்‌: அழிந்துபோன நகர்கள்‌ மக்கள்‌ திரளால்‌ நிரப்பப்பெறும்‌. அப்போது, நானே 
ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 37. 


ஆண்டவரின்‌ ஆற்றல்‌ என்‌ மீது இறங்கியது. அவர்‌ என்னைத்‌ தம்‌ ஆவியால்‌ பக்கிக்‌ 
கொண்டு போய்ப்‌ பள்ளத்தாக்கின்‌ நடுவில்‌ நிறுத்தினார்‌. அங்கே எலும்புகள்‌ மிகுதியாய்க்‌ 
கிடந்தன. 

அவர்‌ அவற்றைச்‌ சுற்றி என்னை நடத்திச்‌ சென்றார்‌. அங்கே பள்ளத்தாக்கின்‌ அடியில்‌ 
மிகப்‌ பல எலும்புகள்‌ கிடந்தன. அவை மிகவும்‌ உலர்ந்தவையாய்‌ இருந்தன. 

அவர்‌ என்னிடம்‌, மானிடா! இந்த எலும்புகள்‌ உயிர்பெறமுடியுமா? என்று கேட்டார்‌. நான்‌, 
தலைவராகிய ஆண்டவரே! உமக்குத்‌ தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன்‌. 

அவர்‌ என்னிடம்‌ உரைத்தது: நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த 
எலும்புகளே! ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌ என்று சொல்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார்‌: நான்‌ உங்களுக்குள்‌ 
உயிர்மூச்சு புகச்‌ செய்வேன்‌. நீங்களும்‌ உயிர்‌ பெறுவீர்கள்‌. 

நான்‌ உங்களை நரம்புகளால்‌ தொடுப்பேன்‌: உங்கள்மேல்‌ சதையைப்‌ பரப்புவேன்‌. 
உங்களைத்‌ தோலால்‌ மூடுவேன்‌. பின்‌ உங்களுக்குள்‌ உயிர்மூச்சு புகச்‌ செய்வேன்‌. 
நீங்களும்‌ உயிர்பெறுவீர்கள்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என அறிந்து கொள்வீர்கள்‌. 


எனவே, எனக்குக்‌ கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்குரைத்தேன்‌. நான்‌ 
இறைவாக்குரைக்கையில்‌, உராயும்‌ ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும்‌ தனக்குரிய 
எலும்புகளுடன்‌ சேர்ந்து கொண்டது. 


நான்‌ பார்க்கையிலேயே அவற்றில்‌ நரம்புகள்‌ ஏற்பட்ட, சதை தோன்றித்‌ தோல்‌ 
அவற்றின்மேல்‌ மூடியது. ஆனால்‌ அவற்றில்‌ உயிர்‌ இன்னும்‌ வரவில்லை. 

பின்னர்‌ அவர்‌ என்னிடம்‌, உயிர்மூச்சுக்கு இறைவாக்குரை: மானிடா! இறைவாக்குரைத்து, 
உயிர்மூச்சிடம்‌ சொல்‌. தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்கு 
காற்றுகளிலிருந்தும்‌ உயிர்மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள்‌ புகு. 
அப்பொழுது இவர்கள்‌ உயிர்‌ பெறுவர்‌. 


10. 


[14 


12 


13. 


14. 


15: 
16. 


17. 
12 


[24 


20. 
Zl 


22. 


ட 


24. 


68 


எனவே அவர்‌ எனக்குக்‌ கட்டளையிட்டவாறு இறைவாக்குரைத்தேன்‌. உடனே 
அவர்களுக்குள்‌ உயிர்மூச்சு புகுந்தது. அவர்கள்‌ உயிர்பெற்று, காழன்றி, மாபெரும்‌ 
படைத்திரள்போல்‌ நின்றனர்‌. 

அவர்‌ மேலும்‌ என்னிடம்‌ கூறியது: மானிடா! இந்த எலும்புகள்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ 
அனைவரையும்‌ குறிக்கும்‌. அவர்களோ எங்கள்‌ எலும்புகள்‌ உலர்ந்து போயின. எங்கள்‌ 
நம்பிக்கை அற்றுப்‌ போய்விட்டது. நாங்கள்‌ துண்டிக்கப்பட்டு விட்டோம்‌ எனச்‌ 
சொல்கிறார்கள்‌. 

எனவே, இறைவாக்குரைத்து அவர்களிடம்‌, சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது 
இதுவே: என்‌ மக்களே! இதோ நான்‌ உங்கள்‌ கல்லறைகளைத்‌ திறக்கப்‌ போகிறேன்‌. 
உங்களை உங்கள்‌ கல்லறைகளினின்று மேலே கொண்டுவருவேன்‌. உங்களுக்கு 
இஸ்ரயேல்‌ நாட்டைத்‌ திரும்பக்‌ கொடுப்பேன்‌. 

அப்போது, என்‌ மக்களே! நான்‌ உங்கள்‌ கல்லறைகளைத்‌ திறந்து உங்களை 
அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில்‌, நானே ஆண்டவர்‌ என்பதை அறிந்து 
கொள்வீர்கள்‌. 

என்‌ ஆவியை உங்கள்மீது பொழிவேன்‌. நீங்களும்‌ உயிர்‌ பெறுவீர்கள்‌. நானும்‌ உங்களை 
உங்கள்‌ சொந்த நாட்டில்‌ குடியமர்த்துவேன்‌. ஆண்டவராகிய நான்‌ உரைத்தேன்‌: நானே 
இதைச்‌ செய்தேன்‌ என அப்போது அறிந்து கொள்வீர்கள்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! நீ ஒரு கோலை எடுத்துக்கொள்‌. அதில்‌ யூதாவுக்கும்‌ அவனோடு சேர்ந்திருக்கும்‌ 
இஸ்ரயேல்‌ மக்களுக்கும்‌ உரியது என்று எழுது. பின்னர்‌ இன்னொரு கோலை எடுத்து 
அதில்‌ யோசேப்புக்கும்‌ அவனோடு சேர்ந்த இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌ உரிய 
எப்ராயிமின்‌ கோல்‌ என்று எழுது. 

அவை இரண்டும்‌ உன்‌ கையில்‌ ஒரே கோலாயிருக்கும்படி, அவற்றை ஒன்றாகச்‌ சேர்‌. 

உன்‌ மக்களினத்தார்‌ உன்னிடம்‌, இவற்றால்‌ என்ன கூட்டிக்காட்ட விழைகிறீர்‌? எனக்‌ 
கேட்கையில்‌, 

அவர்களுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ எப்ராயிமின்‌ 
கையிலிருக்கும்‌ யோசேப்பு மற்றும்‌ அதனுடன்‌ சேர்ந்த இஸ்ரயேல்‌ குலங்களின்‌ கோலை 
எடுத்து அதை யூதாவின்‌ கோலுடன்‌ சேர்த்து அவற்றை ஒரே கோலாய்‌ மாற்றுவேன்‌. அவை 
என்‌ கையில்‌ ஒரே கோலாய்‌ இருக்கும்‌. 

நீ எழுதிய கோல்களை அவர்கள்‌ கண்முன்னால்‌ உன்‌ கையில்‌ பிடித்து, 

அவர்களுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இதோ நான்‌ 
இஸ்ரயேலர்‌ சிதறுண்ட நாடூகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கினின்றும்‌ 
கூட்டிச்‌ சேர்த்து, அவர்களின்‌ சொந்த நாட்டிற்குக்‌ கொணர்வேன்‌. 

இஸ்ரயேலின்‌ மலைகள்மிது அவர்களை ஒரே நாட்டினர்‌ ஆக்குவேன்‌. அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ ஒரே அரசன்‌ இருப்பான்‌. அவர்கள்‌ இனிமேல்‌ ஒருபோதும்‌ இரு 
நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார்‌. 

அவர்கள்‌ இனிமேல்‌ ஒருபோதும்‌ தங்கள்‌ தெய்வச்‌ சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான 
பொருள்களாலோ தங்கள்‌ வேறெந்தக்‌ குற்றங்களாலோ தங்களைத்‌ தீட்டூப்படூத்திக்‌ 
கொள்ள மாட்டார்கள்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ பாவம்‌ செய்த எல்லாக்‌ 
குடியிருப்புகளிலிருந்தும்‌ அவர்களை நான்‌ மீட்டுத்‌ பய்மையாக்குவேன்‌. அவர்கள்‌ எனக்கு 
மக்களாய்‌ இருப்பர்‌: நான்‌ அவர்களுக்குக்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌. 

என்‌ ஊழியன்‌ தாவீது அவர்களுக்கு அரசானய்‌ இருப்பான்‌. அவர்கள்‌ அனைவருக்கும்‌ ஒரே 
ஆயன்‌ இருப்பான்‌. என்‌ நீதிநெறிகளின்படி அவர்கள்‌ நடப்பர்‌: என்‌ நியமங்களைக்‌ 
கருத்தாய்க்‌ கடைப்பிடிப்பர்‌. 


4 


26. 


சபி 


க 


10. 


1.2. 


69 


நான்‌ என்‌ ஊழியன்‌ யாக்கோபுக்குக்‌ கொடுத்ததும்‌, உங்கள்‌ மூதாதையர்‌ வாழ்ந்ததுமாகிய 
நாட்டில்‌ அவர்கள்‌ வாழ்வர்‌. அவர்களும்‌ அவர்களின்‌ மக்களும்‌, மக்களின்‌ மக்களும்‌ அங்கு 
என்றென்றும்‌ வாழ்வர்‌. என்‌ ஊழியன்‌ தாவீது என்றென்றும்‌ அவர்களின்‌ தலைவனாய்‌ 
இருப்பான்‌. 

நான்‌ அவர்களுடன்‌ நல்லுறவு உடன்படிக்கை செய்துகொள்வேன்‌. அது அவர்களுடன்‌ 
என்றென்றும்‌ நிலைத்திருக்கும்‌. நான்‌ அவர்களை நிலைபெறச்‌ செய்து அவர்களைப்‌ 
பெருகச்‌ செய்வேன்‌. என்‌ பயகத்தை அவர்கள்‌ நடுவே என்றென்றும்‌ நிலைக்கச்‌ செய்வேன்‌. 
என்‌ உறைவிடம்‌ அவர்கள்‌ நடுவே இருக்கும்‌: நான்‌ அவர்களுக்குக்‌ கடவுளாய்‌ இருப்பேன்‌: 
அவர்கள்‌ எனக்கு மக்களாய்‌ இருப்பர்‌. 

என்‌ பயகம்‌ அவர்கள்‌ நடுவே என்றென்றும்‌ நிலைத்திருக்கையில்‌, இஸ்ரயேலைத்‌ 
பய்மைப்படுத்துபவர்‌ ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார்‌ அறிந்து கொள்வர்‌. 


அதிகாரம்‌ 38. 


ஆண்டவரின்‌ வாக்கு எனக்கு அருளப்பட்டது: 

மானிடா! மெசேக்கு மற்றும்‌ பபால்‌ இனத்தவர்களின்‌ தலைவனும்‌ மாகோகு 
நாட்டினனுமான கோகு என்பவனுக்கு நேராக உன்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவனுக்கு 
எதிராக இறைவாக்குரை. 

தலைவராகிய அண்டவர்‌ கூறுவது இதுவே: மெசேக்கு மற்றும்‌ பபால்‌ இவர்களின்‌ 
முதன்மைத்‌ தலைவனாகிய கோகே! நான்‌ உனக்கு எதிராய்‌ இருக்கிறேன்‌. 

நான்‌ உன்னைத்‌ திருப்பி உன்‌ தாடைகளில்‌ கடிவாளங்கள்‌ பூட்டி, முழுப்போர்க்கவசம்‌ 
அணிந்த உன்னையும்‌, உன்‌ குதிரைகளையும்‌, குதிரைவீரர்களையும்‌, சிறியதும்‌ பெரியது 
மான கேடயங்களுடன்‌ கூரிய வாளேந்திய பெரும்‌ படையின்‌ வீரர்‌ யாவரையும்‌ 
வெளியேற்றுவேன்‌. 

அவர்களுடன்‌ கேடயமும்‌ தலைச்சீராவும்‌ அணிந்த பாரசீகம்‌, கூசு மற்றும்‌ பூத்து மக்களும்‌ 
வெளியேறுவர்‌. 

கோமேர்‌ மற்றும்‌ அதன்‌ அனைத்துப்‌ படைகளும்‌, தொலை வடக்குப்‌ பெத்தொகர்மா 
மற்றும்‌ அதன்‌ படைகளும்‌-உன்னுடன்‌ இருக்கும்‌ பல மக்களினங்களும்‌ வெளியேறுவர்‌. 

நீ தயாராயிரு: உன்னுடன்‌ சேர்ந்திருக்கும்‌ கூட்டத்தினரையும்‌ தயாராய்‌ இருக்கச்‌ 
சொல்‌. நீ அவர்களுக்குத்‌ தலைமை தாங்குவாய்‌. 

பல நாள்களுக்குப்பின்‌ நீ போரிட அழைக்கப்படூவாய்‌. வாளினின்று விடுபட்டு நீண்ட காலம்‌ 
பாழாய்க்‌ கிடந்த, இஸ்ரயேல்‌ மலைகளில்‌ வேற்றினத்தாரினின்று பெருங்கூட்டமாய்க்‌ 
கூட்டிச்‌ சேர்க்கப்பட்ட மக்களின்‌ நாட்டை, வரப்போகும்‌ ஆண்டுகளில்‌ முற்றுகையிடுவாய்‌. 
வேற்றினத்தாரிடமிருந்து கூட்டி வரப்பட்ட அவர்களோ இப்போது பாதுகாப்புடன்‌ 
வாழ்கிறார்கள்‌. 

நீ புயல்போல்‌ முன்னேறி, மேகம்போல்‌ நாட்டை மூடூவாய்‌. நீயும்‌ உன்னுடனுள்ள 
அனைத்து படைகளும்‌ உன்னுடனுள்ள பல மக்களினங்களும்‌ இவ்வாறு செய்வீர்கள்‌. 
தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: அந்த நாளில்‌ உன்‌ மனத்தில்‌ எண்ணங்கள்‌ 
எழவே, நீ தீய திட்டத்தைத்‌ தீட்டுவாய்‌. 

நான்‌ அரணற்ற ஊர்கள்‌ நிறைந்த நாடொன்றை முற்றுகையிடூவேன்‌. அமைதியிலும்‌ பாது 
காப்பிலும்‌ வாழும்‌ மக்கள்‌ மீது பாய்வேன்‌. அவர்களுக்கு அரண்‌ இல்லை: அடைக்கும்‌ தாழ்‌ 
இல்லை: வாயில்‌ கதவும்‌ இல்லை. 

எனவே நான்‌ பாழிடங்களாயிருந்து குடியிருப்புகளாய்‌ மாறிய இடங்களுக்கும்‌ 
நாடுகளிலிருந்து கூட்டிச்‌ சேர்க்கப்பட்ட மக்களினத்துக்கும்‌ வளமையான 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


கரி 


ல. 


க 


70 


கால்நடைகளும்‌, பொருள்களும்‌ கொண்டு நாட்டின்‌ நடுவில்‌ வாழும்‌ அவர்களுக்கும்‌ 
எதிராக என்‌ கையை ஓங்கி, அவர்களைக்‌ கொள்ளையடிப்பேன்‌, சூறையாடுவேன்‌ என்று 
உனக்குள்‌ சொல்லிக்‌ கொள்வாய்‌. 

சேபா நாட்டினரும்‌ தெதான்‌ நாட்டினரும்‌, தர்சீசு நகர வணிகர்களும்‌, அதன்‌ எல்லா 
இளம்‌ வீரரும்‌ உன்னிடம்‌ உண்மையாகவே கொள்ளையிட வந்தாயோ, பெருந்திரளான 
மக்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு சூறையாட வந்தாயோ, பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
வாரிக்கொண்டு, கால்நடைகளைக்‌ கவர்ந்துகொண்டு, மிகுதியான பொருள்களைக்‌ 
கொள்ளையிடுமாறு இவ்வாறு செய்தாயோ? எனக்‌ கேட்பார்கள்‌. 

எனவே, மானிடா! நீ இறைவாக்குரைத்துக்‌ கோகுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ 
கூறுவது இதுவே: என்‌ மக்கள்‌ இஸ்ரயேலர்‌ பாதுகாப்பாய்‌ வாழும்‌ நாளை நீ அறிவாயோ? 
தொலை வடக்குப்‌ பகுதிகளிலிருந்து நீ உன்னுடன்‌ இருக்கும்‌ பல மக்களினங்களுடன்‌ 
வருவாய்‌. நீங்கள்‌ யாவரும்‌ குதிரையில்‌ ஏறிய பெரிய வலிய படைகளாய்‌ வருவீர்கள்‌. 

நீ என்‌ மக்கள்‌ இஸ்ரயேலருக்கு எதிராய்ப்‌ புறப்பட்டு, நாட்டை மூடும்‌ மேகம்போல்‌ 
முற்றுகையிடூவாய்‌. கோகே! இனிவரும்‌ நாள்களில்‌ நான்‌ உன்னை என்‌ நாட்டிற்கு எதிராய்‌ 
எழும்பச்‌ செய்வேன்‌. நான்‌ மக்களினங்களின்‌ கண்முன்னே என்னை உன்‌ வழியாய்த்‌ பயவர்‌ 
என வெளிப்படுத்தும்போது அவர்கள்‌ நான்‌ யாரென அறிந்து கொள்வர்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நான்‌ முற்காலத்தில்‌ என்‌ ஊழியர்களாம்‌ 
இஸ்ரயேல்‌ இறைவாக்கினர்‌ வழியாய்‌ எவனைக்‌ குறித்துப்‌ பேசினேனோ அவன்‌ நீதானே! 
அக்காலத்தில்‌ அவர்கள்‌ நான்‌ உன்னை அவர்களுக்கு எதிராய்க்‌ கூட்டி வருவேன்‌ எனப்‌ 
பல்லாண்டு இறைவாக்குரைத்தனர்‌. 

அந்நாளில்‌ நடப்பது இதுவே: கோகு இஸ்ரயேல்‌ நாட்டுக்கு எதிராய்‌ எழும்புகையில்‌, என்‌ 
கொதிக்கும்‌ சினம்‌ கிளர்ந்தெழும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

என்‌ சினத்திலும்‌ கனல்‌ பறக்கும்‌ சீற்றத்திலும்‌ நான்‌ உரைக்கிறேன்‌. உண்மையாகவே 
அந்நாளில்‌ இஸ்ரயேல்‌ நாட்டில்‌ பெரிய நிலநடுக்கம்‌ உண்டாகும்‌. 

கடல்வாழ்‌ மீனினமும்‌, வான்வெளிப்‌ பறவையினமும்‌, காடுவாழ்‌ விலங்கினமும்‌, மண்ணில்‌ 
ஊரும்‌ எல்லா உயிரினமும்‌, உலகில்‌ வாழும்‌ எல்லா மக்களும்‌ என்‌ முன்னிலையில்‌ 
நடுங்குவர்‌. மலைகள்‌ சரியும்‌: முகடுகள்‌ சாயும்‌: எல்லா அரண்களும்‌ மண்ணில்‌ விழும்‌. 

நான்‌ கோகுக்கு எதிராய்‌ என்‌ எல்லா மலைகளிலும்‌ வாளை வரச்செய்வேன்‌ என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. ஒவ்வொருவரின்‌ வாளும்‌ தம்‌ தோழருக்கு எதிராய்‌ இருக்கும்‌. 
நான்‌ அவன்மீது கொள்ளையையும்‌ கொலையையும்‌ அனுப்பித்‌ தண்டனைத்‌ தீர்ப்பு 
வழங்குவேன்‌. பெருமழையையும்‌, கல்மழையையும்‌, நெருப்பையும்‌, கந்தகத்தையும்‌ 
அவன்மீதும்‌ அவன்‌ படைகள்‌ மீதும்‌ அவனோடு இருக்கும்‌ எல்லா மக்களினங்கள்மீதும்‌ 
கொட்டுவேன்‌. 

இவ்வாறு நான்‌ என்‌ மேன்மையையும்‌ பய்மையையும்‌ நிலைநாட்டிய பல மக்களினங்களின்‌ 
கண்முன்னால்‌ என்னை வெளிப்படுத்துவேன்‌. அப்போது நானே ஆண்டவர்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிந்துகொள்வர்‌. 


அதிகாரம்‌ 39. 


மானிடா! நீ கோகுக்கு எதிராய்‌ இறைவாக்குரைத்துச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ 
கூறுவது இதுவே. மெசேக்கு மற்றும்‌ பபால்‌ இனங்களின்‌ முதன்மைத்‌ தலைவனாகிய 
கோகே! நான்‌ உனக்கு எதிராய்‌ இருக்கிறேன்‌. 

நான்‌ உன்னைத்‌ திருப்பி, தொலைவடக்குப்‌ பகுதிகளிலிருந்து விரட்டி, இஸ்ரயேல்‌ 
மலைகளுக்கு இழுத்துக்கொண்டு வருவேன்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


ரதி! 


பின்னர்‌ உன்‌ இடக்கையில்‌ இருக்கும்‌ வில்லை நான்‌ தட்டிவிட்டு வலக்கையில்‌ இருக்கும்‌ 
அம்புகளைக்‌ கீழே விழச்‌ செய்வேன்‌. 

இஸ்ரயேல்‌ மலைகளில்‌ நீ வீழ்வாய்‌: நீயும்‌ உன்‌ எல்லாப்‌ படைகளும்‌, உன்னோடிருக்கும்‌ 
மக்களினங்களும்‌ வீழ்வீர்‌. நான்‌ உன்னை ஊன்‌ தின்னும்‌ எல்லாப்‌ பறவைகளுக்கும்‌, காட்டு 
விலங்குகளுக்கும்‌ இரையாகக்‌ கொடுப்பேன்‌. 

நீ திறந்தவெளியில்‌ வீழ்வாய்‌. நானே இதை உரைத்தேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

நான்‌ மாகோகின்மீதும்‌ கடலோரங்களில்‌ பாதுகாப்பாய்‌ வாழும்‌ எல்லார்மீதும்‌ நெருப்பை 
அனுப்புவேன்‌. அப்பொழுது நானே ஆண்டவர்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்வர்‌. 

நான்‌ என்‌ மக்களாம்‌ இஸ்ரயேலில்‌ என்‌ திருப்பெயரை அறியச்‌ செய்வேன்‌. என்‌ 
திருப்பெயரை இனிமேல்‌ தீட்டுப்படவிடமாட்டேன்‌. ஆண்டவராகிய நானே இஸ்ரயேலில்‌ 
பயவராய்‌ இருப்பவர்‌ என வேற்றினத்தார்‌ அறிந்துகொள்வர்‌. 

இதோ வருகிறது! இது உறுதியாய்‌ நடந்தேறும்‌: இதுவே நான்‌ குறிப்பிட்ட நாள்‌, 
என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

அப்போது, இஸ்ரயேல்‌ நகர்களில்‌ வாழ்வோர்‌ வெளியேறிப்‌ படைக்கலன்களாகிய சிறியது 
ம்‌ பெரியதுமான கேடயங்களையும்‌ வில்களையும்‌ அம்புகளையும்‌, வேல்களையும்‌ 
ஈட்டிகளையும்‌ எரிபொருளாய்ப்‌ பயன்படுத்துவர்‌. ஏழாண்டுகள்‌ இவ்வாறு எரி பொருளாய்ப்‌ 
பயன்படுத்துவர்‌. 

அவர்கள்‌ விறகுகளை வயல்‌ வெளியிலிருந்து சேகரிக்கவோ காடுகளிலிருந்து வெட்டவோ 
மாட்டார்கள்‌. ஏனெனில்‌ படைக்கலன்களை அவர்கள்‌ எரிபொருளாய்ப்‌ பயன்படுத்துவர்‌. 
அவர்கள்‌ தங்களைக்‌ கொள்ளையடித்தவர்களைக்‌ கொள்ளையடிப்பர்‌, தங்களைச்‌ 
சூறையாடியோரைச்‌ சூறையாடூவர்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

அந்த நாளில்‌ இஸ்ரயேல்‌ கடலுக்குக்‌ கிழக்கே வழிப்போக்கர்களின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
கோகுக்கு ஓர்‌ இடுகாடு கொடுப்பேன்‌. அது வழிப்போக்கரின்‌ பாதையில்‌ இரக்கும்‌. 
ஏனெனில்‌ கோகையும்‌ அவனுடைய கூட்டத்தினர்‌ அனைவரையும்‌ அவர்கள்‌ அங்கே 
புதைப்பர்‌. எனவே அதை அமோன்‌ கோகு பள்ளத்தாக்கு என அழைப்பர்‌. 

நாட்டைத்‌ பய்மைப்படுத்தும்பொருட்டு இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அவர்களை ஏழு மாதங்கள்‌ 
புதைப்பர்‌. 

நாட்டின்‌ எல்லா மக்களும்‌ அவர்களைப்‌ புதைப்பர்‌. நான்‌ என்‌ மாட்சியை வெளிப்படுத்தும்‌ 
அந்நாள்‌ அவர்களுக்குச்‌ சிறப்பான நாளாய்‌ இருக்கும்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

நாட்டைத்‌ பய்மைப்படுத்த வழிப்போக்கர்‌ குழு ஒன்றை அவர்கள்‌ அழைப்பர்‌. அக்குழுவினர்‌ 
அவர்கள்‌ நாடெங்கும்‌ சென்று மண்ணில்‌ எஞ்சிக்‌ கிடக்கும்‌ பிணங்களைத்‌ 
தேடிப்புதைப்பர்‌. ஏழு மாத முடிவில்‌ அவர்கள்‌ இப்படித்‌ தேடத்‌ தொடங்குவர்‌. 

அவர்கள்‌ நாடெங்கும்‌ செல்கையில்‌ ஒருவன்‌ ஒரு மனித எலும்புக்கூட்டைப்‌ பார்த்தால்‌, 
புதைப்போர்‌ அதனை அமோன்‌ கோகு பள்ளத்தாக்கில்‌ புதைக்கும்‌ வரை, அதன்‌ அருகில்‌ 
ஓர்‌ அடையாளம்‌ வைக்க வேண்டும்‌. 

இத்துடன்‌ அமோனா எனும்‌ பெயரில்‌ ஒரு நகரும்‌ இருக்கும்‌: இவ்வாறு அவர்கள்‌ 
நாட்டைத்‌ பய்மைப்படுத்துவர்‌. 

மானிடா! தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: எல்லாப்‌ பறவைகளையும்‌ 
எல்லாக்‌ காட்டூவிலங்குகளையும்‌ அழைத்துச்‌ சொல்‌: வாருங்கள்‌! எப்பக்கமுமிருந்து நான்‌ 
தயாரிக்கும்‌ என்‌ பலிக்கு ஒன்று திரண்டு வாருங்கள்‌. உங்களுக்கென இஸ்ரயேல்‌ 
மலையில்‌ நடைபெறும்‌ பெரிய பலி அது. நீங்கள்‌ அங்கே இறைச்சி உண்டு, இரத்தம்‌ 
குடிக்கலாம்‌. 


18. 


19, 


20. 


as 


22. 


அ 


24. 


2 


26. 


க 


28, 


2 


72 


வலிமைமிகு மனிதரின்‌ சதையை உண்பீர்கள்‌. நாட்டின்‌ தலைவர்களின்‌ இரத்தத்தைக்‌ 
குடிப்பீர்கள்‌. அவற்றை, ஆட்டுக்கிடாய்கள்‌, செம்மறிகள்‌, வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌, 
பாசானின்‌ கொழுத்த காளைகள்‌ ஆகியவற்றை உண்பது போல உண்பீர்கள்‌. 

நான்‌ உங்களுக்கெனத்‌ தயாரிக்கும்‌ பலியில்‌ நீங்கள்‌ தெவிட்டுமளவுக்குக்‌ கொழுப்பை 
உண்டு, வெறியுண்டாகுமளவுக்கு இரத்தத்தைக்‌ குடிப்பீர்கள்‌. 

என்‌ மேசையில்‌ நீங்கள்‌ குதிரைகளையும்‌ குதிரை வீரர்களையும்‌ வலிமைமிகு 
மனிதர்களையும்‌ எல்லாப்‌ போர்‌ வீரர்களையும்‌ வயிறார உண்பீர்கள்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

நான்‌ என்‌ மாட்சியை வேற்றினத்தாரிடையே வெளிப்படுத்துவேன்‌. நான்‌ நிறைவேற்றும்‌ 
தண்டனைத்‌ தீர்ப்பையும்‌ அவர்கள்‌ மீது விழும்‌ என்‌ கைவலிமையையும்‌ எல்லா 
மக்களினத்தாரும்‌ காண்பர்‌. 

ஆண்டவராகிய நானே அவர்களின்‌ கடவுள்‌ என்பதை அந்நாளிலிருந்து இஸ்ரயேல்‌ 
வீட்டார்‌ அறிந்துகொள்வர்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எனக்கு உண்மையற்றவராய்‌ நடந்ததால்‌ தங்கள்‌ பாவத்தின்‌ 
பொருட்டூச்‌ சிறையிருப்புக்குச்‌ சென்றனர்‌ என வேற்றினத்தார்‌ அறிந்துகொள்வர்‌. எனவே 
நான்‌ என்‌ முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக்கொண்டு அவர்களைப்‌ பகைவர்களிள்‌ 
கையில்‌ ஒப்புவித்தேன்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ வாளால்‌ வீழ்ந்தனர்‌. 

நான்‌ அவர்களின்‌ தீட்டுக்கும்‌ குற்றங்களுக்கும்‌ ஏற்றபடி அவர்களை நடத்தி என்‌ முகத்தை 
அவர்களிடமிருந்து திருப்பிக்கொண்டேன்‌. 

எனவே, தலைவராகிய ஆண்டவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: இப்போது நான்‌ யாக்கோபை 
முன்னைய நன்னிலைக்குக்‌ கொணர்வேன்‌. இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவர்‌ மீதும்‌ மனம்‌ 
இரங்குவேன்‌. என்‌ திருப்பெயர்‌ குறித்து பேரார்வம்‌ கொண்டிருப்பேன்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ நாட்டில்‌ எவருடைய அச்சுறுத்தலுமின்றிப்‌ பாதுகாப்புடன்‌ வாழும்போது, 
தங்கள்‌ அவமானத்தையும்‌ அவர்கள்‌ எனக்குச்‌ செய்த எல்லா நம்பிக்கைத்‌ 
துரோகங்களையும்‌ மறந்து விடுவர்‌. 

நான்‌ அவர்களை வேற்றினத்தாரிடமிருந்தும்‌ பகை நாடூகளிலிருந்தும்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கையில்‌, நான்‌ பயவர்‌ என அவர்கள்‌ வழியாய்ப்‌ பல மக்களினங்கள்‌ முன்னால்‌ 
வெளிப்படுத்துவேன்‌. 

அப்போது ஆண்டவராகிய நானே அவர்களின்‌ கடவுள்‌ என்று அவர்கள்‌ அறிந்து கொள்வர்‌. 
ஏனெனில்‌ நான்‌ அவர்களை வேற்றித்தாரிடையே சிறையிருப்புக்கு அனுப்பினாலும்‌ 
அவர்களது நாட்டிற்குள்‌ கூட்டிச்‌ சேர்ப்பேன்‌. அவர்களில்‌ யாரையும்‌ அங்கே விட்டுவிட 
மாட்டேன்‌. 

நான்‌ இனி ஒருபோதும்‌ என்‌ முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக்கொள்ளமாட்டேன்‌. 
இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ மீது என்‌ ஆவியைப்‌ பொழிவேன்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 40. 


எங்கள்‌ சிறையிருப்பின்‌ இருபத்தைந்தாம்‌ ஆண்டின்‌ தொடக்கத்தில்‌ மாதத்தின்‌ பத்தாம்‌ 
நாளில்‌, எருசலேம்‌ நகர்‌ அழிக்கப்பட்டதன்‌ பதினான்காம்‌ ஆண்டு நிறைவுநாளில்‌, 
ஆண்டவரின்‌ ஆற்றல்‌ என்மீது இறங்கியது. அவர்‌ என்னை அங்கே அழைத்துச்‌ சென்றார்‌. 
கடவுள்‌ அருளிய காட்சியில்‌ அவர்‌ என்னை இஸ்ரயேல்‌ நாட்டுக்குக்‌ கொண்டு சென்று, 
அங்கே மிக உயர்ந்த மலையொன்றில்‌ என்னை நிறுத்தினார்‌. அதற்குத்‌ தெற்கே ஒரு நகர்‌ 
போன்ற கட்டடங்கள்‌ காணப்பட்டன. 


10. 


11. 


12. 


13: 


14. 


| 
16. 


17. 


18. 


19. 


20. 


73 


அவர்‌ அங்கே என்னை அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கே மனிதர்‌ ஒருவரைக்‌ கண்டேன்‌. 
அவரது தோற்றம்‌ வெண்கலமயமாய்‌ இருந்தது. அவர்‌ நார்ப்பட்டுக்‌ கயிறும்‌ அளவுகோலும்‌ 
கையில்‌ வைத்துக்‌ கொண்டு, வாயிலில்‌ நின்று கொண்டிருந்தார்‌. 

அந்த மனிதர்‌ என்னை நோக்கி, மானிடா! உன்‌ கண்களால்‌ பார்‌, அனைத்தையும்‌ உன்‌ 
இதயத்தில்‌ பதியவை. ஏனெனில்‌, இவற்றைப்‌ பார்க்கும்படியே நீ இங்குக்‌ கூட்டி 
வரப்பட்டாய்‌. நீ காணும்‌ யாவற்றையும்‌ இஸ்ரயேல்‌ வீட்டாரக்குத்‌ தெரிவி என்றார்‌. 
கோவிலுக்கு வெளியில்‌, அதனை முற்றிலும்‌-சுற்றி, ஒரு மதில்‌ இருக்கக்‌ கண்டேன்‌. 
அம்மனிதர்‌ கையில்‌ வைத்திருந்த அளவுகோல்‌ ஆறு முழமும்‌ நான்கு விரற்கடையும்‌ நீளம்‌ 
கொண்டிருந்தது. அவர்‌ அம்மதிலை அளந்தார்‌. அதன்‌ அகலம்‌ ஒரு கோல்‌: உயரம்‌ ஒரு 
கோல்‌. 

பின்னர்‌ அவர்‌ கிழக்கு நோக்கி இருக்கும்‌ வாயிலுக்கு வந்து அதன்‌ படிக்கட்டில்‌ ஏறி, 
வாயிற்படியின்‌ மேலிருந்து அளந்தார்‌. அது ஒரு கோல்‌ ஆழம்‌ உடையதாய்‌ இருந்தது. 
பக்க அறைகள்‌ ஒரு கோல்‌ நீளமும்‌ ஒரு கோல்‌ அகலமும்‌ இருந்தன. அறைகளுக்கு 
இடையே ஐந்து முழ இடைவெளி இருந்தது. கோவிலை நோக்கிய மண்டபத்தின்‌ 
அருகிலுள்ள வாயிற்படி ஒரு கோல்‌ ஆழமுடையதாய்‌ இருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ கோவிலை நோக்கிய வாயிலின்‌ முன்னிருந்த புகுமுக மண்டபத்தை 
அளந்தார்‌: அது ஒரு கோல்‌ இருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ புகுமுக மண்டபத்தை அளந்தார்‌. அதன்‌ அளவு எட்டூ முழம்‌: அதன்‌ 
புடைநிலை இரண்டு முழம்‌: இதுவே கோவிலை நோக்கிய வாயிலின்‌ புகுமுகமண்டபம்‌. 
கிழக்கு வாயிலின்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌ மூன்று அறைகள்‌ இருந்தன. மூன்றும்‌ ஒரே 
அளவுடையனவாய்‌ இருந்தன. ஒவ்வொரு பக்கத்தின்‌ புடைநிலைகளும்‌ ஒரே அளவையே 
கொண்டிருந்தன. 

பின்னர்‌ அவர்‌ நுழைவாயிலின்‌ அகலத்தை அளந்தார்‌. அது பத்து முழம்‌ இருந்தது. அதன்‌ 
நீளமோ பதின்மூன்று முழம்‌. 

ஒவ்வோர்‌ அறைக்கு முன்னாலும்‌ ஒரு முழ உஉயரமான ஒரு கைப்பிடிச்‌ சுவர்‌ இருந்தது. 
ஒவ்வோர்‌ அறையும்‌ ஆறு முழ சமசதுரம்‌ கொண்டது. 

பின்னர்‌ அவர்‌ ஓர்‌ அறையின்‌ பின்பக்கச்‌ சுவர்‌ உச்சிலிருந்து நேர்‌ எதிரே இருந்த 
அறையின்‌ உச்சிவரை இடைப்பட்ட வாயிலை அளந்தார்‌. ஒரு கதவு இன்னொரு கதவுக்கு 
நேரெதிராய்‌ இருந்தது. இடைப்பட்ட பரம்‌ இருபத்தைந்து முழம்‌. 

அவர்‌ புடைநிலைகளை அளந்தார்‌. முற்றத்தை ஒட்டிய புகுமுக மண்டபம்‌ வரையிலான 
அளவு அது. அவை அறுபது முழம்‌ இருந்தன. 

வாயிலிருந்து புகுமுக மண்டபம்‌ வரையிலான அளவு ஜம்பது முழம்‌. 

அறைகளுக்கும்‌ வாயிலின்‌ உள்ளிருந்த புடைநிலைகளுக்கும்‌ குறுகிய பலகணிகள்‌ 
சுற்றிலும்‌ இருந்தன. புகுமுக மண்டபத்துக்கும்‌ பலகணிகள்‌ இருந்தன. சுற்றிலுமிருந்த 
பலகணிகள்‌ உள்நோக்கி இருந்தன. புடைநிலைகளில்‌ பேரீச்ச மரங்களின்‌ வடிவங்கள்‌ 
இருந்தன. 

பின்னர்‌ அவர்‌ என்னை வெளிழமுற்றத்திற்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு போனார்‌. அங்கே 
முற்றத்தைச்‌ சுற்றி அறைகளும்‌ நடைமேடைகளும்‌ அமைக்கப்பெற்றிருந்தன. நடை 
மேடைகளைச்‌ சுற்றி முப்பது அறைகள்‌ இருந்தன. 

வாயிலின்‌ பக்கத்தில்‌ இருந்த நடைமேடை நீளமும்‌ அகலமும்‌ ஒரே அளவை உடையதாய்‌ 
இருந்தது. இதவே கீழ்த்தள நடைமேடை. 

பின்னர்‌ அவர்‌ கீழ்வாயிலின்‌ உட்புறமிருந்து உள்‌ முற்றத்தின்‌ வெளிப்புறம்வரை அளந்தார்‌. 
அது கிழக்கேயும்‌ வடக்கேயும்‌ மறு முழம்‌ இருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ வெளிமுற்றத்தை நோக்கிய வடக்கு வாயிலின்‌ நீள அகலங்களை அளந்தார்‌. 


டி 


22 


23; 


24. 


20. 


26. 


21. 


28 


29, 


30. 


31. 


ல 


33, 


34. 


20: 


36. 


37. 


38. 


30, 


74 


ஒவ்வொரு பக்கமும்‌ மூன்றாக இருந்த அறைகளும்‌, புடைநிலைகளும்‌ புகுமுக மண்டபமும்‌ 
முந்தைய வாயிலைச்‌ சுற்றியிருந்தவற்றின்‌ அதே அளவுகளைக்‌ கொண்டிருந்தன. அதாவது 
ஐம்பது முழம்‌ நீளம்‌, இருபத்தைந்து முழம்‌ அகலம்‌. 

அதன்‌ பலகணிகள்‌, புகுமுக மண்டபம்‌, பேரீச்சமர வடிவங்கள்‌ யாவும்‌ கிழக்கு 
நோக்கியவாயிலின்‌ அருகிலிருந்தவற்றின்‌ அதே அளவையே கொண்டிருந்தன. அதில்‌ 
ஏறிப்போக ஏழு படிகள்‌ இருந்தன. அவற்றின்‌ எதிரில்‌ புகுமுக மண்டபம்‌ இருந்தது. 
கிழக்குப்‌ பக்கம்‌ இருந்ததுபோலவே வடக்கு வாயிலை நோக்கிய உள்முற்றத்திற்கு 
இன்னொரு வாயிலும்‌ இருந்தது. ஒரு வாயிலிருந்து எதிர்‌ வாமில்வரை அவர்‌ அளந்தார்‌. 
அது மறு முழம்‌ இருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ என்னைத்‌ தெற்குப்‌ பக்கம்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. அங்குத்‌ தெற்கு நோக்கிய 
வாயில்‌ ஒன்று இருந்தது. அவர்‌ அதன்‌ புடைநிலைகளையும்‌ மண்டபத்தையும்‌ அளந்தார்‌: 
அவை மற்றவற்றின்‌ அளவையே கொண்டிருந்தன. 

அதற்கும்‌ முக மண்டபத்திற்கும்‌, மற்றவற்றிற்குப்‌ போலவே பலகணிகள்‌ இருந்தன. அவை 
ஜம்பது முழ நீளமும்‌ இருபத்தைந்து முழ அகலமும்‌ கொண்டிருந்தன. 

அதற்கு ஏறிச்செல்ல ஏழு படிகள்‌ இருந்தன. முன்பக்கம்‌ புகுமுக மண்டபம்‌ இருந்தது. 
அதன்‌ இருபக்கமிருந்த புடைநிலைகளில்‌ பேரீ ச்சமர வடிவங்கள்‌ இருந்தன. 

உள்‌ முற்றத்தில்‌ தெற்கு நோக்கிய வாயில்‌ ஒன்றும்‌ இருந்தது. அவர்‌ அவ்வாயிலிலிருந்து 
தெற்குப்‌ புறமுள்ள வெளிவாயில்வரை அளந்தார்‌. அது மறு முழ நீளம்‌ இருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ என்னைத்‌ தெற்கு வாயில்வழியாக உள்முற்றத்திற்கு அழைத்துச்‌ சென்று 
தெற்குவாயிலை அளந்தார்‌. அதற்கும்‌ மற்றவை போன்ற அளவுகளே இருந்தன. 

அதன்‌ அறைகள்‌, புடைநிலைகள்‌, புகுமுக மண்டபம்‌ யாவும்‌ மற்றவை போன்ற 
அளவுகளையே கொண்டிருந்தன. வாயிலையும்‌ புகுமுக மண்டபத்தினையும்‌ சுற்றிலும்‌ 
பலகணிகள்‌ இருந்தன. அவை ஜம்பது முழம்‌ உயரம்‌, இருபத்தைந்து முழம்‌ அகலம்‌. 
சுற்றிலுமிருந்து புகுமுக மண்டபங்களுக்கு நீளம்‌ ஜம்பது முழம்‌: அகலம்‌ இருபத்தைந்து 
முழம்‌. 

அதன்‌ புகுமுக மண்டபம்‌ வெளிமுற்றத்தை நோக்கி இருந்தது. புடைநிலைகளில்‌ 
பேரீச்சமர வடிவங்கள்‌ இருந்தன. அதற்கு வெளியே செல்ல எட்டுப்‌ படிகள்‌ இருந்தன. 
பின்னர்‌ அவர்‌ என்னைக்‌ கிழக்கு வாயிலுக்கு அழைத்துச்‌ சென்று, அவ்வாயிலை அளந்தார்‌. 
அதற்கும்‌ மற்றைய அளவுகளே இருந்தன. 

அதன்‌ அறைகள்‌, புடைநிலைகள்‌, புகுமுக மண்டபம்‌ அனைத்திற்கும்‌ மற்றவற்றுக்கான 
அளவுகளே இருந்தன. வாயிலையும்‌ புகுமுக மண்டபத்தையும்‌ சுற்றிப்‌ பலகணிகள்‌ 
இருந்தன. அவற்றின்‌ நீளம்‌ ஜம்பது முழம்‌: அகலம்‌ இருபத்தைந்து முழம்‌. 

அதன்‌ புகுமுக மண்டபம்‌ வெளிமுற்றத்தை நோக்கியிருந்தது. புடைநிலைகளில்‌ இரு 
பக்கமும்‌ பேரீ ச்சமர வடிவங்கள்‌ இருந்தன. மேலேறிச்‌ செல்ல எட்டுப்‌ படிகள்‌ இருந்தன. 
பின்னர்‌ அவர்‌ என்னை வடக்கு வாயிலக்கு அழைத்துச்‌ சென்று அதை அளந்தார்‌. அதற்கும்‌ 
மற்றவற்றிற்கான அளவுகளே இருந்தன. 

அதன்‌ அறைகள்‌, புடைநிலைகள்‌, சுற்றிலுமிருந்த பலகணிகள்‌ அனைத்திற்கும்‌ ஜம்பது 
முழம்‌ நீளமும்‌ இருபத்தைந்து முழம்‌ அகலமும்‌ இருந்தன. 

அதன்‌ புகுமுக மண்டபம்‌ வெளிமுற்றத்தை நோக்கியிருந்தது. அதன்‌ புடைநிலைகளில்‌ 
இரு பக்கமும்‌ பேரீச்சமர வடிவங்கள்‌ இருந்தன. அதற்கு ஏறிச்செல்ல எட்டுப்‌ கடிகள்‌ 
இருந்தன. 

ஒவ்வோர்‌ உள்வாயிலிலும்‌ புகுமுக மண்டபத்தின்‌ அருகில்‌ வாயிலுடன்‌ கூடிய அறை ஒன்று 
இருந்தது. அங்கே எரிபலிப்‌ பொருள்களைக்‌ கழுவுவர்‌. 

வாயிலருகே உள்ள புகுமுக மண்டபத்தில்‌ வ9வோரு பக்கமும்‌ இரு மேசைகள்‌ 
இருந்தன. அவற்றின்மேல்‌ எரிபலி, பாவம்‌ போக்கும்‌ பலி, குற்றநீக்கப்‌ பலி 
ஆகியவற்றிற்கான விலங்குகள்‌ வெட்டப்படும்‌. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


75 


வாயிலருகே உள்ள புகுமுக மண்டபத்தின்‌ வெளிச்‌ சுவரருகே வடக்கு வாயிலில்‌ உள்ள 
படிகளின்‌ ஒரு பக்கத்தில்‌ இரு மேசைகளும்‌ மறு பக்கத்தில்‌ இரு மேசைகளும்‌ இருந்தன. 
இவ்வாறு அங்கே பலிசெலுத்துவதற்கென நான்கு மேசைகள்‌ உள்ளேயும்‌ நான்கு 
மேசைகள்‌ வாயிலுக்கு வெளியேயும்‌, மொத்தம்‌ எட்டு மேசைகள்‌ இருந்தன. 
செதுக்கப்பட்ட கற்களில்‌ எரிபலிக்கென மேலும்‌ நான்கு மேசைகள்‌ இருந்தன. அவை 
ஒன்றரை முழ நீளமும்‌ ஒன்றரை முழ அகலமும்‌ ஒரு முழ உயரமும்‌ கொண்டிருந்தன. 
அவற்றின்‌ மேல்‌ எரிபலி மற்றும்‌ குற்ற நீக்கப்பலிக்கான விலங்குகளை வெட்டூவதற்குரிய 
கருவிகள்‌ இருந்தன. 

சுவர்களைச்‌ சுற்றிலும்‌ ஒரு சாண்‌ அளவுள்ள முளைகள்‌ இருபக்கமும்‌ 
பொருத்தப்பட்டிருந்தன. இறைச்சி மேசைகளின்மேல்‌ வைக்கப்பட்டது. 

உள்‌ வாயிலின்‌ வெளியே உள்முற்றத்தில்‌ இசைக்குழு அறைகள்‌ இருந்தன. அவற்றுள்‌ 
ஒன்று வடக்கு வாயிலின்‌ பக்கத்தில்‌ தெற்கு நோக்கியிருந்தது. இன்னொன்று கிழக்கு 
வாயிலின்‌ பக்கத்தில வடக்கு நோக்கியிருந்தது. 

அவர்‌ என்னிடம்‌, தெற்கு நோக்கியிருக்கும்‌ அறை கோவில்‌ பொறுப்பிலிருக்கும்‌ 
குருக்களுக்கானது. 

வடக்கு நோக்கி இருக்கும்‌ அறை பீடப்பொறுப்பிலிருக்கும்‌ குருக்களுக்கானது. இவர்கள்‌ 
சாதோக்கின்‌ மக்கள்‌. லேவியரில்‌ இவர்கள்‌ மட்டுமே ஆண்டவருக்குப்‌ பணிபுரிய 
அவரருகில்‌ செல்லலாம்‌ என்றார்‌. 

பின்னர்‌ அவர்‌ முற்றத்தை அளந்தார்‌. அது மறு முழ நீளமும்‌ மறு முழ அகலமும்‌ கொண்டு 
சதுர வடிவில்‌ இருந்தது. கோவிலுக்கு முன்பக்கம்‌ பீடம்‌ இருந்தது. 

அவர்‌ என்னைக்‌ கோவிலின்‌ புகுமுக மண்டபத்திற்கு அழைத்து வந்து, அதன்‌ 
புடைநிலைகளை அளந்தார்‌. அது ஒரு பக்கம்‌ ஜந்து முழமும்‌ மறுபக்கம்‌ ஜந்து முழமும்‌ 
இருந்தது. வாயிலின்‌ அகலம்‌ பதினான்கு முழம்‌: அதன்‌ புடைநிலைகள்‌ ஒரு பக்கம்‌ மூன்று 
முழம்‌, மறுபக்கம்‌ மூன்று முழம்‌. 

புகுமுக மண்டபம்‌ இருபது முழ அகலமும்‌ பதினொரு முழ நீளமும்‌ கொண்டிருந்தது. 
அதற்கு ஏறிச்‌ செல்லப்‌ படிகள்‌ இருந்தன. புடைநிலைகளில்‌ ஒவ்வொரு பக்கமும்‌ பண்கள்‌ 
இருந்தன. 


அதிகாரம்‌ 41. 


பின்னர்‌ அவர்‌ என்னைக்‌ கோவிலின்‌ கூடத்திற்கு அழைத்துச்‌ சென்று அதன்‌ 
புடைநிலைகளை அளந்தார்‌. அவை ஒருபுறம்‌ ஆறு முழ அகலமும்‌ மறுபுறம்‌ ஆறு முழ 
அகலமும்‌ கொண்ட கூடார அளவுடையதாய்‌ இருந்தது. 

வாயிலின்‌ அகலம்‌ பத்து முழம்‌, வாயிலின்‌ புடைநிலைகள்‌ ஒவ்வொரு பக்கமும்‌ ஜந்து முழம்‌ 
இருந்தன. பின்பு அவர்‌ கோவிலின்‌ கூடத்தை அளந்தார்‌. அது நாற்பது முழ நீளமும்‌, 
இருபது முழ அகலமும்‌ உடையதாயிருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ உட்கூடத்திற்குப்‌ போய்‌, அதன்‌ வாயிலின்‌ புடைநிலைகளை அளந்தார்‌. 
அவை ஒவ்வொன்றும்‌ இரண்டு முழ அகலம்‌ உடையதாயிருந்தன. வாயில்‌ ஆறு முழ அகலம்‌ 
உடையதாயிருந்தது. அதன்‌ வெளிப்‌ புடைநிலை ஒவ்வொரு பக்கமும்‌ ஏழு முழ அகலம்‌ 
கொண்டிருந்தது. 

அவர்‌ ஊட்கூடத்தின்‌ நீளத்தை அளந்தார்‌. அது இருபது முழம்‌, அதன்‌ அகலம்‌ வெளிக்கூட 
விளம்பு வரை இருபது முழமாக இருந்தது. அவர்‌ என்னிடம்‌, இதுவே திருத்பயகம்‌ 
என்றார்‌. 

பின்னர்‌ அவர்‌ கோவிற்‌ சுவரை அளந்தார்‌. அதன்‌ அகலம்‌ ஆறு முழம்‌, கோவிலைச்‌ 
சுற்றியுள்ள ஒவ்வோர்‌ அறையும்‌ நான்கு முழ அகலம்‌ கொண்டிருந்தது. 


10. 


12. 


13. 


14. 
15, 


16. 


17. 


1S: 


19. 


20. 


21 


76 


பக்கத்து அறைகள்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்றாய்‌ மூன்று அடுக்குகளாய்‌ இருந்தன. ஒவ்வொரு 
அடுக்கிலும்‌ முப்பது அறைகள்‌ இருந்தன. இந்த அறைகள்‌ கோவில்‌ சுவர்மேல்‌ 
ஊன்றியிராமல்‌, இருபுறத்திலுமுள்ள சுற்றுக்‌ கட்டுகளின்‌ விளிம்‌9பை ஆதாரமாகக்‌ 
கொண்டிருந்தன. 

கோவிலைச்‌ சுற்றியிருந்த பக்க அறைகள்‌, அடுக்குகள்‌ உயர உயர, அகலம்‌ 
மிகுதியானவையாய்‌ இருந்தன. கோவிலைச்‌ சுற்றிய அமைப்பு மேலே போகப்‌ போக 
அகலமானதாய்க்‌ கட்டப்பட்டிருந்தது. அதனால்‌ மேலே இருந்த அறைகள்‌ தமக்குக்‌ கீழே 
இருந்த அறைகளைவிட அகலம்‌ கூடியனவாயிருந்தன. கீழ்த்தளத்திலிருந்து நடூத்தளம்‌ 
வழியாக மேல்தளத்திற்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. 

கோவிலைச்‌ சுற்றிலும்‌ அதன்‌ தளமேடை உயர்ந்திருக்கக்‌ கண்டேன்‌. அதுவே பக்க 
அறைகளின்‌ தளமேடையாகவும்‌ இருந்தது. அது ஒரு கோலின்‌ அளவாகிய ஆறு முழம்‌ 
இருந்தது. 

பக்க அறைகளின்‌ வெளிச்சுவர்‌ ஜந்து முழ அகலம்‌ உடையதாய்‌ இருந்தது. ஆலயத்தின்‌ 
பக்க அறைகளுக்கும்‌, 

குருக்களின்‌ அறைக்கும்‌ இடையிலுள்ள திறந்தவெளி இருபது முழமளவாய்‌ கோவிலைச்‌ 
சுற்றி இருந்தது. 

பக்க அறைகளுக்குத்‌ திறந்த வெளியிலிருந்து வடக்குப்‌ பக்கம்‌ ஒன்றும்‌ தெற்குப்‌ பக்கம்‌ 
ஒன்றுமாக இரு வாயில்கள்‌ இருந்தன. திறந்த வெளியைத்‌ தொட்ட தளமேடை 
எப்பக்கமும்‌ ஜந்து முழம்‌ அகலமுடையதாய்‌ இருந்தது. 

மேற்குப்‌ பக்கத்தில்‌ கோவில்‌ முற்றத்தை நோக்கிய கட்டடம்‌ எழுபது முழ அகலம்‌ 
கொண்டிருந்தது. கட்டடத்தின்‌ சுவர்‌ எப்பக்கமும்‌ ஜந்து முழ அகலமும்‌, தொண்ணூறு முழ 
நீளமும்‌ கொண்டிருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ கோவிலை அளந்தார்‌. அது மறு முழம்‌ நீளமுடையதாய்‌ இருந்தது. 
கோவிலின்‌ முற்றமும்‌ சுவர்களோடு சேர்ந்து கட்டடமும்‌ மறு முழ நீளமுடையதாய்‌ 
இருந்தன. 

கோவிலின்‌ முகப்பும்‌ அதன்‌ கிழக்கு முற்றமும்‌ மறு முழ அகலமுடையனவாய்‌ இருந்தன. 
பின்னர்‌ அவர்‌ கோவிலின்‌ அருகிலிருந்த முற்றத்தை நோக்கிய கட்டடத்தை அதன்‌ 
ஒவ்வொரு பக்கமுமிருந்த மேடை இருக்கையுடன்‌ அளந்தார்‌. அது வெளிக்கூடம்‌, 
உட்கூடம்‌, முற்றத்தை நோக்கிய புகமுக மண்டபம்‌ உட்பட மறு முழமாய்‌ இருந்தது. 

அவை மூன்றையும்‌ சுற்றிய மேடை இருக்கைகள்‌, வாயிற்படிகள்‌, குறுகலான பலகணிகள்‌, 
வாயிற்படிகளை  உள்ளடக்கியதும்‌ தாண்டியதுமான அனைத்தும்‌ மரத்தினால்‌ 
செய்யப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகணிவரை சுவர்‌ முழுவதும்‌ பலகணிகளும்‌ 
மரத்தினால்‌ வேயப்பட்டிருந்தன. 

வாயிலிலிருந்து உள்கூடம்‌ வரையிலும்‌ வெளியேயும்‌ சுற்றிலுமிருந்த சுவர்களில்‌ 
உள்ளேயும்‌ வெளியேயும்‌ 

கெருபுகள்‌, பேரீச்ச மரங்களின்‌ வடிவங்கள்‌ இருந்தன. ஒவ்வொரு கெருபையும்‌ அடுத்து 
ஒரு பேரீச்ச மர வடிவம்‌ அமைந்திருந்தது. ஒவ்வொரு கெருபுக்கும்‌ இரு முகங்கள்‌ 
இருந்தன. 

அவற்றுள்‌ ஒன்று பேரீச்ச மரத்தை நோக்கிய மனித முகமாகவுதட, மற்றொன்று அடுத்த 
பேரீச்ச மரத்தை நோக்கிய சிங்க முகமாகவும்‌ கோவில்‌ முழுவதும்‌ அமைந்திருந்தன. 
தளத்திலிருந்து வாயிலின்‌ மேற்பகுதி வரை வெளிக்கூடச்‌ சுவர்களில்‌ கெருபுகள்‌, பேரீச்ச 
மர வடிவங்கள்‌ அமைந்திருந்தன. 

கோவில்‌ கூடத்திற்கு நீள்சதுர வாயிற்கதவு இருந்தது: திருத்பயகத்தின்‌ முன்னும்‌ அது 
போன்றே இருந்தது. 


க்கி 


ல 
24. 
கடி 


26. 


12. 


ர 


அங்கே மூன்று முழ உயரமும்‌ இரு முழ நீளமும்‌ கொண்ட ஒரு பீடம்‌ இருந்தது. அதன்‌ 
முனைகளும்‌ அடிப்பகுதியும்‌ பக்கங்களும்‌ மரத்தினால்‌ செய்யப்பட்டிருந்தன. அந்த மனிதர்‌ 
என்னிடம்‌ ஆண்டவரின்‌ திருமுன்னிலை மேவை இதுவே என்றார்‌. 

கோவிற்‌ கூடத்திற்கும்‌, திருத்பயகத்திற்கும்‌ இரு வாயில்கள்‌ இருந்தன. 

வாயில்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இரட்டைக்‌ கதவுகள்‌ இருந்தன. 

கோவிற்‌ கூடத்தின்‌ கதவுகளில்‌, சுவர்களில்‌ அமைக்கப்‌ பெற்றிருந்தது போலவே 
கெருபுகள்‌, பேரீச்ச மரங்களின்‌ வடிவங்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தன. புகுமுக 
மண்டபத்தின்‌ முன்னால்‌ மரத்தினாலான விதானம்‌ இருந்தது. 

புகுமுக மண்டபத்தின்‌ பக்கச்‌ சுவர்களில்‌ குறுகலான பலகணிகளும்‌, ஒவ்வொரு 
பக்கத்திலும்‌ பேரீச்ச மர வடிவங்களும்‌ இருந்தன. கோவிலின்‌ பக்க அறைகளில்‌ 
விதானங்கள்‌ இருந்தன. 


அதிகாரம்‌ 42. 


பின்னர்‌, அம்மனிதர்‌ என்னை வடதிசை வழியாய்‌ வெளி முற்றத்திற்கு அழைத்துச்‌ சென்று 
கோவில்‌ முற்றத்திற்கு எதிரிலும்‌ வடதிசையில்‌ உள்ள வெளிச்‌ சுவருக்கு எதிரிலும்‌ இருந்த 
அறைகளுக்கு இட்டுச்‌ சென்றார்‌. 

வடதிசை நோக்கி வாயில்‌ இருந்த கட்டடம்‌ மறு முழ நீளமும்‌ ஜம்பது முழ அகலமும்‌ 
கொண்டிருந்தது. 

உள்‌ முற்றத்திற்கு இருபது முழத்திற்கு இரு பக்கமும்‌ இருந்த பகுதியிலும்‌, வெளி 
முற்றத்தின்‌ நடைமேடைக்கு எதிரில்‌ இருந்த பகுதியிலும்‌ எதிர்‌ எதிரான 
மேடையிருக்கைகள்‌ மூன்று அடுக்குகளாய்‌ இருந்தன. 

அறைகளின்‌ முன்னே ஓர்‌ உள்‌ வழிப்பாதை இருந்தது. அதன்‌ அகலம்‌ பத்து முழம்‌: நீளம்‌ மறு 
முழம்‌. அவ்வறைகளின்‌ கதவுகள்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்தன. 

மாடி அறைகள்‌ குறுகியவையாக இருந்தன. ஏனெனில்‌ மேடையிருக்கைகள்‌ கீழ்த்தள 
அறைகளிலிருந்தும்‌ நடுத்தள அறைகளிலிருந்தும்‌ கொண்ட இடத்தை விட மிகுதியான 
இடத்தை மேலறைகளிலிருந்து எடூத்துக்கொண்டன. 

முற்றங்களில்‌ இருந்தது போல மூன்றாம்‌ தளத்தில்‌ பண்கள்‌ இல்லை. எனவே கீழ்த்தளம்‌ 
மற்றும்‌ நடுத்தள அறைகளைவிட அவை இடம்‌ குறைந்தனவாய்‌ இருந்தன. 

அறைகளுக்கும்‌, வெளிமுற்றத்திற்கும்‌ இணையாக ஒரு வெளிச்சுவர்‌ இருந்தது. அது 
அறைகளின்‌ முன்னால்‌ ஜம்பது முழ நீளமுடையதாய்‌ இருந்தது. 

வெளிமுற்றத்தை ஒட்டிய அறைகள்‌ ஜம்பது முழ நீளமுடையவை: ஆனால்‌, கோவிலின்‌ 
வெளிக்கூடத்தின்‌ முன்‌ இருந்தவையோ மறு முழ நீளம்‌ உடையவை. 

கீழ்த்தள அறைகளுக்கு வெளிமுற்றத்திலிருந்து நுழைய கிழக்குப்‌ பக்கத்திலே ஒரு வாயில்‌ 
இருந்தது. 

கிழக்குப்‌ பக்கத்தில்‌ வெளிமுற்றத்தைத்‌ தொட்டவாறும்‌, வெளிச்சுவருக்கு எதிரிலுமாக 
அறைகள்‌ இருந்தன. 

அவற்றின்‌ முன்னால்‌ ஒருவழிப்பாதை இருந்தது. இவை வடக்குப்‌ பக்க அறைகளைப்‌ 
போலவே இருந்தன. அவற்றைப்போலவே நீள அகலங்களும்‌ வெளிச்‌ செல்லும்‌ 
வாயில்களும்‌ மற்றும்‌ அமைப்புத்‌ தோற்றங்களும்‌ இருந்தன. 

வடக்குப்‌ புறவாயில்‌ வழிகளைப்போலவே தெற்குப்‌ புற அறைகளுக்கும்‌ வாயில்‌ வழிகள்‌ 
இருந்தன. கிழக்குப்‌ புறம்வரை செல்லும்‌ சுவருக்கு இணையான வழிப்பாதையின்‌ 
தொடக்கத்தில்‌ ஒரு வாயில்‌ இருந்தன. கிழக்குப்‌ புறம்வரை செல்லும்‌ சுவருக்கு 
இணையான வழிப்பாதையின்‌ தொடக்கத்தில்‌ ஒரு வாயில்‌ இருந்தது. அதன்‌ வழியாய்‌ 
அறைகளுக்குச்‌ செல்ல இயலும்‌. 


13. 


14. 


10. 


78 


பின்னர்‌ அம்மனிதர்‌ என்னிடம்‌ சொன்னார்‌: கோவில்‌ முற்றத்தை நோக்கியிருக்கும்‌ வடக்கு 
மற்றும்‌ தெற்கு அறைகள்‌ யாவும்‌ பய அறைகளாகும்‌. அங்கே ஆண்டவரை அணுகிவரும்‌ 
குருக்கள்‌ உன்னத பலிப்பொருள்களை உண்ணுவர்‌. அவர்கள்‌ அங்கே உன்னத 
பலிப்பொருள்களான தானியப்‌ படையல்‌, பாவம்‌ போக்கும்‌ பலிப்பொருள்கள்‌, குற்றநீக்கப்‌ 
பலிப்பொருள்கள்‌ ஆகியவற்றை வைப்பர்‌. ஏனெனில்‌, அது பய இடமாகும்‌. 

குருக்கள்‌ பய இடங்களில்‌ நுழைந்தபின்‌ அவர்கள்‌ பணிபுரியப்‌ பயன்படுத்திய 
திருடடைகளை அங்கேயே கழற்றி வைக்காமல்‌ அங்கிருந்து வெளியேறக்‌ கூடாது. 
ஏனெனில்‌, அவை பயவை. மக்கள்‌ பகுதிக்குப்‌ போகுமுன்‌ அவர்கள்‌ வேறு ஆடைகளை 
அணிந்து கொள்ள வேண்டும்‌. 

கோவிலின்‌ உட்புறப்‌ பகுதிகளை அளந்து முடிந்தபின்‌, அவர்‌ என்னைக்‌ கிழக்கு வாயில்‌ 
வழியாக வெளிக்கொணர்ந்து, கோவிலைச்‌ சுற்றிலும்‌ அளந்தார்‌. 

அவர்‌ கிழக்குப்‌ பகுதியை அளவுகோலால்‌ அளந்தார்‌. அது ஜந்மறு கோல்கள்‌ இருந்தது. 
அவர்‌ வடக்குப்‌ பகுதியை அளந்தார்‌. அதுவும்‌ ஜந்மறு கோல்கள்‌ இருந்தது. 

அவர்‌ தெற்குப்‌ பகுதியை அளந்தார்‌. அதுவும்‌ ஜந்மறு கோல்கள்‌ இருந்தது. 

பின்னர்‌ அவர்‌ மேற்குப்‌ பக்கம்‌ திரும்பி அளந்தார்‌. அதுவும்‌ ஜந்மறு கோல்கள்‌ இருந்தது. 
இவ்வாறு அவர்‌ அப்பகுதியை நாற்புறமும்‌ அளந்தார்‌. ஒவ்வொரு புறமும்‌ சுவர்‌ ஜந்மறு முழம்‌ 
இருந்தது. அச்சுவர்‌ பயகத்தை மக்கள்‌ பகுதியிலிருந்து பிரித்தது. 


அதிகாரம்‌ 43 


பின்னர்‌ அம்மனிதர்‌ கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்துச்‌ சென்றார்‌. 

இதோ, இஸ்ரயேலின்‌ ஆண்டவரது மாட்சி கிழக்குப்‌ பகுதியிலிருந்து வருவதைக்‌ 
கண்டேன்‌. அவரது குரல்‌ பெருவெள்ளத்தின்‌ இரைச்சல்போல்‌ இருந்தது. நிலமோ 
அவரின்‌ மாட்சியால்‌ ஒளி வீசிற்று. 

நான்‌ கண்ட காட்சி, அவர்‌ நகரை அழிக்க வந்தபோது நான்‌ கண்டது போன்றும்‌, கேபார்‌ 
ஆற்றோரம்‌ நான்‌ கண்டது போன்றும்‌ இருந்தது. நான்‌ முகங்குப்புற விழுந்தேன்‌. 
ஆண்டவரின்‌ மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில்‌ வழி கோவிலினுள்‌ நுழைந்தது. 

பின்னர்‌ ஆவி என்னைத்‌ பக்கி உள்முற்றத்திற்கு அழைத்துச்‌ சென்றது. ஆண்டவரின்‌ மாட்சி 
கோவிலை நிரப்பிற்று. 

அம்மனிதர்‌ என்னருகில்‌ நிற்கையில்‌ கோவிலிருந்து வேறொருவர்‌ என்னுடன்‌ பேசுவதைக்‌ 
கேட்டேன்‌. 

அவர்‌ உரைத்தது: மானிடா! இது என்‌ அரியணையின்‌ இடம்‌: என்‌ கால்மணைக்கான 
இடம்‌. இங்குதான்‌ நான்‌ இஸ்ரயேலருடன்‌ என்றென்றும்‌ வாழ்வேன்‌. இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ 
இனி ஒருபோதும்‌ என்‌ திருப்பெயரைத்‌ தீட்டுப்படுத்த மாட்டார்‌. அவர்களோ, அவர்கள்‌ 
அரசர்களோ விபசாரத்தினாலோ, அவர்களுடைய அரசர்களின்‌ உயிரற்ற 
சிலைகளினாலோ, தொழுகை மேடுகளில்‌ தீட்டுப்படூத்த மாட்டார்‌! 

அவர்களின்‌ வாயிற்படியை என்‌ வாயிற்படிக்கு அருகிலும்‌, அவர்கள்‌ கதவுகளை என்‌ கதவு 
நிலைகளுக்கு எதிரிலும்‌ வைத்து எனக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையே ஒரு சுவரைமட்டும்‌ 
வைத்து என்‌ திருப்பெயரை அவர்களின்‌ அருவருப்பான செயல்கள்‌ மூலம்‌ 
தீட்டுப்படுத்தினார்‌. எனவே அவர்களை நான்‌ என்‌ சினத்தில்‌ அழித்தேன்‌. 

இப்போது அவர்கள்‌ தங்கள்‌ விபசாரத்தையும்‌, தங்கள்‌ அரசர்களின்‌ உயிரற்ற 
சிலைகளையும்‌ என்னிடமிருந்து அகற்றி விடட்டும்‌. அப்போது நான்‌ அவர்களிடையே 
என்றென்றும்‌ வாழ்வேன்‌. 

நீயோ! இஸ்ரயேல்‌ வீட்டாருக்குக்‌ கோவிலைப்‌ பற்றி விவரி. அதன்மூலம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்கள்‌ குறித்து வெட்கமுறட்டும்‌. கோவிலின்‌ அளவு முறையை அவர்கள்‌ ஆராயட்டும்‌. 


11. 


12. 


13. 


14. 


15, 


16. 


LA 


18. 


19, 


20. 


21. 


2 


Dl 


24. 


20, 


20, 


79 


அவர்கள்‌ தாங்கள்‌ செய்ததெல்லாம்‌ குறித்து வெட்கமுற்றால்‌ அவர்களுக்கு கோவிலின்‌ 
அளவுமுறையைக்‌ காட்டு. அதன்‌ கட்டமைப்பையையும்‌ வெளி வாயில்களையும்‌ 
நுழைவாயில்களையும்‌ அதன்‌ முழு அமைப்பையும்‌, எல்லா முறைமைகளையும்‌ 
முழுத்திட்டத்தையும்‌ சட்டங்களையும்‌ தெரிவி. இவற்றை அவர்கள்‌ கண்முன்னால்‌ 
எழுதிவை. அப்போது அவர்கள்‌ அத்திட்டத்தின்படி நடந்து அதன்‌ எல்லா 
முறைமைகளையும்‌ கடைப்பிடிப்பார்கள்‌. 

கோவிலின்‌ சட்டம்‌ இதுவே. மலையின்‌ உச்சியிலுள்ள எல்லாச்‌ சுற்றுப்‌ பகுதிகளும்‌ 
உன்னத இடங்களாகும்‌. இதுவே கோவிலின்‌ சட்டமாகும்‌. 

முழு அளவுக்கேற்பப்‌ பீடத்தின்‌ அளவுகள்‌ பின்வருமாறு: ஒரு முழம்‌ என்பது ஒருமுழமும்‌ 
நான்கு விரற்கடையும்‌ கொண்டது. பீடத்தின்‌ அடிப்பாகம்‌ ஒரு முழ உயரமும்‌ ஒரு முழ 
அகலமும்‌ கொண்டது. சுற்றுப்புறத்தில்‌ அதன்‌ ஓரத்தில்‌ ஒரு சாண்‌ விளிம்புகள்‌ இருக்கும்‌ 
பீடத்தின்‌ உயரம்‌ இதுவே: 

நிலத்தில்‌ அடிப்பாகத்திலிருந்து கீழ்‌ விளிம்புவரை இதன்‌ உயரம்‌ இரண்டு முழம்‌, அகலம்‌ 
ஒரு முழம்‌. சிறிய விளிம்பு முதல்‌ பெரிய விளிம்பு வரை உயரம்‌ நான்கு முழம்‌, அகலம்‌ ஒரு 
முழம்‌. 

பலிபீடச்‌ சிகரம்‌ நான்கு முழ உயரமானது. நான்கு கொம்புகள்‌ சிகரத்திலிருந்து மேல்‌ 
நோக்கி இருந்தன. 

பலிபீடச்‌ சிகரம்‌ பன்னிரண்டு முழ நீளமும்‌, பன்னிரண்டு முழ அகலமும்‌ கொண்ட சமசது 
ரமானது. 

மேல்‌ விளிம்பு பதினான்கு முழ நிளமும்‌ பதினான்கு முழ அகலமும்‌ கொண்ட சமசதுரமானது 
. அதன்‌ கனம்‌ சுற்றிலும்‌ அரை முழமும்‌ அதன்‌ அடிப்பாகம்‌ சுற்றிலும்‌ ஒரு முழமுமாய்‌ 
இருந்தது. பீடத்தின்‌ படிகள்‌ கிழக்கு நோக்கி இருந்தன. 

பின்னர்‌ அம்மனிதர்‌ என்னிடம்‌ கூறியது: மானிடா! தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இது 
வே: பிடத்தைக்‌ கட்டியபின்‌ பீடத்தில்‌ எரிபலியிடுகையிலும்‌, குருதித்‌ தெளிப்புப்‌ 
பலியிடுகையிலும்‌ கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளாவன: 

என்னை அணுகி வந்து என்‌ முன்னிலையில்‌ திருப்பணிபுரியம்‌ சாதோக்கின்‌ வழிவந்த 
லேவியராகிய குருக்களுக்கு ஓர்‌ இளங்காளையைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாய்த்‌ தர 
வேண்டும்‌. இது தலைவராகிய ஆண்டவரின்‌ அறிவிப்பு. 

நீங்கள்‌ அதன்‌ இரத்ததில்‌ கொஞ்சம்‌ எடுத்துப்‌ பீடத்தின்‌ நான்கு கொம்புகளிலும்‌ 
மேல்விளிம்பின்‌ நான்கு முனைகளிலும்‌ சுற்றுமுள்ள சதுரங்கள்‌ முழுவதிலும்‌ தடவ வேண்டும்‌. 
இவ்வாறு பீடத்தையும்‌ புனிதப்படுத்தி அதற்குக்‌ கறைநீக்கம்‌ செய்ய வேண்டும்‌. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்கான இளங்காளையைக்‌ கோவில்‌ பகுதியில்‌ பயகத்துக்கு 
வெளியே குறிப்பிட்ட பகுதியில்‌ எரிக்க வேண்டும்‌. 

இரண்டாம்‌ நாள்‌ ஒரு மாசு மறுவற்ற ஆட்டுக்கிடாயை எடுத்து பாவம்‌ போக்கும்‌ பலியாய்ச்‌ 
செலுத்த வேண்டும்‌. இவ்வாறு இளங்காளையினால்‌ புனிதப்படுத்துவது போல்‌ பீடத்தைப்‌ 
புனிதப்படுத்த வேண்டும்‌. 

அதைப்‌ புனிதப்படுத்தி முடிந்தபின்‌ நீங்கள்‌ மந்தையிலிருந்து, மாசு மறுவற்ற ஓர்‌ 
இளங்காளையையும்‌ ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும்‌ பலியிட வேண்டும்‌. 

அவற்றை ஆண்டவரின்‌ முன்னிலையில்‌ படைக்க வேண்டும்‌. குருக்கள்‌ அதன்மேல்‌ உப்புத்‌ 
பவி அவற்றை ஆண்டவருக்கு எரிபலியாய்‌ அளிக்க வேண்டும்‌. 

ஏழு நாள்களுக்குத்‌ தினமும்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாய்‌ நீங்கள்‌ ஆட்டுக்கிடாயைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. மேலும்‌ நீங்கள்‌ மந்தையிலிருந்து மாசு மறுவற்ற ஓர்‌ 
இளங்காளையையும்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ குட்டியையும்‌ கொடுக்க வேண்டும்‌. 

ஏழு நாள்களுக்கு அவைகள்‌ பீடத்திற்காய்ப்‌ பாவக்கழுவாய்‌ செய்து அதைப்‌ புனிதப்படுத்த 
வேண்டும்‌. இவ்வாறு அவர்கள்‌ அதை அர்ப்பணிப்பார்கள்‌. 


க்தி 


10. 


திர 


12. 


60 


இந்நாள்கள்‌ முடிந்தபின்‌ எட்டாம்‌ நாளிலிருந்து குருக்கள்‌ எரிபலிகளையும்‌ நல்லுறவுப்‌ 
பலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌. நான்‌ அவற்றை ஏற்றுக்கொள்வேன்‌ 9, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 44. 


பின்னர்‌ அம்மனிதர்‌ என்னைத்‌ பயகத்தின்‌ வெளிவாயிலுக்குத்‌ திரும்பவும்‌ கூட்டிவந்தார்‌. 
அது கிழக்கு முகமாய்‌ இருந்தது. அது மூடப்பட்டிருந்தது. 

ஆண்டவர்‌ என்னிடம்‌ கூறியது: இந்த வாயில்‌ மூடியே இருக்க வேண்டும்‌. அது 
திறக்கப்படக்கூடாது. யாரும்‌ இதன்‌ வழியாய்‌ நுழையக்‌ கூடாது. ஏனெனில்‌ 
இஸ்ரயேலின்‌ தலைவராகிய ஆண்டவர்‌ இதன்வழி நுழைந்தார்‌: இது மூடியே இருக்க 
வேண்டும்‌. 

தலைவன்‌ மட்டூமே வாயிலுக்கு உட்புறம்‌ ஆண்டவரின்‌ முன்னிலையில்‌ உண்பதற்காக 
அமரலாம்‌. அவன்‌ வாயிலின்‌ புகுமுகமண்டபம்‌ வழியாய்‌ உள்‌ நுழைந்து, அதே வழியில்‌ 
வெளிவர வேண்டும்‌. 

பின்னர்‌ அம்மனிதர்‌ என்னை வடக்கு வாயிலின்‌ வழி கோவிலுக்கு முன்னால்‌ அழைத்து 
வந்தார்‌. அப்போது ஆண்டவரின்‌ மாட்சி அவர்தம்‌ கோவிலை நிரப்பிக்‌ 
கொண்டிருந்ததைப்‌ பார்த்து, முகங்குப்புற விழுந்தேன்‌. 

ஆண்டவர்‌ என்னிடம்‌ சொன்னது: மானிடா! ஆண்டவரின்‌ கோவிலைப்‌ பற்றி நான்‌ 
சொல்லும்‌ எல்லா நியமங்களையும்‌ சட்டங்களையும்‌ கவனமாய்க்‌ காதால்‌ உற்றுக்கேட்டு 
இதயத்தில்‌ பதித்துவை. அவ்வில்லத்தின்‌ எல்லா வாயில்களிலும்‌ நுழைவது பற்றியும்‌ 
பயகத்தின்‌ வாயில்களினின்று வெளிச்செல்வது பற்றியும்‌ கவனமாய்க்‌ கேள்‌. 

கலக வீட்டாராகிய இஸ்ரயேலுக்குச்‌ சொல்‌: தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: 
இஸ்ரயேல்‌ வீட்டாரே! உங்கள்‌ அருவருப்பான செயல்களை விட்டுவிடுங்கள்‌. 

நீங்கள்‌ எனக்கு அப்பங்களும்‌, கொழுப்பும்‌, இரத்தமும்‌ கொண்டுவரும்போதே உடலிலும்‌ 
உள்ளத்திலும்‌ விருத்தசேதனம்‌ செய்யாத அன்னியரை என்‌ பயகத்திற்குக்‌ கூட்டிவந்து என்‌ 
இல்லத்தைத்‌ தீட்டுப்படுத்தினீர்கள்‌. உங்கள்‌ எல்லா அருவருப்பான செயல்களாலும்‌ 
உடன்படிக்கையை முறித்தீர்கள்‌. 

நீங்கள்‌ என்‌ பய பொருள்களைப்‌ பாதுகாக்காமல்‌ உங்களுக்குப்‌ பதிலாக 
அன்னியர்களிடம்‌ அப்பொறுப்பை ஒப்படைத்தீர்கள்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: உடலிலும்‌ உள்ளத்திலும்‌ விருத்தசேதனம்‌ 
செய்யாத எந்த அன்னியரும்‌ இஸ்ரயேலரிடையே வாழும்‌ அன்னியரும்கூட என்‌ பயகத்தில்‌ 
நுழையக்கூடாது. 

இஸ்ரயேலர்‌ என்னைவிட்டு விலகிச்சென்று அவர்கள்‌ தெய்வச்‌ சிலைகளுக்குப்‌ பின்னால்‌ 
திரிந்தபோது, அவர்களுடன்‌ என்னைவிட்டு விலகிவிட்ட லேவியரும்கூடத்‌ தங்கள்‌ 
குற்றப்பழியைச்‌ சுமக்க வேண்டும்‌. 

அவர்கள்‌ கோவிலின்‌ வாயில்களைக்‌ காக்கும்‌ பொறுப்பேற்று என்‌ பயகத்தில்‌ 
பணிபுரியலாம்‌: எரிபலிகள்‌ மற்றும்‌ மக்கள்‌ பலிகளுக்கான விலங்குகளை வெட்டலாம்‌: 
மக்கள்‌ முன்னிலையில்‌ நின்று அவர்களுக்கெனத்‌ திருப்பணி புரியலாம்‌. 

அவர்கள்‌ அவர்களின்‌ தெய்வச்‌ சிலைகளுக்கு முன்னால்‌ பணிபுரிந்து இஸ்ரயேல்‌ 
வீட்டாரைப்‌ பாவத்தில்‌ விழ வைத்ததால்‌, நான்‌ என்‌ கையை அவர்களுக்கு எதிராய்‌ 
ஓங்கியுள்ளேன்‌. அவர்கள்‌ தங்கள்‌ குற்றப்பழியைத்‌ தாங்களே சுமப்பர்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 


13. 


14. 


15, 


16. 


17. 


18. 


19. 


20. 


2d 


22 


23. 


24. 


235 


26. 
21s 


28. 


29, 


al 


அவர்கள்‌ குருக்களைப்போல என்‌ அருகில்‌ வந்து திருப்பணிபுரியவோ, என்‌ பய 
பொருள்கள்‌ எதன்‌ அருகிலாவது வரவோ கூடாது. அவர்கள்‌ தங்கள்‌ வெட்கக்கேட்டையும்‌ 
தாங்கள்‌ செய்த அருவருப்பான செயல்களின்‌ விளைவையும்‌ சுமப்பர்‌. 

ஆயினும்‌ நான்‌ அவர்களுக்கு கோவிலைக்‌ கண்காணிக்கும்‌ பொறுப்பையும்‌ அதில்‌ 
ஆற்றவேண்டிய அனைத்துப்‌ பணிகளைச்‌ செய்யும்‌ பொறுப்பையும்‌ கொடுப்பேன்‌. 

ஆனால்‌, லேவியர்களில்‌ சாதோக்கின்‌ வழியினரான குருக்கள்‌, இஸ்ரயேல்‌ என்னைவிட்டு 
வழிதவறிப்போனபோது என்‌ பயகத்தைக்‌ கண்காணித்து வந்தனர்‌. எனவே அவர்கள்‌ என்‌ 
அருகில்‌ வந்து திருப்பணிபுரியவேண்டும்‌. அவர்கள்‌ கொழுப்பு, மற்றும்‌ இரத்தப்‌ பலிகளை 
எனக்குச்‌ செலுத்த என்‌ முன்னிலையில்‌ நிற்க வேண்டும்‌, என்கிறார்‌ தலைவராகிய 
ஆண்டவர்‌. 

அவர்கள்‌ மட்டுமே என்‌ பயகத்தினுள்‌ நுழையலாம்‌. அவர்கள்‌ மட்டுமே என்‌ மேசையருகில்‌ 
வந்து என்‌ முன்னிலையில்‌ திருப்பணி புரிந்து சடங்குகளை நிறைவேற்றலாம்‌. 

அவர்கள்‌ உள்முற்றத்தின்‌ வாயில்‌ வழி நுழைகையில்‌ நார்ப்பட்டு ஆடை அணிய வேண்டும்‌. 
அவர்கள்‌ உள்‌ முற்றத்தின்‌ வாயிலிலோ கோவிலிலோ திருப்பணிபுரிகையில்‌ கம்பளி 
ஆடைகளை அணியலாகாது. 

அவர்கள்‌ தலையில்‌ நார்ப்பட்டுத்‌ தலைப்பாகையும்‌, இடையில்‌ நார்ப்பட்டு 
உள்ளாடைகளும்‌ அணிய வேண்டும்‌. வியர்வை வருவிக்கும்‌ எதையும்‌ அணியலாகாது. 
அவர்கள்‌ வெளிமுற்றத்தில்‌ மக்களிடம்‌ செல்கையில்‌ திருப்பணி புரிகையில்‌ அணிந்த 
ஆடைகளைக்‌ கழற்றி, அவற்றைத்‌ பயக அறைகளில்‌ வைத்து விட்டு வேறு ஆடைகளை 
அணிந்து கொள்ள வேண்டும்‌. அவர்களின்‌ ஆடைகள்‌ வழியாகத்‌ பய்மை மக்களுக்குச்‌ 
செல்வதைத்‌ தவிர்க்க இவ்வாறு செய்யவேண்டும்‌. 

அவர்கள்‌ தலையை மழிக்கவோ நீள்முடி வளர்க்கவோ வேண்டாம்‌. தலைமுடியைக்‌ 
கத்தரித்துக்‌ கொள்ளட்டும்‌. 

உள்முற்றத்தில்‌ நுழைகையில்‌ எக்குருவும்‌ திராட்சை மது அருந்தலாகாது. 

எந்தக்‌ குருவும்‌ கைம்பெண்ணையோ மணமுறிவு பெற்ற மங்கையையோ 
மணமுடித்தலாகாது. ஆனால்‌ இஸ்ரயேல்‌ இனத்துக்‌ கன்னிப்பெண்ணையோ குருவின்‌ 
கைம்பெண்ணையோ மட்டுமே மணமுடிக்கலாம்‌. 

பய்மையானவற்றையும்‌ பொதுவானவற்றையும்‌ பிரித்தறியவும்‌, தீட்டானதையும்‌ 
தீட்டற்றதையும்‌ பகுத்தறியவும்‌ அவர்கள்‌ என்‌ மக்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
வழக்குகளில்‌ குருக்களே நடுவராய்‌ இருந்து என்‌ நீதித்தீர்ப்புகளுக்கேற்பத்‌ தீர்ப்பளிக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ என்‌ சட்டங்களையும்‌ நியமங்களையும்‌ என்‌ எல்லாக்‌ குறிப்பிட்ட 
திருநாள்களிலும்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. என்‌ ஓய்வு நாள்களைத்‌ பய்மையாய்க்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

இறந்த உடலின்‌ அருகில்‌ குரு சென்று தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ கொள்ளலாகாது. 
ஆயினும்‌ இறந்தவர்‌ தம்‌ தந்தையாகவோ, தாயாகவோ, மகனாகவோ, மகளாகவோ, 
சகோதரனாகவோ, திருமணமாகாத சகோதரியாகவோ இருந்தால்‌ மட்டும்‌ அவர்‌ 
அவ்வாறு செய்யலாம்‌. 

அதன்பின்‌ தம்மைத்‌ பய்மைப்படுத்திக்கொண்டு அவர்‌ ஏழு நாள்கள்‌ காத்திருக்க வேண்டும்‌. 
அவர்‌ பயகத்தில்‌ பணியாற்ற அதன்‌ உள்முற்றத்தில்‌ நுழையும்‌ நாளில்‌ பாவம்‌ போக்கும்‌ 
பலியைத்‌ தமக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 
குருக்களுக்கு நானே உரிமைச்‌ சொத்து: அவர்களுக்கு இஸ்ரயேலில்‌ யாதொரு சொத்து 
ம்‌ தரவேண்டாம்‌. நானே அவர்களின்‌ உடைமை. 

அவர்கள்‌ தானியப்‌ படையல்‌, பாவம்‌ போக்கும்‌ பலி இறைச்சி, குற்ற நீக்கப்பலி இறைச்சி 
ஆகியவற்றை உண்பர்‌. இஸ்ரயேலில்‌ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்துப்‌ 
பொருள்களும்‌ குருக்களுக்குச்‌ சொந்தமாகும்‌. 


30. 


10. 


11. 


82 


உங்கள்‌ முதற்கனிகளில்‌ சிறந்தவையும்‌ உங்கள்‌ சிறப்புக்‌ காணிக்‌ கைகளில்‌ 
உன்னதமானவை யாவும்‌ குருக்களுக்கே சொந்தம்‌. நீங்கள்‌ உங்கள்‌ வீட்டு உணவில்‌ முதல்‌ 
பாகத்தைக்‌ குருக்களுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. அதன்‌ மூலம்‌ உங்கள்‌ வீட்டில்‌ 
இறையாசி தங்கும்‌. 

குருக்கள்‌, பறவைகளிலோ, விலங்குகளிலோ, தானாய்‌ இறந்தவற்றையும்‌ காட்டு 
விலங்குகளால்‌ பீறப்பட்டவற்றையும்‌ உண்ணலாகாது. 


அதிகாரம்‌ 45. 


நீங்கள்‌ நாட்டைப்‌ பங்கிட்டு உரிமையாக்கிக்‌ கொள்ளுகையில்‌ ஆண்டவருக்கு நாட்டின்‌ 
ஒரு பகுதியை அர்ப்பணிக்க வேண்டும்‌. அது இருபத்தைந்தாயிர முழம்‌ நீளமும்‌ பத்தாயிர 
முழம்‌ அகலமும்‌ உடையதாய்‌ இருக்க வேண்டும்‌. அப்பகுதி முழுவதும்‌ பய்மையானதாக 
இருக்கும்‌. 

அதில்‌ ஜந்மறு முழச்‌ சதுர நிலம்‌ பயகத்துக்கென ஒதுக்கப்படும்‌. ஜம்பது முழம்‌ அதைச்‌ 
சுற்றித்‌ திறந்த வெளியாயும்‌ விடப்படும்‌. 

பய நிலப்‌ பகுதியில்‌ இருபத்தைந்தாயிர முழ நீளமும்‌ பத்தாயிர முழ அகலமும்‌ கொண்ட 
ஒரு பகுதியைத்‌ தெரிந்தெடுக்க வேண்டும்‌. அவ்விடத்தில்தான்‌ பயகமும்‌ திருத்பயகமும்‌ 
அமையும்‌. 

அவ்விடமே பயகத்தில்‌ நின்று ஆண்டவருக்கு முன்‌ பணிபுரிய வரும்‌ குருக்களுக்குரிய பய 
நிலப்பகுதியாய்‌ இருக்கும்‌. அது அவர்களின்‌ வீடுகள்‌ இருக்கும்‌ பகுதியாகவும்‌ 
கோவிலுக்கான பய பகுதியாகவும்‌ அமையும்‌. 

இருபத்தைந்தாயிர முழ நீளமும்‌, பத்தாயிர முழ அகலமும்‌ கொண்ட ஒரு பகுதி கோவிலில்‌ 
பணிபுரியும்‌ லேவியர்களுக்கு உரியதாகும்‌. அவர்களுக்கு இருபது அறைகள்‌ 
உடைமையாய்‌ இருக்கும்‌. 

பய பகுதியை ஒட்டி ஜயாயிர முழ அகலமும்‌ இருபத்தைந்தாயிர முழ நீளமும்‌ கொண்ட 
ஒரு பகுதியை நகருக்கென ஒதுக்க வேண்டும்‌. அது இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவர்க்கும்‌ 
உரியதாய்‌ இருக்கும்‌. 

பய பகுதிக்கும்‌, நகருக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிக்கும்‌ இடையில்‌ தலைவனுக்குரிய 
நிலம்‌ இருக்கும்‌. மேற்குப்‌ பகுதியிலிருந்து மேற்கு எல்லை வரைக்கும்‌ கிழக்குப்‌ 
பகுதியிலிருந்து கிழக்கு எல்லைவரைக்கும்‌ நீண்டு மேற்கிலிருந்து கிழக்காக 
நீண்டிருக்கும்‌ ஒவ்வொரு குலப்பகுதியின்‌ நிலத்திற்கும்‌ இணையாக இது இருக்க 
வேண்டும்‌. 

இந்த நிலமே இஸ்ரயேலின்‌ தலைவனது உடைமையாயிருக்கும்‌. என்‌ தலைவர்கள்‌ 
இனிமேல்‌ என்‌ மக்களைத்‌ துன்புறுத்தமாட்டார்கள்‌: மாறாக, இஸ்ரயேல்‌ வீட்டினர்‌ தங்கள்‌ 
குலத்திற்கேற்றவாறு நிலத்தை உரிமையாக்கிக்‌ கொள்ள அனுமதியளிப்பர்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: இஸ்ரயேலின்‌ தலைவர்களே! நீங்கள்‌ 
வன்முறையையும்‌ அடக்கு முறையையும்‌ விட்டொழியுங்கள்‌. நீதியையையும்‌ நியாத்தையும்‌ 
கடைப்பிடியுங்கள்‌. என்‌ மக்கள்‌ நில உரிமை இழக்கச்‌ செய்வதை நிறுத்துங்கள்‌, என்கிறார்‌ 
தலைவராகிய ஆண்டவர்‌. 

உங்களிடம்‌ சரியான எடைக்கருவிகள்‌ இருக்க வேண்டும்‌. சரியான எடையுடைய 
மரக்காலும்‌ சரியான அளவுடைய குடமும்‌ உங்களிடம்‌ இருக்க வேண்டும்‌. 

மரக்காலும்‌ குடமும்‌ ஒரே அளவில்‌ இருக்க வேண்டும்‌. குடம்‌ என்பது கலத்தில்‌ 
பத்திலொரு பகுதியைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. மரக்கால்‌ என்பதும்‌ கலத்தில்‌ 


12, 


13: 


14. 


15. 


1827 


17. 


18. 


20. 


21. 


22. 


Da 


24. 


209, 


83 


பத்திலொரு பகுதியைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. கலம்‌ என்பதே இரண்டுக்கும்‌ பொது 
வானது. 

செக்கேல்‌ என்பது இருபது கேராக்களைக்‌ கொண்டிருக்கவேண்டும்‌. ஒரு மினாவில்‌ 
இருபது செக்கேல்களும்‌, இருபத்தைந்து செக்கேல்களும்‌, பதினைந்து செக்கேல்களும்‌ 
இருக்க வேண்டும்‌. 

நீங்கள்‌ படைக்க வேண்டிய சிறப்புக்‌ காணிக்கை இதுவே: ஒவ்வோரு கலம்‌ அளவு கோது 
மையிலும்‌ ஒரு மரக்காலில்‌ ஆறிலொரு பகுதியையும்‌, ஒவ்வோரு கலம்‌ அளவு வாற்‌ கோது 
மையிலும்‌ ஒரு மரக்காலில்‌ ஆறிலொரு பகுதியையும கொடுக்க வேண்டும்‌. 

படைக்க வேண்டிய எண்ணெய்‌, குடம்‌ அளவையால்‌ அளக்கப்படும்‌. ஒவ்வொரு குடம்‌ அளவு 
எண்ணெயும்‌ கலத்தில்‌ பத்திலொரு பகுதியாகும்‌. கலம்‌ என்பது பத்துக்‌ குடங்கள்‌ அல்லது 
ஒரு கலம்‌. ஏனெனில்‌, பத்துக்‌ குடங்கள்‌ ஒரு கலத்திற்கு இணையாகும்‌. 

இஸ்ரயேலின்‌ வளமான மேய்ச்சல்‌ நிலத்தில்‌ இருமறு ஆடுகள்‌ உள்ள ஒவ்வொரு 
மந்தையிலிருந்தும்‌ ஓர்‌ ஆட்டுக்குட்டி எடுக்கப்பட வேண்டும்‌. பாவக்‌ கழுவாய்ப்‌ பலிகளான 
தானியப்‌ படையலுக்கும்‌, எரிபலிகளுக்கும்‌, நல்லுறவுப்‌ பலிகளுக்கும்‌ அது பயன்‌ 
படுத்தப்படும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

இஸ்ரயேலின்‌ தலைவனுக்குக்‌ கொடுக்கும்‌ இச்சிறப்புக்‌ காணிக்கையை நாட்டின்‌ மக்கள்‌ 
யாவரும்‌ கொடுக்க வேண்டும்‌. 

இஸ்ரயேலின்‌ திருநாள்களிலும்‌ அமாவாசை நாள்கள்‌, ஓய்வு நாள்கள்‌ மற்றும்‌ இஸ்ரயேலின்‌ 
எல்லாச்‌ சிறப்புத்‌ திருநாள்களிலும்‌, எரிபலிகளுக்கும்‌ தானியப்‌ படையலுக்கும்‌ நீர்மப்‌ 
படையல்களுக்கும்‌ வேண்டியவற்றை அளிக்க வேண்டியது தலைவனின்‌ பொறுப்பாகும்‌. 
அவன்‌ இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ சார்பில்‌ பாவக்‌ கழுவாய்‌ செய்யப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலிகள்‌, 
தானியப்‌ படையல்கள்‌, எரிபலிகள்‌, நல்லுறவுப்‌ பலிகள்‌ ஆகியவற்றிற்குத்‌ 
தேவையானவற்றைத்‌ தருவான்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: முதல்‌ மாதத்தின்‌ முதல்‌ நாளில்‌ நீங்கள்‌ 
மாசுமறுவற்ற ஓர்‌ இளங்காளையை மந்தையிலிருந்து எடுத்துத்‌ பயகத்தைப்‌ புனிதப்படுத்த 
வேண்டும்‌. 

குரு பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, அதைக்‌ கோவிலின்‌ கதவு 
நிலைகளிலும்‌, பீடத்து விளிம்பின்‌ நான்கு முனைகளிலும்‌, உள்‌ முற்றத்தின்‌ வாயில்‌ 
நிலைகளிலும்‌ பூச வேண்டும்‌. 

அறியாமையாலோ அல்லது உள்ளெண்ணமின்றியோ தவறு செய்தோர்க்காக மாதத்தின்‌ 
ஏழாம்‌ நாளில்‌ இதே போல்‌ செய்ய கோவிலுக்காகப்‌ பாவக்கழுவாய்‌ செய்ய வேண்டும்‌. 
முதல்‌ மாதத்தின்‌ பதினான்காம்‌ நாள்‌ உங்களுக்குப்‌ பாஸ்காத்‌ திருநாளாக இருக்கும்‌. 
அது ஏழு நாள்‌ தொடரும்‌. அந்நாள்களில்‌ நீங்கள்‌ புளியாத அப்பங்களையே உண்ண 
வேண்டும்‌. 

அந்த நாளில்‌ தலைவன்‌ தனக்காகவும்‌, நாட்டின்‌ எல்லா மக்களுக்காகவும்‌ பாவம்‌ போக்கும்‌ 
பலிக்கென ஒரு காளையைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

திருவிழாவின்‌ அந்த ஏழு நாள்களிலும்‌ ஒவ்வொரு நாளும்‌ அவன்‌ ஆண்டவருக்கு 
எரிபலிக்கென மாசு மறுவற்ற ஏழு காளைகளையும்‌ ஏழு ஆட்டுக்கிடாய்களையும்‌, பாவம்‌ 
போக்கும்‌ பலிக்கென ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாயையும்‌ கொடுக்க வேண்டும்‌. 

ஒவ்வொரு காளைக்கும்‌ ஒவ்வோர்‌ ஆட்டுக்கிடாய்க்கும்‌ ஒவ்வோர்‌ மரக்கால்‌ அளவு 
தானியப்‌ பலிப்பொருளையும்‌ ஒவ்வோர்‌ மரக்கால்‌ தானியப்‌ பொருளுக்கு ஒரு கலயம்‌ 
அளவு எண்ணெயையும்‌ அளிக்க வேண்டும்‌. 

ஏழாம்‌ மாதத்தின்‌ பதினைந்தாம்‌ நாளில்‌ தொடங்கும்‌ திருவிழாவில்‌ ஏழு நாள்களிலும்‌ 
இவ்வாறே பாவம்‌ போக்கும்‌ பலிப்பொருள்கள்‌, எரிபலிப்பொருள்கள்‌, தானியப்‌ படையல்‌, 
எண்ணெய்ப்‌ படையல்‌ ஆகியவற்றை அவன்‌ அளிக்க வேண்டும்‌. 


10. 


11. 


12, 


13: 


64 


அதிகாரம்‌ 46. 


தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: கிழக்கு நோக்கிய உள்முற்றத்தின்‌ வாயில்‌ 
ஆறு வேலை நாள்களிலும்‌ மூடியிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ ஓய்வு நாளிலும்‌ அமாவாசை 
நாளிலும்‌ அது திறந்திருக்க வேண்டும்‌. 

தலைவன்‌ வெளியிலிருந்து நுழைவாயிலின்‌ முகமண்டபம்‌ வழியாய்‌ உள்நுழைந்து வாயில்‌ 
நிலையருகே நிற்க வேண்டும்‌. அவனுடைய எரிபலிகளையும்‌ நல்லுறவுப்‌ பலிகளையும்‌ 
குருக்கள்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. அவன்‌ வாயிற்படியருகே நின்று வழிபாடூ செய்துவிட்டுப்‌ 
போகவேண்டும்‌. ஆனால்‌ வாயிலோ மாலைவரை மூடப்படாதிருக்க வேண்டும்‌. 

ஓய்வு நாள்களிலும்‌, அமாவாசை நாள்களிலும்‌ நாட்டின்‌ மக்கள்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ நுழை 
வாயிலருகே நின்று வழிபாடு செய்ய வேண்டும்‌. 

ஓய்வு நாளில்‌ தலைவன்‌ ஆண்டவருக்குக்‌ கொண்டுவரும்‌ எரி பலி மாசுமறுவற்ற ஆறு 
ஆட்டுக்‌ குட்டிகளும்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாயுமாம்‌. 

வெள்ளாட்டுக்‌ கிடாயுடன்‌ தரும்‌ தானியப்‌ படையல்‌ ஒரு மரக்கால்‌ அளவு 
இருக்கவேண்டும்‌. ஆட்டுக்குட்டிகளுடன்‌ தரும்‌ தானியப்‌ படையல்‌ அவன்‌ விரும்பும்‌ அளவு 
இருக்கலாம்‌. ஒவ்வொரு மரக்கால்‌ அளவு இருக்கலாம்‌. ஒவ்வொரு மரக்கால அளவு 
தானியத்திற்கும்‌ ஒரு கலயம்‌ அளவு எண்ணெய்‌ தர வேண்டும்‌. 

அமாவாசை நாளில்‌ அவன்‌ மந்தையிலிருந்து ஓர்‌ இளங்காளை, ஆறு ஆட்டுக்குட்டிகள்‌, 
ஒரு வெள்ளாடு ஆகியவற்றைத்‌ தர வேண்டும்‌. அவை அனைத்தும்‌ மாசுமறு அற்றவையாய்‌ 
இருக்க வேண்டும்‌. 

காளையுடன்‌ ஒரு மரக்கால்‌ அளவு தானியப்‌ படையலையும்‌ வெள்ளாட்டுக்‌ கிடாயுடன்‌ 
ஒருமரக்கால்‌ அளவு தானியப்‌ படையலையும்‌ ஆட்டுக்‌ குட்டிகளுடன்‌ அவன்‌ விரும்பும்‌ 
அளவு தானியப்‌ படையலையும்‌ கொடுக்க வேண்டும்‌. ஒவ்வொரு மரக்கால்‌ அளவு தானியப்‌ 
படையலுடன்‌ ஒரு கலயம்‌ அளவு எண்ணெயும்‌ கொடுக்க வேண்டும்‌. 

தலைவன்‌ நுழைகையில்‌ அவன்‌ நுழைவாயிலின்‌ புகுமுக மண்டபம்‌ வழியாய்‌ நுழைந்து, அதே 
வழியில்‌ வெளிச்‌ செல்ல வேண்டும்‌. 

குறிப்பிட்ட நாள்களில்‌ நாட்டு மக்கள்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ வருகையில்‌, வடக்கு வாயில்‌ 
வழியாய்‌ வழிபாடு செய்ய வருவர்‌. தெற்கு வாயில்‌ வழியாய்‌ வெளிச்செல்ல வேண்டும்‌. 
தெற்கு வாயில்‌ வழியாய்‌ நுழைபவர்‌ வடக்கு வாமில்‌ வழியாய்‌ வெளிச்செல்ல வேண்டும்‌. 
யாரும்‌ தான்‌ உள்‌ நுழைந்த வாயில்‌ வழியாய்த்‌ திரும்பக்‌ கூடாது. ஆனால்‌ ஒவ்வோருவரும்‌ 
எதிர்வாயில்‌ வழியாய்‌ வெளிச்செல்ல வேண்டும்‌. 

தலைவன்‌ மக்களுடன்‌ சேர்ந்து, அவர்கள்‌ உள்நுழைகையில்‌ அவனும்‌ நுழைந்து, அவர்கள்‌ 
வெளிச்‌ செல்கையில்‌ அவனும்‌ வெளிச்‌ செல்வான்‌. 

விழாக்களிலும்‌ சிறப்புத்‌ திருநாள்களிலும்‌, தானியப்‌ படையல்‌ ஒருகாளைக்கு ஒரு 
மரக்கால்‌ அளவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்கிடாய்க்கு ஒருமரக்கால்‌ அளவும்‌ 
ஆட்டுக்குட்டிகளுக்கு அவன்‌ விரும்பும்‌ அளவும்‌ கொடுக்க வேண்டும்‌. ஒவ்வொரு மரக்கால்‌ 
அளவு தானியத்திற்கும்‌ ஒரு கலயம்‌ அளவு எண்ணெய்‌ தரவேண்டும்‌. 

தலைவன்‌ ஆண்டவருக்கு எரிபலியோ அல்லது நல்லுறவுப்‌ பலியோ தன்னார்வப்‌ 
பலியாகக்கொடுக்க வருகையில்‌, கிழக்கு நோக்கிய வாயில்‌ அவனுக்குத்‌ திறந்து 
வைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. அவன்‌ ஓய்வு நாளில்‌ செய்வதுபோலவே எரிபலியையோ, 
நல்‌ 9லுறவுப்‌ பலியையோ செலுத்துவான்‌. பின்னர்‌ அவன்‌ வெளியே செல்வான்‌. அவன்‌ 
சென்ற பிறகு வாயில்‌ மூடப்படும்‌. 

ஒவ்வொரு நாளும்‌ ஒரு வயது மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை எரிபலியாய்‌ 
ஆண்டவருக்குச்‌ செலுத்தல்‌ வேண்டும்‌. காலை தோறும்‌ அதைச்‌ செலுத்த வேண்டும்‌. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


படி 


ல 


க 


அ 


85 


ஆட்டுக்குட்டியுடன்‌ ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌ தானியப்‌ படையல்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
அது ஒரு மரக்காலில்‌ ஆறில்‌ ஒரு பகுதியாகவும்‌, கூடவே மாவைப்‌ பிசைய ஒரு கலயம்‌ 
அளவு எண்ணெயில்‌ மூன்றிலொரு பகுதியுமாக இருக்கவேண்டும்‌. ஆண்டவருக்குத்‌ 
தானியப்‌ படையல்‌ செய்தல்‌ என்றென்றும்‌ நடைபெற வேண்டிய முறைமையாகும்‌. 

இவ்வாறு ஆட்டுக்குட்டி, தானியப்படையல்‌, எண்ணெய்‌ யாவும்‌ எரிபலிக்கெனக்‌ 
காலைதோறும்‌ அளிக்கப்படல்‌ வேண்டும்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: தலைவன்‌ தன்‌ உரிமைச்சொத்திலிருந்து ஒரு 
பகுதியைத்‌ தன்‌ புதல்வரின்‌ ஒருவனுக்குக்‌ கொடையாக அளித்தால்‌, அது அம்மகனுடைய 
வழிமரபினர்க்கும்‌ உரிமையாகும்‌. அது அவர்களுக்கு உரிமைச்‌ சொத்தாக இருக்கும்‌. 
ஆனால்‌, தலைவன்‌ தன்‌ உரிமைச்‌ சொத்துக்களிலிருந்து ஒரு பகுதியைத்‌ தன்‌ ஊழியரில்‌ 
ஒருவனுக்குக்‌ கொடையாக அளித்தால்‌, அது விடுதலை ஆண்டு வரை அவ்வூழியனுக்குச்‌ 
சொந்தமாகும்‌. பின்னர்‌ அது தலைவனுக்குச்‌ சேரும்‌. அவனுடைய உரிமைச்‌ சொத்து 
அவன்‌ புதல்வரையே சாரும்‌. 

தலைவன்‌ மக்களை அவர்களின்‌ உடைமைப்‌ பகுதியிலிருந்து விரட்டியடிக்கவோ 
அவர்களின்‌ உரிமைச்‌ சொத்தில்‌ எதையும்‌ எடுத்துக்‌ கொள்ளவோ கூடாது. அவன்‌ தன்‌ 
உடைமையிலிருந்தே தன்‌ புதல்வருக்கு உரிமைச்‌ சொத்தை வழங்கவேண்டும்‌. அதன்மூலம்‌ 
என்‌ மக்களில்‌ எவனும்‌ அவனது உரிமையிலிருந்து பிரிக்கப்படாமலிருப்பான்‌. 

பின்னர்‌ அம்மனிதர்‌ என்னை வாயில்‌ பக்கத்திலிருந்த நடைவழியாக வடக்கு நோக்கி 
இருக்கும்‌ குருக்களுக்குரிய பய அறைகளுக்கு அழைத்துச்‌ சென்றார்‌: மேற்கு ஓரத்தில்‌ 
இருக்கும்‌ ஓர்‌ இடத்தைக்‌ காட்டினார்‌. 

அவர்‌ என்னிடம்‌ சொன்னது: குருக்கள்‌ குற்ற நீக்கப்பலி, பாவம்‌ போக்கும்‌ தானியப்‌ 
படையல்‌ ஆகியவற்றைச்‌ சமைக்கும்‌ இடம்‌ இதுவே. அவர்கள்‌ அவற்றை 
வெளிமுற்றத்திற்குக்‌ கொண்டுபோவதன்‌ மூலம்‌ பய்மை மக்களுக்குச்‌ சென்று விடுவதைத்‌ 
தவிர்க்க இவ்வாறு செய்வர்‌. 

அவர்‌ பின்னர்‌ என்னை வெளிமுற்றத்திற்குக்‌ கூட்டிவந்து அதன்‌ நான்கு மூலைகளுக்கும்‌ 
இட்டுச்‌ சென்றார்‌. நான்‌ ஒவ்வொரு மூலையிலும்‌ ஒரு முற்றத்தைக்‌ கண்டேன்‌. 
வெளிமுற்றத்தின்‌ நான்கு மூலைகளிலும்‌ சுற்றிக்‌ கட்டப்பட்ட முற்றங்கள்‌ நாற்பது முழ 
நீளமும்‌ முப்பது முழ அகலமுமாய்‌ இருந்தன. நான்கு மூலைகளிலும்‌ இருந்த ஒவ்வொரு 
முற்றமும்‌ ஒரே அளவானவை. 

நான்கு முற்றங்களின்‌ உட்பகுதியிலும்‌ சுற்றுக்கட்டு இருந்தது. அதன்கீழ்‌ எப்பக்கமும்‌ 
அடுப்புகள்‌ கட்டப்பட்டி ருந்தன. 

அவர்‌ என்னிடம்‌, கோவிலில்‌ பணிபுரிவோர்‌ மக்களின்‌ பலிப்பொருள்களைச்‌ சமைக்கும்‌ 
அடுப்புகள்‌ இவையே என்றார்‌. 


அதிகாரம்‌ 47. 


அம்மனிதர்‌ என்னைக்‌ கோவிலின்‌ நுழைவாயிலுக்கு மீண்டும்‌ அழைத்து வந்தார்‌. அங்கு 
நான்‌ கோவிலின்‌ வாயிற்படியின்‌ கீழிருந்து கிழக்கு நோக்கித்‌ தண்ணீர்‌ வருவதைக்‌ 
கண்டேன்‌. ஏனெனில்‌, கோவில்‌ கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர்‌, கோவில்‌ மற்றும்‌ 
பீடத்தின்‌ தெற்குப்‌ பக்கத்திலிருந்து வந்தது. 

அவர்‌ என்னை வடக்கு வாயில்‌ வழியாய்‌ அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின்‌ 
வெளிப்பகுதிக்கு இட்டுச்‌ சென்றார்‌. இதோ! தண்ணீர்‌ தெற்குப்‌ பகுதியிலிருந்து பாய்ந்து 
கொண்டிருந்தது. 


10. 


11 


13: 


14. 


15. 


1827 


17. 


18. 


19. 


86 


அம்மனிதர்‌ கையில்‌ ஓர்‌ அளவு மலைப்‌ பிடித்துக்கொண்டு கிழக்கு நோக்கிச்‌ சென்று, 
ஆயிர முழம்‌ அளந்தார்‌. பின்னர்‌ கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர்‌ வழியாய்‌ என்னை 
அழைத்துச்‌ சென்றார்‌. 

அவர்‌ மேலும்‌ ஆயிர முழம்‌ அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில்‌ அழைத்து 
ச்‌ சென்றார்‌. மேலும்‌ ஆமிர முழம்‌ அளந்து இடுப்பளவு தண்ணீரில்‌ என்னை நடத்திச்‌ 
சென்றார்‌. 

அவர்‌ மேலும்‌ ஆமிர முழம்‌ அளந்தார்‌. ஆனால்‌ இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே 
என்னால்‌ அதைக்‌ கடக்க இயலவில்லை. ஏனெனில்‌ தண்ணீர்‌ உயர்ந்து 
நீந்திப்போகுமளவுக்கு ஆழமுடையதாய்‌, யாராலும்‌ நடந்து கடக்க முடியாத ஆறாய்‌ 
ஓடியது. 

அவர்‌ என்னிடம்‌ மானிடா! இதைப்‌ பார்த்தாயா? என்றார்‌. பின்னர்‌ அவர்‌ என்னை ஆற்றின்‌ 
கரைக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. 

நான்‌ அங்கே சென்றபோது ஆற்றின்‌ இரு கரைகளிலும்‌ எண்ணற்ற மரங்கள்‌ நிற்கக்‌ 
கண்டேன்‌. 

அவர்‌ என்னிடம்‌ உரைத்தது: இத்‌ தண்ணீர்‌ கிழக்குப்‌ பகுதியை நோக்கிப்‌ பாய்ந்து 
அராபாவில்‌ சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கையில்‌ அத்தண்ணீர்‌ அங்கு நல்ல 
தண்ணீராக மாறும்‌. 

இந்த ஆறு பாயுமிடமெல்லாம்‌ திரளான உயிரினங்கள்‌ வாழும்‌. அங்கு ஏராளமான மீன்கள்‌ 
இருக்கும்‌. ஏனெனில்‌ இத்தண்ணீர்‌ பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய்‌ மாற்றும்‌. எனவே 
அது பாயுமிடமெல்லாம்‌ யாவும்‌ உயிர்‌ வாழும்‌. 

மீனவர்‌ கடலோரமெங்கும்‌ நிற்பர்‌. ஏன்கேதியிலிருந்து எனக்லயிம்வரை வலைகளை 
விரிக்க இடமிருக்கும்‌. மீன்களோ பெருங்கடலின்‌ மீன்கள்‌ போலப்‌ 
பலவகைப்பட்டவையாய்‌ இருக்கும்‌. 

ஆயினும்‌ உவர்‌ மற்றும்‌ சதுப்பு நிலங்கள்‌ வளமை பெறா: அவை உப்பளங்களுக்காய்‌ 
விடப்படும்‌. 12. பலவகையான பழமரங்கள்‌ ஆற்றின்‌ இருமருங்கிலும்‌ வளரும்‌: 
அவற்றின்‌ இலைகள்‌ உதிரா: அவற்றில்‌ கனிகள்‌ குறையா. ஒவ்வொரு மாதமும்‌ அவை கனி 
கொடுக்கும்‌: ஏனெனில்‌ பயகத்திலிருந்து தண்ணீர்‌ அவற்றிற்குப்‌ பாய்கின்றது. அவற்றின்‌ 
கனிகள்‌ உணவாகவும்‌ இலைகள்‌ மருந்தாகவும்‌ பயன்படும்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ கூறுவது இதுவே: நீங்கள்‌ இஸ்ரயேலின்‌ பன்னிரு 
குலங்களுக்கும்‌ யோசேப்பின்‌ இரு பாகங்களுக்கும்‌ ஏற்ப இந்த நாட்டைப்‌ பிரித்து 
உரிமையாக்கிக்‌ கொள்வதற்கான எல்லைகள்‌ இவையே: 

நீங்கள்‌ அதனை ஒவ்வொரு சகோதரனுக்கும்‌ சமமாகப்‌ பங்கிட வேண்டும்‌. ஏனெனில்‌, 
நான்‌ இதனை உங்கள்‌ மூதாதையருக்குத்‌ தருவதாய்க்‌ கையுயர்த்தி வாக்களித்துள்ளேன்‌. 
இந்த நாடு உங்கள்‌ உரிமைச்‌ சொத்தாகும்‌. 

நாட்டின்‌ எல்லை இதுவே: வடக்குப்‌ பக்கம்‌ இது பெருங்‌ கடலிலிருந்து ஏத்லோன்‌ சாலை 
வழியாய்ச்‌ செதாது வரை: 

பெரோத்தா, தமஸ்கு எல்லை முதல்‌ ஆமாத்து எல்லையிலுள்ள சிப்ரயிம்‌ வரை: அவ்ரான்‌ 
எல்லையில்‌ இருக்கும்‌ ஆட்சேர்‌ அத்திக்கோன்‌ வரை: 

இவ்வெல்லை கடலிலிருந்து அட்சர்‌ ஏனோன்‌ வரை நீண்டு, தமஸ்குவின்‌ வடக்கு எல்லை 
வழியாய்‌ வடக்கில்‌ ஆமாத்து எல்லை வரை போகும்‌. இது வடக்கு எல்லையாகும்‌. 
கிழக்குப்‌ பக்க எல்லை அவ்ரானுக்கும்‌ தமஸ்குவுக்கும்‌ இடையே, யோர்தான்‌ வழியாய்‌, 
கிலயாதுக்கும்‌ இஸ்ரயேல்‌ நாட்டிற்கும்‌ இடையில்‌ போய்‌, கிழக்குக்‌ கடல்‌ வரை போகும்‌. 
இது கிழக்கு எல்லையாகும்‌. 

தெற்குப்‌ பக்கத்தில்‌ இது தாமாரிலிருந்து மெரிபா காதேசு நீர்நிலை வரை போய்‌ 
எகிப்தின்‌ எல்லை ஓரமாய்ப்‌ பெருங்கடல்‌ வரை போகும்‌. இது தெற்கு எல்லையாகும்‌. 


20. 


21. 
22. 


10. 


11. 


12, 


67 


மேற்குப்‌ பகுதியில்‌ பெருங்கடலிலிருந்து ஆமாத்து நுழைவின்‌ எதிர்ப்பக்கம்‌ வரை 
எல்லையாக இருக்கும்‌. இது மேற்கு எல்லையாகும்‌. 

நீங்கள்‌ இந்த நாட்டை இஸ்ரயேலின்‌ குலங்களுக்கு ஏற்பப்‌ பங்கிட வேண்டும்‌. 

நீங்கள்‌ இதை உங்களுக்கு உரிமைச்‌ சொத்தாகவும்‌, உங்கள்‌ நடுவில்‌ வந்து குடியேறி 
உங்கள்‌ நடுவில்‌ பிள்ளைகள்‌ பெற்றெடுத்த அன்னியரின்‌ உரிமைச்‌ சொத்தாகவும்‌ பங்கிட 
வேண்டும்‌. அவர்களும்‌ உங்கள்‌ நாட்டில்‌ பிறந்த இஸ்ரயேலராகவே ஏற்றுக்கொள்ளப்பட 
வேண்டும்‌. உங்களோடு சேர்ந்த இஸ்ரயேலின்‌ குலங்கள்‌ நடுவே அவர்களுக்கும்‌ உரிமைச்‌ 
சொத்து வழங்கப்பட வேண்டும்‌. 

அன்னியன்‌ எந்தக்‌ குலத்தோடு சேர்ந்து குடியேறினாலும்‌, அங்கே அவனுக்கு உரிமைச்‌ 
சொத்து வழங்கப்பட வேண்டும்‌, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 48 


குலங்களின்‌ பெயர்கள்‌ இவையே: வடக்கு எல்லையில்‌, ஏக்லோன்‌, ஆமாத்து நுழைவு 
அட்சர்‌, ஏனோன்‌ சாலை வழியாய்‌ தமஸ்கு எல்லைவழி, வடக்கில்‌ ஆமாத்து பக்கம்‌ வரை 
கிழக்கிலிருந்து மேற்குவரை, தாணுக்கு உரியது. 

தாணின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை ஆசேருக்கு 


உரியது. 
ஆசேரின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை நப்தலிக்கு 
உரியது. 
நப்தலியின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை மனாசேக்கு 
உரியது. 
மனாசேயின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை எப்ராயிமுக்கு 
உரியது. 
எப்ராமிமின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை ரூபனுக்கு 
உரியது. 
ரூபனின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை யூதாவுக்கு 
உரியது. 


யூதாவின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை நீங்கள்‌ 
அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்புப்பகுதி: அது இருபத்தையாயிர முழ அகலமும்‌ ஒரு குலத்து 
க்குரிய கிழக்கு முதல்‌ மேற்குப்‌ பகுதிக்கான நீளமும்‌ உடையதாய்‌ இருக்கும்‌. அதன்‌ 
நடுவில்‌ பயகம்‌ இருக்கும்‌. 

நீங்கள்‌ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்புப்பகுதி இருபத்தையாயிர முழ 
நீளமும்‌ பத்தாயிர முழ அகலமும்‌ உடையதாய்‌ இருக்கும்‌. 

அது குருக்களுக்குரிய புனிதப்‌ பகுதியாய்‌ இருக்கும்‌. அது வடக்குப்‌ பக்கம்‌ 
இருபத்தையாயிர முழமும்‌ மேற்குப்பக்கம்‌ பத்தாயிர முழமும்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ பத்தாயிர 
முழமும்‌, தெற்குப்‌ பக்கம்‌ இருபத்தையாயிர முழமும்‌ உடையதாய்‌ இருக்கும்‌. அதன்‌ 
நடுவில்‌ ஆண்டவரின்‌ பயகம்‌ இருக்கும்‌. 

அந்த இடம்‌ இஸ்ரயேலருடன்‌ சேர்ந்து என்னைவிட்டு விலகிச்‌ சென்ற லேவியரைப்‌ போல்‌ 
அல்லாமல்‌ எனக்குப்‌ பணிபுரிவதில்‌ கருத்தாயிருந்த சாதோக்கியராகிய 
புனிதப்படுத்தப்பட்ட குருக்களுக்கு உரியதாய்‌ இருக்கும்‌. 

லேவியரின்‌ எல்லையருகே உள்ள மிக உன்னத இடத்தின்‌ ஒரு பகுதியாகிய அது 
அவர்களுக்கான சிறப்பு அன்பளிப்பாகும்‌. 


13. 


14. 


15: 


16. 


17. 


18. 


19: 
20. 


21k 


பதக்‌ 


231 


24. 


23% 


26. 


ம 


28, 


29. 


30. 


68 


குருக்களுக்கான பகுதியின்‌ எல்லையருகே இருபத்தையாயிர முழ நீளமும்‌ பத்தாயிர முழ 
அகலமும்‌ கொண்ட பகுதி லேவியருக்கு உரியதாய்‌ இருக்கும்‌: ஆம்‌, மொத்த நீளம்‌ 
இருபத்தையாயிர முழமும்‌ அகலம்‌ பத்தாயிர முழமும்‌ இருப்பதாக! 

அவர்கள்‌ அதிலிருந்து கொஞ்சமும்‌ விற்கவோ, உரிமை மாற்றம்‌ செய்யவோ கூடாது. 
சிறந்த நிலமாகிய அதை யாருக்கும்‌ கொடுத்தலாகாது. ஏனெனில்‌ அது ஆண்டவரின்‌ பய 
நிலமாகும்‌. 

ஜயாயிர முழ அகலமும்‌ இருபத்தையாயிர முழ நீளமும்‌ கொண்ட எஞ்சிய பகுதி பொது 
வானது. இது நகருக்காகவும்‌ வீடுகளுக்காகவும்‌ திறந்த வெளிக்காகவும்‌ ஒதுக்கப்படும்‌. 
நகர்‌ அதன்‌ நடுவில்‌ இருக்கும்‌. 

நகர்க்குரிய அளவுகள்‌ பின்வருமாறு: வடக்குப்‌ பகுதியில்‌ நாலாயிரத்து ஜந்மறு கோல்‌: 
தெற்குப்‌ பகுதியில்‌ நாலாயிரத்து ஜந்மறு கோல்‌: கிழக்குப்‌ பகுதியில்‌ நாலாயிரத்து ஜந்மறு 
கோல்‌: மேற்குப்‌ பகுதியில்‌ நாலாயிரத்து ஜந்மறு கோல்‌. 

நகரின்‌ திறந்த நிலம்‌ வடக்கில்‌ இருமற்று ஜம்பது கோலும்‌ தெற்கில்‌ இருமற்று ஜம்பது 
கோலும்‌ கிழக்கில்‌ இருமற்று ஜம்பது கோலும்‌ மேற்கில்‌ இருமற்று ஜம்பது கோலும்‌ 
உடையதாய்‌ இருக்கும்‌. 

பயகத்தை ஒட்டி எஞ்சியுள்ள நீண்ட பகுதி கிழக்கில்‌ பத்தாயிரம்‌ கோலும்‌, மேற்கில்‌ 
பத்தாயிரம்‌ கோலுமாய்‌ இருக்கும்‌. அதில்‌ கிடைக்கும்‌ விளைச்சல்‌ நகரின்‌ 
பணியாளர்களுக்கு உணவளிக்கும்‌. 

நகரில்‌ பணிபுரிவோர்‌ இஸ்ரயேலின்‌ எல்லாக்‌ குலங்களிலிருந்தும்‌ தேர்ந்தெடுக்கப்படுவர்‌. 
முழு நிலப்பகுதியும்‌ இருபத்தையாயிரம்‌ கோல்‌ நீள அகலமுடைய சதுர நிலமாய்‌ 
இருக்கும்‌. பயகத்திற்கும்‌ நகருக்குமான பகுதிகளை ஒதுக்கி வைப்பீர்களாக! 
பயகத்திற்கும்‌ நகருக்கமான பகுதிகளின்‌ இருபக்கங்களிலும்‌ எஞ்சியுள்ளவை 
தலைவனுக்கு உரியன. அது பயகத்திலிருந்து கிழக்கே இருபத்தையாயிரம்‌ கோலும்‌ 
மேற்கே இருபத்தையாயிரம்‌ கோலுமாய்‌ இருக்கும்‌. குலங்களுக்குச்‌ சொந்தமான 
பகுதிகளை ஒட்டிய இவ்விரு பகுதிகளும்‌ தலைவனுக்கு உரியன. கோவிலின்‌ பயகத்தை 
உள்ளடக்கிய புனிதப்‌ பகுதி நடுவில்‌ இருக்கும்‌. 

லேவியரின்‌ பகுதிக்கும்‌, நகரின்‌ பகுதிக்கும்‌ இடையில்‌ தலைவனுக்குரிய பகுதி 
இருக்கும்‌. அப்பகுதி யூதாவின்‌ எல்லைக்கும்‌ பென்யமினின்‌ எல்லைக்கும்‌ நடுவில்‌ 
இருக்கும்‌. 

மற்றக்‌ குலங்களைப்‌ பொறுத்த வரை கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை 
பென்யமினுக்கு உரியது. 

பென்யமினின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதி முதல்‌ மேற்குப்‌ பகுதிவரை சிமியோனுக்கு 
உரியது. 

சிமியோனின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதி முதல்‌ மேற்குப்‌ பகுதிவரை இசக்காருக்கு 
உரியது. 

இசக்காரின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதி முதல்‌ மேற்குப்‌ பகுதி வரை செபுலோனுக்கு 
உரியது. 

செபுனோனின்‌ எல்லையருகே கிழக்குப்‌ பகுதியிலிருந்து மேற்குப்‌ பகுதிவரை காத்துக்கு 
உரியது. 

காத்தின்‌ எல்லையருகே தெற்குப்‌ பகுதி தாமார்‌ எல்லையிலிருந்து மெரிபா, காதேசு 
நீர்நிலை வரையும்‌ எகிப்திய எல்லையோரம்‌ பெருங்கடல்‌ வரையும்‌ போகும்‌. 

நீங்கள்‌ இஸ்ரயேல்‌ குலங்களுக்கு உரிமைச்‌ சொத்தாய்ப்‌ பங்கிட வேண்டிய நாடூ இது 
வே: அவர்களின்‌ பங்குகள்‌ இவையே, என்கிறார்‌ தலைவராகிய ஆண்டவர்‌. 

நகரைவிட்டு வெளிச்செல்லும்‌ வாயில்கள்‌ இவையே: வடக்குப்‌ புறத்தில்‌ நாலாயிரத்து 
ஜந்மறு கோல்‌ அளவுப்‌ பகுதியில்‌ இருக்கும்‌. 


Sil 


32 


அ 


34. 


89 


நகர்‌ வாயில்கள்‌ இஸ்ரயேலின்‌ குலங்களின்‌ பெயரால்‌ அழைக்கப்படும்‌: வடக்குப்‌ புறத்தில்‌ 
உள்ள மூன்று வாயில்களில்‌ ஒன்று ரூபனின்‌ வாயில்‌ , ஒன்று யூதாவின்‌ வாயில்‌ , ஒன்று 
லேவியின்‌ வாயில்‌ . 

கிழக்குப்‌ புறத்தில்‌ நாலாயிரத்து ஜந்மறு கோல்‌ அளவுப்‌ பகுதியில்‌ உள்ள மூன்று 
வாயில்களில்‌ ஒன்று யோசேப்பின்‌ வாயில்‌ , ஒன்று “பென்யமின்‌ வாயில்‌”, ஒன்று தாணின்‌ 
வாயில்‌ . 

தெற்குப்‌ புறத்தில்‌ நாலாயிரத்து ஜந்மறு கோல்‌ அளவுப்‌ பகுதியில்‌ உள்ள மூன்று 
வாயில்களில்‌ ஒன்று சிமியோனின்‌ வாயில்‌ , ஒன்று இசக்காரின்‌ வாயில்‌ , ஒன்று 
செபுலோனின்‌ வாயில்‌ . 

மேற்குப்‌ புறத்தில்‌ நாலாயிரத்து ஜந்மறு கோல்‌ அளவுப்‌ பகுதியில்‌ உள்ள மூன்று 
வாயில்களில்‌ ஒன்று காத்தின்‌ வாயில்‌ , ஒன்று ஆசேரின்‌ வாயில்‌ , ஒன்று நப்தலியின்‌ வாயில்‌ 


அந்நகரின்‌ சுற்றளவு பதினெட்டாயிரம்‌ கோல்‌. அந்நாளிலிருந்து நகர்‌ ஆண்டவர்‌ இங்கு 
இருக்கிறார்‌ என்னும்‌ பெயர்‌ பெறும்‌. 


10. 


11. 


12. 


13. 


90 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 27 - தானியேல்‌ 


அதிகாரம்‌ 1. 


யூதா அரசன்‌ யோயாக்கிமின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ பாபிலோனிய அரசன்‌ 
நெபுகத்னேசர்‌ எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான்‌. 

தலைவராகிய ஆண்டவர்‌ யூதா அரசனாகிய யோயாக்கிமையும்‌ கடவுளுடைய கோவிலின்‌ 
கலன்கள்‌ சிலவற்றையும்‌ அவனிடம்‌ கையளித்தார்‌. அவனும்‌ அவற்றைச்‌ சீனார்‌ 
நாட்டிலிருந்த தன்‌ தெய்வத்தின்‌ கோவிலுக்கு எடுத்துச்‌ சென்று அவற்றைத்‌ தன்‌ 
தெய்வத்திற்குரிய கருவூலத்தில்‌ சேர்த்தான்‌. 

அப்பொழுது, அரசன்‌ தன்‌ அரண்மனை அலுவலரின்‌ தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு, 
அரசகுலத்தையும்‌ உயர்‌ குடியையும்‌ சார்ந்த இஸ்ரயேலர்‌ சிலரைக்‌ கொண்டுவருமாறு 
கட்டளையிட்டான்‌. 

அக்கட்டளைப்படி அவர்கள்‌ உடல்‌ ஊனமற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும்‌ தேர்ச்சி 
பெற்ற, அறிவிலும்‌ உணர்விலும்‌ கல்வியிலும்‌ சிறந்த, அரசனின்‌ அரண்மனையில்‌ 
பணியாற்றும்‌ திறமை பெற்ற இளைஞர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. மேலும்‌ அவர்கள்‌ 
கல்‌ 9தேய மொழியை எழுதவும்‌ பேசவும்‌ கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. 

அரசன்‌ தான்‌ உண்டுவந்த சிறப்புணவிலும்‌, பருகி வந்த திராட்சை இரசத்திலும்‌ 
நாள்தோறும்‌ ஒரு பங்கை அவர்களுக்குக்‌ கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான்‌. இவ்வாறு 
மூன்றாண்டுகள்‌ பயிற்சி அளித்தபின்‌, இறுதியில்‌ அவர்களை அரசன்‌ முன்னிலையில்‌ 
கொண்டு வந்து நிறுத்தவேண்டும்‌ என்று ஆணையிட்டான்‌. 

இப்படித்‌ தேர்ந்ததெடுக்கப்பட்டவர்களுள்‌ யூதா குலத்தைச்‌ சார்ந்த தானியேல்‌, 
அனனியா, மிசாவேல்‌, அசரியா என்பவர்களும்‌ இருந்தார்கள்‌. 

அலுவலரின்‌ தலைவன்‌ தானியேலுக்குப்‌ பெல்தசாச்சர்‌ என்றும்‌ அனனியாவுக்குச்‌ 
சாத்ராக்கு என்றும்‌ மிசாவேலுக்கு மேசாக்கு என்றும்‌, அசரியாவுக்கு ஆபேத்‌99நெகோ 
என்றும்‌ மாற்றுப்‌ பெயரிட்டான்‌. 

அரசனது சிறப்புணவினாலும்‌, அவன்‌ பருகிவந்த திராட்சை இரசத்தினாலும்‌ தம்மைத்‌ 
தீட்டுப்படுத்திக்‌ கொள்ளலாகாது என்று தானியேல்‌ தம்‌ உள்ளத்தில்‌ உறுதி செய்து 
கொண்டார்‌: அவ்வாறே தாம்‌ தீட்டூப்படாதிருக்க அலுவலர்‌ தலைவனிடம்‌ அனுமதி 
கேட்டார்‌. 

அலுவலர்‌ தலைவன்‌ தானியேலுக்குப்‌ பரிவும்‌ இரக்கமும்‌ காட்டுமாறு கடவுள்‌ 
அருள்கூர்ந்தார்‌. 

அலுவலர்‌ தலைவன்‌ தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும்‌ பானமும்‌ ஏற்பாடு 
செய்திருக்கும்‌ அரசனாகிய என்‌ தலைவருக்கு நான்‌ அஞ்சிகிறேன்‌. ஏனெனில்‌ 
உங்களையொத்த வயதினரை விட நீங்கள்‌ களை குன்றியிருப்பதை அரசன்‌ கண்டால்‌ என்‌ 
தலையே போய்விடும்‌: நீங்கள்தான்‌ அதற்குக்‌ காரணமாவீர்கள்‌ என்றான்‌. 

தானியேல்‌, அனனியா, மிசாவேல்‌, அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர்‌ தலைவனால்‌ 
நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம்‌ தானியேல்‌ கூறியது: 

ஜயா! தயை கூர்ந்து பத்து நாள்‌ உம்‌ ஊழியர்களாகிய எங்களைச்‌ சோதித்துப்‌ பாரும்‌. 
எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும்‌, குடிப்பதற்குத்‌ தண்ணீரையும்‌ மட்டுமே தாரும்‌. 
அதற்குப்‌ பிறகு, எங்களது தோற்றத்தையும்‌ அரசனது சிறப்புணவை உண்ணும்‌ மற்ற 
இளைஞர்களின்‌ தோற்றத்தையும்‌ ஒப்பிட்டூப்பாரும்‌: அதன்பின்‌ உமக்குத்‌ தோன்றியபடி 
உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்குச்‌ செய்தருளும்‌ என்றார்‌. 


14. 


15. 


16. 


1 


18. 


19. 


20. 


91 


அவனும்‌ இக்காரியத்தில்‌ அவர்களுக்கு இணங்கி அவர்களைப்‌ பத்து நாள்‌ சோதித்துப்‌ 
பார்த்தான்‌. 

பத்து நாள்கள்‌ ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டுவந்த இளைஞர்கள்‌ அனைவரையும்‌ 
விட அவர்களது தோற்றம்‌ மிகக்‌ களையுள்ளதாயும்‌ உடற்கட்டு மிகச்‌ செழுமையுள்ளதாயும்‌ 
காணப்பட்டது. 

ஆதலால்‌ மேற்பார்வையாளன்‌ அவர்கள்‌ உண்ணவேண்டிய சிறப்புணவுக்கும்‌ 
பருகவேண்டிய திராட்சை இரசத்திற்கும்‌ பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்குக்‌ 
கொடுத்து வந்தான்‌. 

கடவுள்‌ இந்த நான்கு இளைஞர்களுக்கும்‌ அறிவையும்‌ அனைத்து இலக்கியத்தில்‌ 
தேர்ச்சியையும்‌ ஞானத்தையும்‌ அருளினார்‌. சிறப்பாக, தானியேல்‌ எல்லாக்‌ 
காட்சிகளையும்‌ கனவுகளையும்‌ உய்த்துணரும்‌ ஆற்றல்‌ பெற்றிருந்தார்‌. 

அரசன்‌ தன்‌ முன்னிலைக்கு அவர்களைக்‌ கொண்டு வரவேண்டுமென்று குறித்த நாள்‌ 
வந்தது. அலுவலர்‌ தலைவனும்‌ அவர்களை நெபுகத்‌3னேசர்‌ முன்னிலையில்‌ கொண்டுவந்து 
நிறுத்தினான்‌. 

அரசன்‌ அவர்களோடு உரையாடலானான்‌: அப்பொழுது அவர்கள்‌ அனைவருள்ளும்‌ 
தானியேல்‌, அனனியா, மிசாவேல்‌, அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும்‌ 
காணப்படவில்லை: எனவே அவர்கள்‌ அரசன்‌ முன்னிலையில்‌ பணிபுரியலாயினர்‌. 

ஞானம்‌, விவேகம்‌ சார்ந்தவற்றில்‌ அரசன்‌ அவர்களோடு கலந்துரையாடினான்‌. அப்பொழுது 
அவனது அரசில்‌ இருந்த எல்லா மந்திரவாதிகளையும்‌ மாயவித்தைக்காரர்களையும்‌ விட 
அவர்கள்‌ பத்து மடங்கு சிறந்தவர்களாய்‌ இருந்ததைக்‌ கண்டறிந்தான்‌. 

இவ்வாறு சைரசு என்ற அரசனது முதலாம்‌ ஆட்சியாண்டுவரை தானியேல்‌ தொடர்ந்து 
பணிபுரிந்தார்‌. 


அதிகாரம்‌ 2. 


நெபுகத்‌9னேசர்‌ தனது இரண்டாம்‌ ஆட்சியாண்டில்‌ கனவுகள்‌ சில கண்டு, உள்ளம்‌ 
கலங்கி, உறக்கமின்றித்‌ தவித்தான்‌. 

அப்பொழுது அரசன்‌ தன்‌ கனவுகளைத்‌ தனக்கு விளக்கும்படி மந்திரவாதிகளையும்‌ 
மாயவித்தைக்காரர்களையும்‌ சூனியக்காரர்களையும்‌ கல்தேயர்களையும்‌ அழைத்துவரக்‌ 
கட்டளையிட்டான்‌. அவர்களும்‌ வந்து அரசன்‌ முன்னிலையில்‌ நின்றார்கள்‌. 

அரசன்‌ அவர்களை நோக்கி, நான்‌ ஒரு கனவு கண்டேன்‌: அதனால்‌ என்னுள்ளம்‌ 
கலக்கமுற்றி ருக்கிறது: நான்‌ கண்டது இன்னதென்று அறிய விரும்புகிறேன்‌ என்றான்‌. 
அப்பொழுது கல்தேயர்‌ அரசனை நோக்கி, (அரமேய மொழியில்‌) அரசரே! நீர்‌ நீடூழி 
வாழ்க! நீர்‌ கண்ட கனவை உம்‌ பணியாளர்களுக்குச்‌ சொல்லும்‌. நாங்களும்‌ அதன்‌ 
பொருளை உமக்கு விளக்கிக்‌ கூறுவோம்‌ என்று கூறினார்கள்‌. 

அரசன்‌ கல்தேயருக்கு மறுமொழியாக, நான்‌ கண்ட கனவையும்‌ அதன்‌ உட்பொருளையும்‌ 
எனக்கு நீங்கள்‌ விளக்கிக்‌ கூறாவிடில்‌, உங்களைக்‌ கண்டந்துண்டமாய்‌ வெட்டிவிடுவேன்‌: 
உங்கள்‌ வீடுகளும்‌ தரைமட்டமாக்கப்படும்‌: இது என்‌ திண்ணமான முடிவு. 

ஆனால்‌ கனவையும்‌ அதன்‌ உட்பொருளையும்‌ விளக்கிக்‌ கூறுவீர்களாகில்‌, 
அன்பளிப்புகளும்‌ பரிசுகளும்‌ பெரு மதிப்பும்‌ என்னிடமிருந்து பெற்றுக்‌ கொள்வீர்கள்‌. 
ஆகையால்‌ கனவையும்‌ அதன்‌ உட்பொருளையும்‌ எனக்கு விளக்கிக்‌ கூறுங்கள்‌ என்று 
கூறினான்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


12, 


16. 


[7 


18. 


19. 


20. 


21 


22 


22 


02, 


அதற்கு அவர்கள்‌ மீண்டும்‌, அரசர்‌ அந்தக்‌ கனவைத்‌ தம்‌ பணியாளர்களுக்குச்‌ 
சொல்லட்டும்‌: அப்பொழுது அதன்‌ உட்பொருளை விளக்கிக்‌ கூறுவோம்‌ என்று 
பதிலளித்தார்கள்‌. 

அதற்கு அரசன்‌ மறுமொழியாகக்‌ கூறியது: நான்‌ முடிவெடுத்துவிட்டேன்‌ என்பதை 
அறிந்தே நீங்கள்‌ காலம்‌ தாழ்ந்த முயலுகிறீர்கள்‌: இது எனக்குத்‌ திண்ணமாய்த்‌ தெரியும்‌. 
கனவு இன்னதென்று உங்களால்‌ தெரிவிக்க இயலாதெனில்‌, உங்கள்‌ எல்லாருக்கும்‌ ஒரே 
தீர்ப்புதான்‌. சூழ்நிலை மாறும்வரை பொய்யும்‌ புரட்டுமான வீண்‌ கதைகளைச்‌ சொல்ல 
உங்களுக்குள்‌ உடன்பட்டிருக்கிறீர்கள்‌. ஆதலால்‌ கனவை முதலில்‌ சொல்லுங்கள்‌: 
அப்பொழுதுதான்‌ அதன்‌ உட்பொருளையும்‌ உங்களால்‌ விளக்கிக்‌ கூறமுடியும்‌ என்பதை 
நான்‌ அறிந்துகொள்ள இயலும்‌. 

கல்தேயர்‌ மறுபடியும்‌ அரசனை நோக்கி, அரசரே! உமது விருப்பத்தை நிறைவேற்றக்‌ 
கூடியவன்‌ இவ்வுலகில்‌ ஒருவனுமில்லை: வலிமையுடைய எந்தப்‌ பேரரசனும்‌ இத்தகைய 
காரியத்தை எந்த மந்திரவாதியிடமாவது, மாய வித்தைக்காரனிடமாவது, 
கல்தேயனிடமாவது, இதுகாறும்‌ கேட்டது கிடையாது. 

ஏனெனில்‌, நீர்‌ கேட்கும்‌ காரியம்‌ செயற்கரிய ஒன்று: தெய்வங்களாலன்றி வேறெவராலும்‌ 
அரசருக்கு அதனைத்‌ தெரிவிக்க முடியாது: ஆனால்‌, மானிடர்‌ நடுவில்‌ தெய்வங்கள்‌ 
இருத்தலில்லையே! என்று மறுமொழி கூறினார்கள்‌. 

அரசன்‌ இதைக்‌ கேட்டுக்‌ கடூஞ்சினமுற்றுச்‌ சீறி எழுந்து பாபிலோனில்‌ இருந்த எல்லா 
ஞானிகளையும்‌ அழித்து விடும்படி ஆணையிட்டான்‌. 

ஞானிகள்‌ கொலை செய்யப்படவேண்டும்‌ என்ற ஆணையின்படி தானியேலையும்‌ 
அவருடைய தோழர்களையும்‌ கொலை செய்யத்‌ தேடினார்கள்‌. 

அரசனுடைய காவலர்த்‌ தலைவன்‌ அரியோக்கு பாபிலோனிய ஞானிகளைக்‌ 
கொலைசெகய்யப்‌ புறப்பட்டு வந்தான்‌. 

தானியேல்‌ முன்னெச்சரிக்கையுடனும்‌ விவேகத்துடனும்‌ அரசனுடைய காவலர்த்‌ 
தலைவனாகிய அரியோக்கிடம்‌, அரசனின்‌ ஆணை இவ்வளவு கடூமையாயிருப்பது ஏன்‌? 
என்று கேட்டார்‌. அதற்குரிய காரணத்தை அரியோக்கு தானியேலுக்குத்‌ தெரிவித்தான்‌. 
உடனே தானியேல்‌ அரசனிடம்‌ போய்‌, கனவின்‌ உட்பொருளை அவனுக்கு 
விளக்கிக்கூறத்‌ தமக்குச்‌ சில நாள்‌ கெடு தருமாறு கேட்டுக்கொண்டார்‌. 

பின்னர்‌, தானியேல்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிச்‌ சென்று, அனனியா, மிசாவேல்‌, அசரியா ஆகிய 
தோழர்களிடம்‌ செய்தியைக்‌ கூறினார்‌. 

பாபிலோனிய ஞானிகளோடூ அவரும்‌ அவர்களுடைய தோழர்களும்‌ 
கொல்லப்படாதிருக்க, விண்ணகக்‌ கடவுள்‌ கருணை கூர்ந்து அம்‌ மறைபொருளை 
வெளிப்படுத்தியருள வேண்டுமென்று அவரை மன்றாடுமாறு அவர்களிடம்‌ சொன்னார்‌. 
அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில்‌, தானியேலுக்கு அம்மறைபொருள்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல்‌ விண்ணகக்‌ கடவுளை வாழ்த்திப்‌ 
போற்றினார்‌. 

அவர்‌ கூறியது: கடவுளின்‌ திருப்பெயர்‌ என்றென்றும்‌ வாழத்தப்படுவதாக! ஏனெனில்‌, 
ஞானமும்‌ வல்லமையும்‌ அவருக்கே உரியன! 

காலங்களையும்‌ பருவங்களையும்‌ மாற்றுபவர்‌ அவரே! அரசர்களை விலக்கி மாற்று 
அரசர்களை நிலைநிறுத்துபவர்‌ அவரே! ஞானிகளுக்கு ஞானம்‌ வழங்குபவர்‌ அவரே! 
அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர்‌ அவரே! 

ஆழ்ந்த மறைபொருள்களை வெளிப்படூத்துபவர்‌ அவரே! இருளில்‌ உள்ளதை அறிபவர்‌ 
அவரே! ஒளியும்‌ வாழ்வது அவருடனே! 

எங்கள்‌ தந்தையரின்‌ இறைவா! உமக்கு நன்றியும்‌ புகழும்‌ கூறுகின்றேன்‌: ஏனெனில்‌, 
எனக்கு ஞானமும்‌ ஆற்றலும்‌ தந்தவர்‌ நீரே! நாங்கள்‌ உம்மிடம்‌ கேட்டதை இப்பொழுது 


24. 


பிய 


26. 


டி 


28: 


29. 


30. 


31. 


32, 


33, 


34. 


2; 


36. 


27: 


28, 


93 


எனக்குத்‌ தெரியப்படுத்தியவர்‌ நீரே! அரசனது காரியத்தை எங்களுக்கு அறிவித்தவரும்‌ 
நீரே! 

பின்பு தானியேல்‌, பாபிலோனிய ஞானிகளை அழிப்பதற்கு அரசனால்‌ நியமிக்கப்பட்ட 
அரியோக்கிடம்‌ போய்‌, அவனை நோக்கி, நீர்‌ பாபிலோனிய ஞானிகளை அழிக்க 
வேண்டாம்‌: என்னை அரசர்‌ முன்னிலைக்கு அழைத்துச்‌ செல்‌ லும்‌: நான்‌ அரசரது கனவின்‌ 
உட்பொருளை விளக்கிக்‌ கூறுவேன்‌ என்றார்‌. 

எனவே, அரியோக்கு தானியேலை அரசன்‌ முன்னிலைக்கு விரைவாய்‌ அழைத்துச்‌ சென்று, 
அரசனிடம்‌, அரசரே! சிறைப்பட்ட யூதா நாட்டினருள்‌, அரசருடைய கனவின்‌ 
உட்பொருளை விளக்கிக்‌ கூறவல்ல ஒருவனைக்‌ கண்டுபிடித்துவிட்டேன்‌ என்றான்‌. 
அரசனோ பெல்தசாச்சர்‌ என்று பெயரிடப்பட்ட தானியேலைப்‌ பார்த்து, நான்‌ கண்ட 
கனவையும்‌ அதன்‌ உட்பொருளையும்‌ எனக்கு விளக்கிக்‌ கூற உன்னால்‌ இயலுமா? என்று 
கேட்டான்‌. 

தானியேல்‌ அரசனுக்குச்‌ சொன்ன மறுமொழி: அரசர்‌ கேட்கும்‌ மறைபொருளை அரசருக்கு 
அறிவிக்க எந்த ஞானியாலும்‌ மாயவித்தைக்காரனாலும்‌ மந்திரவாதியாலும்‌ சோதிடனாலும்‌ 
இயலாது. 

ஆனால்‌ அரசரே! மறைபொருள்களை வெளிப்படுத்தும்‌ விண்ணகக்‌ கடவுள்‌ பிற்காலத்தில்‌ 
நிகழப்போவதை நெபுகத்னேசர்‌ என்னும்‌ உமக்குத்‌ தெரிவித்துள்ளார்‌: நீர்‌ கண்ட கனவும்‌, 
நீர்‌ படுத்திருந்த பொழுது, உம்‌ மனக்கண்‌ முன்னே தோன்றின காட்சிகளும்‌ பின்வருமாறு: 
அரசரே! நீர்‌ படுத்திருந்த பொழுது, எதிர்காலத்தில்‌ நிகழப்போவதைப்‌ பற்றி நினைக்கத்‌ 
தொடங்கினீர்‌: அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர்‌ இனி நடக்க 
விருப்பதை உமக்குக்‌ காண்பித்தார்‌. 

ஆனால்‌ என்னைப்‌ பொறுத்தமட்டில்‌ மற்றெல்லா உயிர்களையும்விட நான்‌ ஞானம்‌ 
மிக்கவன்‌ என்பதால்‌ எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால்‌ அரசருக்கு அதன்‌ 
உட்பொருளைத்‌ தெரிவிக்கவும்‌ உமது இதயத்தின்‌ நினைவுகளை நீர்‌ அறிந்துகொள்ளவும்‌ 
அவை எனக்கு வெளிப்படூத்தப்பட்டூள்ளன. 

அரசரே! நீர்‌ பெரிய சிலை ஒன்றைக்‌ கண்டீர்‌. உம்‌ கண்‌ எதிரே நின்ற அம்‌ மாபெரும்‌ சிலை 
பளபளக்கும்‌ ஒளிமிக்கதாயும்‌ அச்சுறுத்தும்‌ தோற்றமுடையதாயும்‌ இருந்தது. 
அச்சிலையின்‌ தலை பசும்பொன்னால்‌ ஆனது: அதன்‌ மார்பும்‌ புயங்களும்‌ வெள்ளியால்‌ 
ஆனவை: வயிறும்‌ தொடைகளும்‌ வெண்கலத்தால்‌ ஆனவை. 

அதன்‌ கால்கள்‌ இரும்பினால்‌ ஆனவை: அதன்‌ காலடிகள்‌ ஒரு பகுதி இரும்பினாலும்‌ 
மறுபகுதி களிமண்ணாலும்‌ ஆனவை. நீர்‌ அச்சிலையைப்‌ பார்த்துக்கொண்டிருந்த பொழுது 
, மனிதக்‌ கை படாத கல்‌ ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. 

அந்தக்‌ கல்‌ இரும்பினாலும்‌ களி மண்ணாலுமான அதன்‌ காலடிகளில்‌ வந்து மோதி 
அவற்றை நொறுக்கியது. 

அப்பொழுது இரும்பு, களிமண்‌, வெண்கலம்‌, வெள்ளி, பொன்‌ ஆகியவையாவும்‌ நொறுங்கி, 
கோடை காலத்தில்‌ கதிரடிக்கும்‌ களத்துப்‌ பதரைப்‌ போல்‌ ஆயின. அவற்றின்‌ அடையாளம்‌ 
இராதபடி காற்று அவற்றை அடித்துக்‌ கொண்டு போய்விட்டது: ஆனால்‌ சிலையை 
மோதிய அந்தக்‌ கல்‌ பெரிய மலை ஆகி உலகம்‌ முழுவதையும்‌ நிரப்பிற்று. 

அரசரே! இதுவே நீர்‌ கண்ட கனவு: அதன்‌ உட்பொருளையும்‌ உமக்கு இப்பொழுது 
விளக்கிக்‌ கூறுவோம்‌. 

அரசரே! நீர்‌ அரசர்க்கரசராய்‌ விளங்குகின்றீர்‌. விண்ணகக்‌ கடவுள்‌ உமக்கு அரசுரிமை, 
ஆற்றல்‌, வலிமை, மாட்சி ஆகியவற்றைத்‌ தந்துள்ளார்‌. 

உலகெங்கும்‌ உள்ள மனிதர்களையும்‌, வயல்‌. வெளி விலங்குகளையும்‌, வானத்துப்‌ 
பறவைகளையும்‌ உம்‌ பொறுப்பில்‌ அவர்‌ ஒப்படைத்து, அவற்றையெல்லாம்‌ நீர்‌ ஒருவரே 
ஆளும்படி செய்துள்ளார்‌. எனவே, பொன்னாலாகிய சிலையின்‌ தலை உம்மையே 
குறிக்கின்றது. 


௮, 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


94 


உமக்குப்பின்‌ உமது அரசைவிட ஆற்றல்‌ குறைந்த வேறோர்‌ அரசு தோன்றும்‌: அடுத்து 
வெண்கலம்‌ போன்ற மூன்றாம்‌ அரசு எழும்பும்‌: அது உலகெல்லாம்‌ ஆளும்‌. 

பின்னர்‌, அனைத்தையும்‌ நொறுக்கும்‌ இரும்பைப்‌ போல்‌ வலிமை வாய்ந்த நான்காம்‌ அரசு 
தோன்றும்‌: அந்த அரசும்‌ இரும்பு நொறுக்குவது போல்‌ அனைத்தையும்‌ தகர்த்துத்‌ 
தவிடுபொடியாக்கும்‌. 

மேலும்‌, நீர்‌ அச்சிலையின்‌ அடிகளையும்‌ கால்‌ விரல்களையும்‌, ஒரு பகுதி குயவனின்‌ 
களிமண்ணாகவும்‌, மறு பகுதி இரும்பாகவும்‌ கண்டதற்கிணங்க, அந்த அரசு பிளவுபட்ட 
அரசாய்‌ இருக்கும்‌. ஆனால்‌, சேற்றுக்‌ களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர்‌ 
கண்டதற்கிணங்க, இரும்பின்‌ உறுதியும்‌ ஓரளவு காணப்படும்‌. 

அடிகளின்‌ விரல்கள்‌ ஒரு பகுதி இரும்பும்‌ மறு பகுதி களிமண்ணுமாய்‌ இருந்ததுபோல்‌ 
அந்த அரசும்‌ ஓரளவு வலிமையுள்ளதாயும்‌ ஓரளவு வலிமையற்றதாயும்‌ இருக்கும்‌. 

இரும்பு களிமண்ணோடூ கலந்திருப்பதாக நீர்‌ கண்டதற்கிணங்க, அவர்களும்‌ 
தங்களுக்குள்‌ திருமணத்தின்‌ மூலம்‌ உறவு கொள்வார்கள்‌: ஆனால்‌ இரும்பு 
களிமண்ணோடு கலக்காததுபோல்‌, அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஒன்றித்திருக்கமாட்டார்கள்‌. 

அந்த அரசர்களின்‌ காலத்தில்‌ விண்ணகக்‌ கடவுள்‌ ஓர்‌ அரசை நிறுவுவார்‌: அது என்றுமே 
அழியாது: அதன்‌ ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும்‌ தரப்படாது. அது மற்ற 
அரசுகளை எல்லாம்‌ நொறுக்கி அவற்றிற்கு முடிவுகட்டும்‌: அதுவோ என்றென்றும்‌ 
நிலைத்திற்கும்‌. 

மனிதக்‌ கை படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து, இரும்பையும்‌ 
வெண்கலத்தையும்‌ களிமண்ணையுயம்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ நொறுக்கியதாக நீர்‌ 
கண்ட அந்தக்‌ கல்‌ இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில்‌ 
நிகழப்போவதை மாபெரும்‌ கடவுள்‌ அரசருக்குத்‌ தெரிவித்திருக்கிறார்‌. கனவும்‌ 
உண்மையானது: அதன்‌ உட்பொருள்‌ நிறைவேறுவதும்‌ உறுதி. 

அதைக்‌ கேட்ட அரசன்‌ நெபுகத்னேசர்‌ தானியேலின்‌ அடிகளில்‌ வீழ்ந்து வணங்கினான்‌: 
அவருக்குக்‌ காணிக்கைப்‌ பொருள்களைப்‌ படைத்துத்‌ பபமிடுமாறு ஆணையிட்டான்‌. 
மேலும்‌, அரசன்‌ தானியேலை நோக்கி, நீர்‌ வணங்கும்‌ கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம்‌ 
கடவுள்‌: அரசர்களுக்கெல்லாம்‌ ஆண்டவர்‌: அவர்‌ ஒருவரே மறைபொருள்களை எல்லாம்‌ 
வெளிப்படுத்த வல்லவர்‌. இது உண்மையிலும்‌ உண்மை: ஏனெனில்‌ உம்மால்‌ மட்டூமே 
இம்மறைபொருளை விளக்கிக்‌ கூறமுடிந்தது என்றான்‌. 

பின்பு அரசன்‌ தானியேலை உயர்ந்த முறையில்‌ சிறப்பித்து அவருக்குப்‌ பரிசில்‌ பல தந்து, 
பாபிலோன்‌ நாடு முழுவதற்கும்‌ அவரை ஆளுநராக ஏற்படுத்தினான்‌: பாபிலோனிய 
ஞானிகள்‌ அனைவர்க்கும்‌ தலைவராகவும்‌ நியமித்தான்‌. 

மேலும்‌ தானியேலின்‌ வேண்டுகோளின்படி சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்‌99நெகோ 
ஆகியோரைப்‌ பாபிலோன்‌ நாட்டின்‌ புறப்பகுதிகளுக்குப்‌ பொறுப்பாளராக நியமித்தான்‌. 
தானியேலோ அரசனது அவையில்‌ தொடர்ந்து பணியாற்றினார்‌. 


அதிகாரம்‌ 3. 


நெபுகனேசர்‌ அரசன்‌ அறுபது முழ உயருமும்‌ ஆறு முழ அகலமுமான பொற்சிலை ஒன்றைச்‌ 
செய்வித்து, அதைப்‌ பாபிலோன்‌ நாட்டிலிருந்த பரா என்னும்‌ சமவெளியில்‌ நிறுத்தி 
வைத்தான்‌. 

பின்பு நெபுகத்னேசர்‌ அரசன்‌ தான்‌ நிறுவிய சிலையின்‌ அர்ப்பணிப்புக்கு சிற்றரர்களும்‌ 
அதிகாரிகளும்‌ ஆளுநரும்‌ அறிவுரை கூறுவோரும்‌ நிதிப்பொறுப்பாளரும்‌ நீதிபதிகளும்‌ 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


95 


மணியக்காரரும்‌ மற்றெல்லா அலுவலரும்‌ ஒன்றாய்க்‌ கூடி வரவேண்டுமென்று 
ஆணையிட்டான்‌. 

அவ்வாறே சிற்றரசர்களும்‌ அதிகாரிகளும்‌ ஆளுநரும்‌ அறிவுரை கூறுவோரும்‌ 
நிதிப்பொறுப்பாளரும்‌ நீதிபதிகளும்‌ மணியக்காரரும்‌ மாநிலங்களின்‌ மற்றெல்லா 
அலுவலரும்‌ நெபுகத்னேசர்‌ அரசன்‌ நிறுவிய சிலையின்‌ அர்ப்பணிப்புக்கு ஒன்றாய்க்‌ கூடி 
வந்து சேர்ந்தனர்‌: அவர்கள்‌ நெபுகத்னேசர்‌ நிறுவிய சிலை முன்‌ வந்து நின்றனர்‌. 
கட்டியக்காரன்‌ ஒருவன்‌ உரத்த குரலில்‌, இதனால்‌ மக்கள்‌ அனைவர்க்கும்‌, எல்லா 
இனத்தவர்க்கும்‌, மொழியினருக்கும்‌ அறிவிக்கப்படுவது யாதெனில்‌: 

எக்காளம்‌, நாதசுரம்‌, யாழ்‌, கின்னரம்‌, வீணை, பைக்குழல்‌ முதலிய எல்லா வகை இசைக்‌ 
கருவிகளும்‌ ஒலிக்கத்‌ தொடங்கிய அந்த நொடியில்‌, நீங்கள்‌ தாழவீழ்ந்து நெபுகத்னேசர்‌ 
அரசன்‌ நிறுவிய பொற்சிலையைப்‌ பணிந்து தொழவேண்டும்‌. 

எவராகிலும்‌ தாழவீழ்ந்து பணிந்து தொழவில்லையெனில்‌, அவர்கள்‌ அந்நேரமே 
தீச்சூளையில்‌ பக்கிப்போடப்படுவார்கள்‌ என்று கூறி முரசறைந்தான்‌. 

ஆகையால்‌, எக்காளம்‌, நாதசுரம்‌, யாழ்‌, கின்னரம்‌, வீணை, பைக்குழல்‌ முதலிய எல்லா 
வகை இசைக்‌ கருவிகளும்‌ ஒலிக்கத்‌ தொடங்கியவுடன்‌, எல்லா மக்களும்‌ தாழவீழ்ந்து 
நெபுகத்தேனசர்‌ அரசன்‌ நிறுவிய பொற்சிலையைப்‌ பணிந்து தொழுவார்கள்‌. 

அப்பொழுது கல்தேயர்‌ சிலர்‌ தாமே முன்வந்து யூதர்கள்‌ மேல்‌ குற்றம்‌ சாட்டலாயினர்‌. 
அவர்கள்‌ நெபுகத்னேசர்‌ அரசனிடம்‌ சொன்னது: அரசரே! நீர்‌ நீடூழி வாழ்க! 

அரசரே! எக்காளம்‌, நாதசுரம்‌, யாழ்‌, கின்னரம்‌, வீணை, பைக்குழல்‌ முதலிய எல்லா வகை 
இசைக்‌ கருவிகளும்‌ ஒலிக்கக்‌ கேட்கும்‌ எந்த மனிதனும்‌ உடனே தாழவீழ்ந்து 
பொற்சிலையைப்‌ பணியவேண்டும்‌ என்று, நீர்‌ கட்டளை பிறப்பித்தீர்‌ அல்லவா? 
எவராகிலும்‌ தாழவீழ்ந்து பணியாமல்‌ போனால்‌ அவர்கள்‌ எரிகிற தீச்சூளையில்‌ 
போடப்படுவார்கள்‌ என்றும்‌ நீர்‌ ஆணை விடுத்தீர்‌ அல்லவா? 

அரசரே! பாபிலோன்‌ நாட்டின்‌ புறப்பகுதிகளுக்குப்‌ பொறுப்பாளர்களாக சாத்ராக்கு, 
மேசாக்கு, ஆபேத்நெகோ என்னும்‌ யூதர்களை நீர்‌ நியமித்தீர்‌ அல்லவா? அந்தப்‌ 
பேர்வழிகள்‌ உமது கட்டளையை மதிக்கவில்லை: உம்‌ தெய்வங்களை வணங்கவில்லை, நீர்‌ 
நிறுவின பொற்‌ சிலையைப்‌ பணிந்து தொழவும்‌ இல்லை. 

உடனே  நெபுகத்‌னேசர்‌ கடூஞ்சினமுற்று, சாத்ராக்கையும்‌, மேசாக்கையும்‌, 
ஆபேத்நெகோவையும்‌ பிடித்து வரும்படி கட்டளையிட்டான்‌. அவ்வாறே அரசன்‌ 
முன்னிலைக்கு அவர்களைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்தனர்‌. 

நெபுகத்னேசர்‌ அவர்களை நோக்கி, சாத்ராக்கு! மேசாக்கு! ஆபேத்நெகோ! நீங்கள்‌ 
மூவரும்‌ என்‌ தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும்‌, நான்‌ நிறுவிய பொற்சிலையைப்‌ 
பணிந்து தொழவில்லை என்பதும்‌ உண்மைதானா? 

இப்பொழுதாவது எக்காளம்‌, நாதசுரம்‌, யாழ்‌, கின்னரம்‌, வீணை, பைக்குழல்‌ முதலிய 
எல்லாவகை இசைக்‌ கருவிகளும்‌ ஒலிக்கக்‌ கேட்டவுடன்‌, நீங்கள்‌ தாழவீழ்ந்து நான்‌ 
செய்துவைத்துள்ள சிலையைப்‌ பணிந்து தொழத்‌ தயாராயிருக்கிறீர்களா? 
தொழாவிட்டால்‌ அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில்‌ பக்கிப்‌ போடப்படுவீர்கள்‌. 
உங்களை என்‌ கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம்‌ ஒன்று உண்டோ? என்றான்‌. 
சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ என்பவர்கள்‌ செபுகத்னேசர்‌ அரசனை நோக்கிப்‌ 
பதில்மொழியாக, இதைக்‌ குறித்து நாங்கள்‌ உமக்கு மறுமொழி கூறத்‌ தேவையில்லை. 
அப்படியே எது நிகழ்ந்தாலும்‌, நாங்கள்‌ வழிபடுகின்ற எங்கள்‌ கடவுள்‌, எரிகின்ற 
தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர்‌. 

அவரே எங்களை உம்‌ கையினின்றும்‌ விடுவிப்பார்‌. அப்படியே அவருக்கு மனமில்லாமல்‌ 
போனாலும்‌, அரசரே! நாங்கள்‌ உம்முடைய தெய்வங்களை வழிபடமாட்டோம்‌: நீர்‌ நிறுவிய 
பொற்சிலையையும்‌ நாங்கள்‌ தொழப்போவதில்லை. இது உமக்குத்‌ தெரிந்திருக்கட்டும்‌ 
என்றார்கள்‌. 


19, 


20. 


21. 


A 


ல 


24. 


வி 


26. 


க 


28. 


Ad. 


96 


இதைக்‌ கேட்ட நெபுத்னேசர்‌ அரசன்‌ சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ 
ஆகியோர்மீது வெகுண்டெழ, அவனது முகம்‌ சினத்தால்‌ சிவந்தது. வழக்கத்தைவிட ஏழு 
மடங்கு மிகுதியாகத்‌ தீச்சூளையைச்‌ சூடாக்கும்படி அரசன்‌ கட்டளையிட்டான்‌. 

பின்னர்‌ சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ ஆகியோரைக்‌ கட்டி, எரியும்‌ 
தீச்சூளைக்குள்‌ பக்கிப்‌ போடுமாறு தன்‌ படைவீரர்களுள்‌ வலியவர்‌ சிலருக்குக்‌ 
கட்டளையிட்டான்‌. 

அவ்வாறே அந்த வீரர்கள்‌ அவர்களை மேற்பார்வையோடும்‌ உள்ளாடையோடும்‌ 
தலைப்பாகையோடும்‌ மற்ற ஆடைகளோடும்‌ சேர்த்துக்கட்டி, எரியும்‌ தீச்சூளைக்குள்‌ 
பக்கிப்‌ போட்டார்கள்‌. 

அரசனது கட்டளை மிகக்‌ கண்டிப்பானதாக இருந்ததாலும்‌ தீச்சூளை செந்தணலாய்‌ 
இருந்ததாலும்‌ சாத்ராக்‌, மேசாக்கு, ஆபேத்நெகோ ஆகியோரைத்‌ தீச்சூளையில்‌ 
போடுவதற்குத்‌ பக்கிச்‌ சென்றவர்களையே அத்தீப்பிழம்பு கூட்டெரித்துக்‌ கொன்றது. 
சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ ஆகிய மூவரும்‌ கட்டூண்டவர்களாய்‌ எரிகிற 
தீச்சூளையினுள்‌ வீழ்ந்தார்கள்‌. 

அப்பொழுது நெபுகத்னேசர்‌ அரசன்‌ வியப்புற்று விரைந்தெழுந்து தன்‌ அமைச்சரை 
நோக்கி, மூன்று பேரைத்தானே கட்டி நெருப்பினுள்‌ எறிந்தோம்‌! என்றான்‌. ஆம்‌ அரசரே 
என்று அவர்கள்‌ விடையளித்தனர்‌. 

அதற்கு அவன்‌, கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய்‌ நெருப்பின்‌ நடூவில்‌ நான்கு பேர்‌ 
உலவுகிறதை நான்‌ காண்கிறேன்‌! அவர்களுக்கோ ஒரு தீங்கும்‌ நேரவில்லையே! மேலும்‌ 
நான்காவது ஆள்‌ தெய்வ மகன்‌ ஒருவன்‌ போல்‌ தோன்றுகிறானே! என்றான்‌. 

உடனே நெபுகத்னேசர்‌ எரிகிற தீச்சூளையின்‌ வாயிலருகில்‌ வந்து நின்று, உன்னதக்‌ 
கடவுளின்‌ ஊழியர்களாகிய சாத்ராக்கு! மேசாக்கு! ஆபேத்‌நெகோ! வெளியே 
வாருங்கள்‌ என்றான்‌. அவ்வாறே சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்‌5நெகோ ஆகியோர்‌ 
நெருப்பைவிட்டு வெளியே வந்தனர்‌. 

சிற்றரர்களும்‌ அதிகாரிகளும்‌ ஆளுநரும்‌ அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும்‌ கூடிவந்து, 
அந்த மனிதர்களின்‌ உடலில்‌ தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும்‌ அவர்களது தலைமுடி 
கருகாமலும்‌ அவர்களுடைய ஆடைகள்‌ தீப்பற்றாமலும்‌ நெருப்பின்‌ புகை நாற்றம்‌ 
அவர்களிடம்‌ வீசாமலும்‌ இருப்பதைக்‌ கண்டார்கள்‌. 

அப்பொழுது நெபுகத்னேசர்‌, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ ஆகியோரின்‌ 
கடவுள்‌ புகழப்படுவாராக! தங்கள்‌ கடவுளைத்‌ தவிர வேறெந்த தெய்வத்தையும்‌ பணிந்து 
தொழ மறுத்து, அரசனது கட்டளையையும்‌ பொருட்படுத்தாமல்‌, அவர்மேல்‌ நம்பிக்கை 
வைத்துத்‌ தங்கள்‌ உடலைக்‌ கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர்‌ தம்‌ பதரை 
அனுப்பி மீட்டருளினார்‌. 

ஆதலால்‌ சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ ஆகியோரின்‌ கடவுளுக்கு எதிராகப்‌ 
பழிச்சொல்‌ கூறும்‌ எந்த இனத்தவனும்‌ எந்த நாட்டவனும்‌ எந்த மொழியினனும்‌ கண்டந்து 
ண்டமாக வெட்டப்படுவான்‌: அவனுடைய வீடும்‌ தரைமட்டமாக்கப்படும்‌: இதுவே என்‌ 
ஆணை! ஏனெனில்‌, இவ்வண்ணமாய்‌ மீட்கின்ற ஆற்றல்‌ படைத்த கடவுள்‌ வேறெவரும்‌ 
இல்லை என்றான்‌. 

பிறகு அரசன்‌ சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நெகோ ஆகியோர்க்குப்‌ பாபிலோனின்‌ 
மாநிலங்களில்‌ பெரும்‌ பதவி அளித்துச்‌ சிறப்புச்‌ செய்தான்‌. 


அதிகாரம்‌ 4. 


அரசர்‌ நெபுகத்னேசர்‌ உலகில்‌ எங்கணுமுள்ள எல்லா இனத்தார்க்கும்‌ நாட்டினர்க்கும்‌ 
மொழியினருக்கும்‌ அறிவிப்பது: 


13. 


14. 


15, 


16. 
| இதி 


21 


உங்களுக்குச்‌ சமாதானம்‌ பெருகுவதாக! மாட்சிமிகு கடவுள்‌ எனக்காகச்‌ செய்தருளிய 
அடையாளங்களையும்‌ விந்தைகளையும்‌ வெளிப்படுத்துவது நலமென எனக்குத்‌ 
தோன்றுகிறது. 

அவர்‌ தந்த அடையாளங்கள்‌ எத்துணைப்‌ பெரியன! அவர்‌ ஆற்றிய விந்தைகள்‌ எத்துணை 
வலியன! அவரது அரசு என்றுமுள அரசு! அவரது ஆட்சியுரிமை வழிவழி நிலைக்கும்‌. 
நெபுகத்னேசராகிய நான்‌ வீட்டில்‌ மன்‌ அமைதியுடனும்‌ அரண்மனையில்‌ வளமுடனும்‌ 
வாழ்ந்து வந்தேன்‌. 

நான்‌ ஒரு கனவு கண்டேன்‌: அது என்னை அச்சுறுத்தியது: நான்‌ படூத்திருக்கையில்‌ 
எனக்குத்‌ தோன்றிய கற்பனைகளும்‌ காட்சிகளும்‌ என்னைக்‌ கலங்க வைத்தன. 

ஆதலால்‌ நான்‌ கண்ட கனவின்‌ உட்பொருளை எனக்கு விளக்கிக்‌ கூறும்படி பாபிலோனிய 
ஞானிகள்‌ அனைவரையும்‌ என்‌ முன்னிலைக்கு அழைத்துவரவேண்டும்‌ என்று கட்டளை 
பிறப்பித்தேன்‌. 

அவ்வாறே, மந்திரவாதிகளும்‌ மாயவித்தைக்காரரும்‌ கல்தேயரும்‌ சோதிடரும்‌ வந்து 
கூடினர்‌: நான்‌ கண்ட கனவை அவர்களிடம்‌ கூறினேன்‌: ஆனால்‌ அவர்களால்‌ அதன்‌ 
உட்பொருளை எனக்கு விளக்கிக்‌ கூற முடியவில்லை. 

இதற்காக, என்‌ சொந்தத்‌ தெய்வமாகிய பெல்‌9தசாச்சாரின்‌ பெயர்‌ சூட்டப்பெற்ற 
தானியேல்‌ வந்தார்‌: அவர்‌ புனிதமிகு கடவுளின்‌ ஆவியால்‌ நிரப்பப்பெற்றவர்‌: அவரிடம்‌ 
நான்‌ கண்ட கனவைக்‌ கூறினேன்‌: 

மந்திரவாதிகளின்‌ தலைவராகிய பெல்தசாச்சார்‌! புனிதமிகு கடவுளின்‌ ஆவி உம்மிடம்‌ 
உள்ளது என்பதையும்‌, உம்மால்‌ விளக்கமுடியாத மறைபொருள்‌ எதுவுமில்லை என்பதையும்‌ 
நான்‌ அறிவேன்‌. நான்‌ கனவில்‌ கண்ட காட்சி இதுதான்‌: அதன்‌ உட்பொருளை விளக்கிக்‌ 
கூறுவீர்‌. 

நான்‌ படுக்கையில்‌ கிடந்த போது, என்‌ மனக்கண்‌ முன்னே தோன்றிய காட்சிகளாவன: 
இதோ! நிலவுலகின்‌ நடுவில்‌ மரம்‌ ஒன்றைக்‌ கண்டேன்‌: அது மிக உயர்ந்து நின்றது. 

அது வளர்ந்து வலிமை மிக்கதாய்‌, வானத்தைத்‌ தொடூமளவுக்கு உயர்ந்து காணப்பட்டது. 
நிலவுலகின்‌ எல்லைகளிலிருந்துகூட அதைப்‌ பார்க்கலாம்‌. 

அதன்‌ இலைகள்‌ மிகவும்‌ அழகாய்‌ இருந்தன: மரத்தில்‌ கனிகள்‌ மிகுதியாய்‌ இருந்தன: 
அதில்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ போதிய உணவு இருந்தது: அதன்‌ நிழலில்‌ காட்டூ 
விலங்குகள்‌ தங்கியிருந்தன: அதன்‌ கிளைகளில்‌ வானத்துப்‌ பறவைகள்‌ குடியிருந்தன: 
அனைத்து உயிர்களுக்கும்‌ அதிலிருந்து உணவு கிடைத்தது. 

நான்‌ படுக்கையில்‌ கிடந்த போது என்‌ மனக்கண்முன்னே இக்காட்சிகளைக்‌ கண்டேன்‌: 
அப்பொழுது, இதோ! காவலராகிய பயவர்‌ ஒருவர்‌ வானத்திலிருந்து இறங்கி வந்தார்‌. 
அவர்‌ தமது குரலை உயர்த்திக்‌ கூறியது இதுவே: இந்த மரத்தை வெட்டுங்கள்‌: 
கிளைகளைத்‌ தறித்து விடுங்கள்‌: இதன்‌ இலைகளை எல்லாம்‌ பறித்தெறியுங்கள்‌: இதன்‌ 
கனிகளைச்‌ சிதறடியுங்கள்‌: இதன்‌ கீழ்‌ வாழும்‌ விலங்குள்‌ ஓடிப்போகட்டும்‌: இதன்‌ 
கிளைகளில்‌ தங்கிய பறவைகள்‌ பறந்தோடட்டும்‌. 

ஆயினும்‌ வேர்கள்‌ நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில்‌ விட்டூவையுங்கள்‌: 
இரும்பாலும்‌ வெண்கலத்தாலுமான சங்கிலியால்‌ அது கட்டப்பட்டு, வயல்வெளிப்‌ பசும்புல்‌ 
நடுவில்‌ கிடக்கட்டும்‌. வானத்தின்‌ பனியால்‌ அந்த மனிதன்‌ நனையட்டூம்‌: தரையில்‌ 
புல்வெளியில்‌ விலங்குகளோடூ அவன்‌ கிடக்கட்டும்‌. 

அவனது மனித உள்ளம்‌ மாற்றப்பட்டு, அவனுக்கு விலங்கின்‌ மனம்‌ கொடுக்கப்படட்டும்‌. 

ஏழு ஆண்டுகள்‌ அவனைக்‌ கடந்து செல்லட்டும்‌. காவலர்‌ விதித்த தீர்ப்பு இதுவே: பயவர்‌ 
வாய்மொழியின்‌ முடிவும்‌ இதுவே: மனிதர்களின்‌ அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார்‌ 
என்பதையும்‌, தாம்‌ விரும்பியவர்க்கே அதனைத்‌ தந்தருள்வார்‌ என்பதையும்‌, மனிதருள்‌ 
தாழ்ந்தவர்களையே அதற்குத்‌ தலைவர்களாக்குகின்றார்‌ என்பதையும்‌ உயிர்கள்‌ 
அனைத்தும்‌ அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது. 


18. 


19, 


20. 


Zils 


22 


23. 


24. 


23, 


26. 


21s 


28. 
29. 


30. 


31 


98 


அரசர்‌ நெபுகத்தேனசராகிய நான்‌ கண்ட கனவு இதுவே: பெல்தசாச்சார்‌! இதன்‌ 
உட்பொருளை எனக்குத்‌ தெரிவியும்‌! என்‌ நாட்டிலுள்ள எல்லா ஞானிகளாலும்‌ இதன்‌ 
உட்பொருளை விளக்கிக்‌ கூற இயலவில்லை. நீர்‌ ஒருவரே இதைத்‌ 
தெரிவிக்கக்கூடியவர்‌: ஏனெனில்‌ புனிதமிகு கடவுளின்‌ ஆவி உம்மிடம்‌ உள்ளது. 

இதைக்‌ கேட்டவுடன்‌ பெல்தசாச்சார்‌ என்னும்‌ பெயர்கொண்ட தானியேல்‌ ஒரு கணம்‌ 
திகைத்து நின்றார்‌: அவருடைய எண்ணங்கள்‌ அவரைக்‌ கலக்கமுறச்‌ செய்தன. அதைக்‌ 
கண்ட அரசன்‌, பெல்தசாச்சார்‌, கனவோ அதன்‌ உட்பொருளோ உம்மைக்‌ கலக்கமுறச்‌ 
செய்யவேண்டாம்‌ என்றான்‌. பெல்தசாச்சார்‌ மறுமொழியாக, என்‌ தலைவரே! இந்தக்‌ 
கனவு உம்‌ பகைவர்களுக்கும்‌ இதன்‌ உட்பொருள்‌ உம்‌ எதிரிகளுக்குமே பலிப்பதாக! 

நீர்‌ கண்ட மரம்‌ வளர்ந்து வலிமைமிக்கதாய்‌ வானத்தைத்‌ தொடுமளவுக்கு உயர்ந்திருந்தது. 
நிலவுலகின்‌ எல்லைகளிலிருந்துகூட அதைப்‌ பார்க்கலாம்‌. 

அதன்‌ இலைகள்‌ மிகவும்‌ அழகாய்‌ இருந்தன. மரத்தில்‌ கனிகள்‌ மிகுதியாய்‌ இருந்தன. 
அதில்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ போதிய உணவு இருந்தது. அதன்‌ நிழலில்‌ காட்டு 
விலங்குகள்‌ தங்கியிருந்தன. 

அரசரே! அந்த மரம்‌ வேறு யாருமல்ல: மிகப்‌ பெரியவராயும்‌ வலிமையுள்ளவராயும்‌ உயர்ந்து 
ள்ள நீர்தாம்‌. உமது புகழ்‌ வளர்ந்து வானைத்‌ தொடூமளவு உயர்ந்துள்ளது. உமது ஆட்சி 
உலகின்‌ எல்லைகள்‌ வரை பரவியுள்ளது. 

மேலும்‌, அரசரே! காவலராகிய பயவர்‌ ஒருவர்‌ வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நீர்‌ 
கண்டீர்‌ அல்லவா! அவர்‌, “இந்த மரத்தை வெட்டி அழித்துப்போடுங்கள்‌: ஆனால்‌ வேர்கள்‌ 
நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில்‌ விட்டூவையுங்கள்‌: இரும்பாலும்‌ 
வெண்கலத்தாலுமான சங்கிலியால்‌ அது கட்டப்பட்டு வயல்வெளிப்‌ பசும்புல்‌ நடூவில்‌ 
கிடக்கட்டும்‌: வானத்தின்‌ பனியால்‌ அவன்‌ நனையட்டும்‌. ஏழு ஆண்டுகள்‌ அவனைக்‌ கடந்து 
செல்லும்வரை அவன்‌ விலங்கோடு விலங்காய்த்‌ திரிவான்‌ என்று சொன்னதையும்‌ கேட்டீர்‌. 
அரசரே! இதுதான்‌ உட்பொருள்‌: என்‌ தலைவரும்‌ அரசருமான உமக்கு உன்னதரது 
தீர்ப்பின்படி நடக்கவிருப்பதும்‌ இதுவே: 

மனித சமுதாயத்தினின்று நீர்‌ விரட்டப்படுவீர்‌: காட்டு விலங்களோடு வாழ்ந்து, மாடுபோல 
புல்லை மேய்ந்து, வானத்தின்‌ பனியில்‌ நனைந்து கிடப்பீர்‌. இவ்வாறு ஏழு ஆண்டுகள்‌ 
உம்மைக்‌ கடந்து செல்லும்‌, மனிதர்களின்‌ அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார்‌ என்றும்‌, 
தாம்‌ விரும்பியவர்க்கே அதனைத்‌ தந்தருள்வார்‌ என்றும்‌ நீர்‌ உணரும்‌ வரை அந்நிலை 
நீடிக்கும்‌. 

வேர்கள்‌ நிறைந்த அடிமரத்தை விட்டுவைக்க வேண்டும்‌ என்று கட்டளை பிறந்தது 
அல்லவா? அதன்படி, விண்ணகக்‌ கடவுளே உலகை ஆள்கின்றார்‌ என்பதை நீர்‌ 
உணர்ந்தவுடன்‌, அரசுரிமை மீண்டும்‌ உனக்குக்‌ கிடைக்கும்‌. 

எனவே, அரசரே! என்‌ அறிவுரை உம்மால்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கது ஆக! நல்லறத்தைப்‌ 
பேணித்‌ தீச்செயல்களை நீக்குக! ஒடுக்கப்பட்டோர்க்கு இரக்கம்‌ காட்டி உம்‌ 
பாவக்கறைகளைப்‌ போக்கிக்கொள்க! ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு ஒது 
வழியாகலாம்‌ என்றார்‌. 

அவ்வாறே அரசன்‌ நெபுகத்னேசருக்கு அனைத்து நேர்ந்தது. 

ஓராண்டு சென்றபின்‌, ஒருநாள்‌ அரசன்‌ பாபிலோன்‌ அரண்மனையின்‌ மேல்‌ மாடத்தில்‌ 
உலவிக்கொண்டிருந்தான்‌. 

அப்பொழுது அவன்‌, என்‌ வலிமையின்‌ ஆற்றலால்‌ அரசன்‌ வாழும்‌ மாளிகையாகவும்‌, எனது 
மாட்சியும்‌ மகுடமாகவும்‌ நான்‌ கட்டியெழுப்பியதன்றோ இந்த மாபெரும்‌ பாபிலோன்‌! 

என்றான்‌. 

இந்தச்‌ சொற்களை அரசன்‌ சொல்லி முடிக்கும்‌ முன்பே, வானத்திலிருந்து ஒரு குரலொலி 
கேட்டது: நெபுகத்னேசர்‌ அரசனே! உனக்கே இந்தச்‌ சொல்‌! உன்னுடைய அரசு 
உன்னிடமிருந்து அகன்று விட்டது. 


32. 


22. 


34. 


அலி 


36. 


க 


99 


மனித சமுதாயத்தினின்று நீ விரட்டப்படுவாய்‌. காட்டு விலங்களோடு வாழ்ந்து, 
மாடுபோலப்‌ புல்லை மேய்வாய்‌: மனிதர்களின்‌ அரசை உன்னதரே ஆள்கின்றார்‌ என்றும்‌, 
தாம்‌ விரும்பியவர்க்கே அதனைத்‌ தந்தருள்வார்‌ என்றும்‌ நீ உணர்ந்து கொள்வதற்குள்‌ ஏழு 
ஆண்டுகள்‌ உன்னைக்‌ கடந்து செல்லும்‌. 

உடனே இந்த வாக்கு நெபுகத்னேசரிடம்‌ நிறைவேறிற்று. மனித சமுதாயத்தினின்று அவன்‌ 
விரட்டப்பட்டான்‌. மாட்டைப்போலப்‌ புல்லை மேய்ந்தான்‌: தலைமயிர்‌ கழுகுகளின்‌ இறகு 
போலவும்‌, அவனுடைய நகங்கள்‌ பறவைகளின்‌ நகங்கள்‌ போலவும்‌ வளரத்‌ 
தொடங்கும்வரை அவனது உடல்‌ வானத்தின்‌ பனியினால்‌ நனைந்தது. 

குறித்த காலம்‌ கடந்தபின்‌, நெபுகத்னேசராகிய நான்‌ என்‌ கண்களை வானத்திற்கு 
உயர்த்தவே, என்‌ பகுத்தறிவு எனக்கு மறுபடியும்‌ அருளப்பட்டது. நானோ உன்னதரை 
வாழ்த்தி, என்றுமுள கடவுளைப்‌ புகழ்ந்து போற்றினேன்‌! அவரது ஆட்சியுரிமை என்றுமே 
அழியாது! அவரது அரசு வழிவழி நிலைக்கும்‌! 

உலகின்‌ உயிர்கள்‌ அனைத்தும்‌ அவர்‌ திருமுன்‌ ஒன்றுமில்லை! வான்படை நடுவிலும்‌ 
உலகில்‌ வாழ்வோர்‌ இடையிலும்‌ அவர்‌ தாம்‌ விரும்புவதையே செய்கின்றார்‌! அவரது வலிய 
கையைத்‌ தடுக்கவோ நீர்‌ என்ன செய்கிறீர்‌? என்று அவருடைய செயல்களைப்பற்றி 
வினவவோ எவராலும்‌ இயலாது! 

அதே நேரத்தில்‌, என்‌ பகுத்தறிவு எனக்கு மறுபடியும்‌ அருளப்பட்டது: என்‌ அரசின்‌ 
மேன்மைக்காக என்‌ சீரும்‌ சிறப்பும்‌ எனக்கு மீண்டும்‌ கிடைத்தன: என்‌ அமைச்சர்களும்‌ 
உயர்குடி மக்களும்‌ என்னைத்‌ தேடி வந்தார்கள்‌: எனது அரசுரிமை மீண்டும்‌ உறுதி 
பெற்றது. முன்னிலும்‌ அதிக மாண்பு எனக்குக்‌ கிடைத்தது. 

நெபுகத்னேசராகிய நான்‌ விண்ணக அரசரைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து, ஏத்திப்‌ பாடுகின்றேன்‌: 
அவருடைய செயல்கள்‌ யாவும்‌ நேரியவை! அவருடைய வழிவகைகள்‌ சீரியவை! 
ஆணவத்தின்‌ வழி நடப்போரை அவர்‌ தாழ்வுறச்‌ செய்வார்‌! 


அதிகாரம்‌ 5. 


பெல்சாட்சர்‌ என்ற அரசன்‌ உயர்குடி மக்கள்‌ ஆயிரம்‌ பேருக்குப்‌ பெரியதொரு விருந்து 
வைத்தான்‌: அந்த ஆயிரம்‌ பேருடன்‌ அவனும்‌ திராட்சை மது குடித்தான்‌. 

அவ்வாறு குடித்துக்கொண்டிருந்தபொழுது, அரசன்‌ தானும்‌ தன்‌ மனைவியரும்‌ 
வைப்பாட்டிகளும்‌ குடிப்பதற்கென்று, தன்‌ தந்தையாகிய நெபுகத்னேசர்‌ எருசலேம்‌ 
திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன்‌, வெள்ளிக்‌ கிண்ணங்களைக்‌ 
கொண்டூவரச்‌ சொன்னான்‌. 

அதன்படி, எருசலேமிலிருந்த கடவுளின்‌ கோவிலிருந்து கொண்டுவந்த பொன்‌ 
கிண்ணங்களை எடூத்து வந்தார்கள்‌: அரசனும்‌ அவனுடைய உயர்குடி மக்களும்‌, 
அவனுடைய உயர்குடி மக்களும்‌, அவனுடைய மனைவியரும்‌, வைப்பாட்டியரும்‌ அந்தக்‌ 
கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள்‌. 

அவர்கள்‌ திராட்சை மது குடித்துக்கொண்டே பொன்‌, வெள்ளி, வெண்கலம்‌, இரும்பு, 
மரம்‌, கல்‌ ஆகியவற்றாலான தங்கள்‌ தெய்வங்களைப்‌ புகழ்ந்தார்கள்‌. 

திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள்‌ தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில்‌ 
விளக்குத்‌ பணுக்கு எதிரே எழுதத்‌ தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன்‌ அந்த 
உள்ளங்கையைப்‌ பார்த்தான்‌. 

அதைக்‌ கண்டு அரசன்‌ முகம்‌ கறுத்து, நெஞ்சம்‌ கலங்கி, குலைநடுங்கி, தொடை 
நடுக்கமுற்றான்‌. 

உடனே அரசன்‌ மாயவித்தைக்‌ காரரையும்‌ கல்தேயரரையும்‌ சோதிடரையும்‌ 
கூட்டிவரும்வடி உரக்கக்‌ கத்தினான்‌. அரசன்‌ பாபிலோனிய ஞானிகளை நோக்கி, இந்தச்‌ 


10. 


11. 


12. 


13: 


14. 


15, 


16. 


17. 


18. 


19, 


20. 


100 


சொற்களைப்‌ படித்து, இவற்றின்‌ உட்பொருளை எனக்கு வெளிப்படூத்துகிறவன்‌ எவனோ 
அவனுக்கு அரச உடை அணிவித்து என்‌ அரசின்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ அமர்த்துவேன்‌ 
என்றான்‌. 

பிறகு அரசனின்‌ ஞானிகள்‌ எல்லாரும்‌ உள்ளே சென்றனர்‌: ஆனால்‌ அந்த சொற்களைப்‌ 
படிக்கவோ அவற்றின்‌ உட்பொருளை அரசனுக்கு விளக்கவோ அவர்களால்‌ 
இயலவில்லை. 

அதைக்‌ கண்ட பெல்சாட்சர்‌ அரசன்‌ மிகவும்‌ மனக்கலக்க முற்றான்‌: அவனது முகம்‌ 
வெளிறியது. அவனுடைய உயர்குடி மக்களும்‌ திகைத்து நின்றனர்‌. 

அரசனும்‌ உயர்குடி மக்களும்‌ எழுப்பிய கூச்சலைக்‌ கேட்டு, அரசி விருந்துக்கூடத்திற்குள்‌ 
விரைந்து வந்து, அரசரே! நீர்‌ நீடூழி வாழ்க! நீர்‌ வீணாக அச்சமுற்று, முகம்‌ 
வெளிறவேண்டாம்‌. 

புனிதமிகு கடவுள்‌ ஆவி நிறைந்த மனிதன்‌ ஒருவன்‌ உமது அரசில்‌ இருக்கிறான்‌. உம்‌ 
தந்தையின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ அறிவொளியும்‌ நுண்ணறிவும்‌ தெய்வங்களுக்கொத்த 
ஞானமும்‌ அவனிடம்‌ திகழ்ந்தது தெரிய வந்தது. எனவே உம்‌ தந்தையாகிய நெபுகத்னேசர்‌ 
அரசர்‌ அவனை மந்திரவாதிகளுக்கும்‌ மாயவித்தைக்காரருக்கும்‌ கல்தேயருக்கும்‌ 
சோதிடருக்கும்‌ தலைவனாக்கினார்‌. 

அந்தத்‌ தானியேல்‌ வியத்தகு விவேகமும்‌ அறிவும்‌ உடையவன்‌: கனவுகளுக்கு விளக்கம்‌ 
கூறும்‌ அறிவாற்றல்‌ படைத்தவன்‌: விடுகதைகளுக்கு விடைகூறும்‌ ஆற்றல்‌ உடையவன்‌: 
சிக்கல்களைத்‌ தீர்க்கும்‌ திறமை வாய்ந்தவன்‌: அவனுக்கு அரசர்‌ பெல்தெசாச்சார்‌ என்று 
பெயரிட்டுள்ளார்‌. அவன்‌ உடனே இங்கு அழைக்கப்படட்டும்‌: அவன்‌ விளக்கம்‌ கூறுவான்‌ 
என்றாள்‌. 

அவ்வாறே அரசன்‌ முன்னிலைக்குத்‌ தானியேல்‌ அழைத்து வரப்பட்டார்‌. அரசன்‌ அவரைப்‌ 
பார்த்து, என்‌ தந்தையாகிய அரசன்‌ யூதாவிலிருந்து சிறைப்பிடித்துவந்தவர்களுள்‌ 
ஒருவனாகிய தானியேல்‌ என்பவன்‌ நீதானே? 

உன்னிடத்தில்‌ புனிதமிகு கடவுளின்‌ ஆவியும்‌ அறிவொளியும்‌ நுண்ணறிவும்‌ சிறந்த ஞானமும்‌ 
உண்டென உன்னைப்‌ பற்றிக்‌ கேள்விப்‌ பட்டுள்ளேன்‌. 

இப்பொழுது இந்தச்‌ சொற்களைப்‌ படித்து இவற்றின்‌ உட்பொருளை எனக்கு விளக்கிக்‌ 
கூறுமாறு, இந்த ஞானிகளும்‌ மாயவித்தைக்காரரும்‌ என்முன்‌ அழைத்து வரப்பட்டனர்‌. 
ஆனால்‌, அவர்களால்‌ இந்தச்‌ சொற்களின்‌ உட்பொருளை விளக்கிக்கூற முடியவில்லை. 
விளக்கங்கள்‌ கூறவும்‌ சிக்கல்களைத்‌ தீர்க்கவும்‌ உன்னால்‌ முடியும்‌ எனக்‌ 
கேள்விப்படுகிறேன்‌. இப்பொழுது நீ இந்தச்‌ சொற்களைப்‌ படித்து இவற்றின்‌ 
உட்பொருளை விளக்கினால்‌, உனக்கு அரச உடை உடுத்தி, கழுத்தில்‌ பொன்மாலை 
அணிவித்து, என்‌ அரசில்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ உன்னை அமர்த்துவேன்‌ என்றான்‌. 
அப்பொழுது அரசனுக்குத்‌ தானியேல்‌ மறுமொழியாகக்‌ கூறியது: உம்முடைய 
அன்பளிப்புகள்‌ உம்மிடமே இருக்கட்டும்‌: உம்‌ பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும்‌. 
ஆயினும்‌, இந்தச்‌ சொற்களை அரசருக்குப்‌ படித்துக்‌ காட்டி அவற்றின்‌ உட்பொருளை 
விளக்கிக்‌ கூறுவேன்‌. 

அரசரே! உன்னதரான கடவுள்‌ உம்‌ தந்தையாகிய நெபுகத்னேசருக்குப்‌ பேரரசையும்‌ 
சிறப்பையும்‌ மேன்மையையும்‌ மாண்பையும்‌ அளித்தார்‌. 

அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பின்‌ காரணமாய்‌ எல்லா இனத்தாரும்‌ நாட்டினரும்‌ 
மொழியினரும்‌ அவருக்கு அஞ்சி நடுங்கினர்‌. அவர்‌ தம்‌ விருப்பப்படி யாரையும்‌ 
வாழவிடுூவார்‌: தம்‌ விருப்பப்படியே யாரையும்‌ உயர்த்துவார்‌: தம்‌ விருப்பப்படியே யாரையும்‌ 
தாழ்த்துவார்‌. 

ஆனால்‌ அவருடைய உள்ளம்‌ இறுமாப்புற்று, அவருடைய மனம்‌ செருக்கினால்‌ 
கடினப்பட்டது. உடனே அவர்‌ அரசின்‌ அரியணையிலிருந்து தள்ளப்பட்டார்‌: 
அவரிடமிருந்து அரசது மேன்மை பறிக்கப்பட்டது. 


பிட 


ல்‌ 


23 


101 


மனித சமுதாயத்தினின்று அவர்‌ விரட்டப்பட்டார்‌. மேலும்‌ அவரது உள்ளம்‌ விலங்குகளின்‌ 
மனமாக மாற்றப்படவே, அவர்‌ காட்டுக்‌ கழுதைகளோடூ வாழ்ந்துவந்தார்‌. மனிதர்களின்‌ 
அரசுகளை உன்னதரே ஆள்கின்றார்‌ என்றும்‌, தாம்‌ விரும்பியவர்க்கே அவற்றை 
வழங்குகின்றார்‌ என்றும்‌ உணரும்வரை, அவர்‌ மாடூபோல்‌ புல்லை மேய்ந்தார்‌: அவரது 
உடல்‌ வானத்துப்‌ பனியில்‌ நனைந்து கிடந்தது. 

அவருடைய மகனாகிய பெல்சாட்சர்‌! இவற்றை எல்லாம்‌ நீர்‌ அறிந்திருந்தும்‌ உன்‌ 
இதயத்தைத்‌ தாழ்த்திக்‌ கொள்ளவில்லை. 

ஆனால்‌ விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர்‌: அவரது 
கோவிலின்‌ கிண்ணங்களைக்‌ கொண்டு வரச்‌ செய்து, நீரும்‌ உம்‌ உயர்குடி மக்களும்‌, 
உம்முடைய மனைவியரும்‌ வைப்பாட்டியரும்‌ அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள்‌: 
மேலும்‌ காணவோ, கேட்கவோ, எதையும்‌ உணரவோ இயலாத வெள்ளி, பொன்‌, 
வெண்கலம்‌, இரும்பு, மரம்‌, கல்‌ ஆகியவற்றாலான தெய்வங்களைப்‌ புகழ்ந்தீர்கள்‌. ஆனால்‌ 
உமது உயிரையும்‌ உம்‌ வழிகளையும்‌ தம்‌ கைக்குள்‌ வைத்திருக்கும்‌ கடவுளை நீர்‌ 
பெருமைப்படுத்தவில்லை. 

ஆகையால்‌ அவர்‌ இந்தக்‌ கையைத்‌ தம்‌ திருமுன்னிருந்து அனுப்பி, இந்த எழுத்துகளைப்‌ 
பொறிக்கச்‌ செய்தார்‌. 

பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே, தேகேல்‌, பார்சின்‌ 

இவற்றின்‌ உட்பொருள்‌: மேனே: கடவுள்‌ உமது அரசின்‌ நாள்களை எண்ணி வரையறுத்து 
அதனை முடிவுக்குக்‌ கொண்டு வந்துவிட்டார்‌. 

தேகேல்‌: நீர்‌ தராசில்‌ நிறுக்கப்பட்டீர்‌: எடையில்‌ மிகவும்‌ குறைந்துள்ளீர்‌. 

பார்சின்‌: உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும்‌ பாரசீ கருக்கும்‌ கொடுக்கப்பட்டூள்ளது 
உடனே, பெல்சாட்சரின்‌ ஆணைப்படி, தானியேலுக்கு அரச உடை உடுத்தி, கழுத்தில்‌ 
பொன்மாலை அணிவித்தனர்‌. மேலும்‌, அரசில்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ தானியேல்‌ 
அமர்த்தப்படுவார்‌ என்றும்‌ முரசறைந்தனர்‌. 

அன்றிரவே கல்தேய அரசனாகிய பொல்சாட்சர்‌ கொலை செய்யப்பட்டான்‌. 


அதிகாரம்‌ 6. 


மேதியனாகிய தாரியு என்பவன்‌ தன்‌ அறுபத்திரண்டாம்‌ வயதில்‌ அரசை 
ஏற்றுக்கொண்டான்‌. தன்‌ நாடு முழுவதும்‌ வரி வசூலிப்பதற்கென்று மற்றிருபது 
தண்டல்காரரைத்‌ தாரியு நியமித்தான்‌. 

இத்தண்டல்காரரைக்‌ கண்காணிப்பதற்கென்று மூன்று மேற்பார்வையாளரை 
ஏற்படுத்தினான்‌. அரசனுக்கு எவ்வித இழப்பும்‌ நேரிடாவண்ணம்‌ இம்‌ மூவரிடமும்‌ 
அத்தண்டல்காரர்கள்‌ கணக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 

இம்மூவருள்‌ தானியேலும்‌ ஒருவர்‌. இவர்‌ மற்ற  மேற்பார்வையாளரையும்‌ 
தண்டல்காரரையும்விடச்‌ சிறந்து விளங்கினார்‌: ஏனெனில்‌, வியத்தகு ஆவி அவரிடத்தில்‌ 
இருந்தது. தன்‌ அரசின்‌ முழுப்‌ பொறுப்பையும்‌ அவரிடம்‌ ஒப்படைக்கலாம்‌ என அரசன்‌ 
எண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌. 

ஆனால்‌ மற்ற மேற்பார்வையாளரும்‌ தண்டல்காரரும்‌ அரசைக்‌ கண்காணிப்பதில்‌ 
தானியேலின்மீது குற்றம்சாட்ட வகை தேடினார்கள்‌. அவரிடத்தில்‌ குற்றம்‌ 
சாட்டுவதற்குரிய எந்தத்‌ தவற்றையும்‌ ஊழலையும்‌ அவர்களால்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை: ஏனெனில்‌ அவர்‌ நேர்மையாய்‌ நடந்துகொண்டார்‌. அவரிடம்‌ எவ்விதத்‌ 
தவறும்‌ ஊழலும்‌ காணப்படவில்லை. 


11. 


12 


[2 


14. 


15. 


16. 


17. 


102 


அப்பொழுது அவர்கள்‌, இந்தத்‌ தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின்‌ 
சட்டத்தைப்‌ பின்பற்றுவதில்‌ தவிர வேறெதிலும்‌ அவர்மீது குற்றம்‌ காணமுடியாது 
என்றார்கள்‌. 

எனவே, இந்த மேற்பார்வையாளரும்‌ தண்டல்காரரும்‌ தங்களுக்குள்‌ கூடிப்பேசி 
அரசனிடம்‌ வந்து அவனிடம்‌, தாரியு அரசரே! நீர்‌ நீடூழி வாழ்க! 

அதிகாரிகள்‌, தண்டல்காரர்கள்‌, அமைச்சர்‌, ஆளுநர்‌ ஆகிய நாங்கள்‌ அனைவரும்‌ 
கலந்தாலோசித்துக்‌ கூறுவது: முப்பது நாள்‌ வரையில்‌ அரசராகிய தங்களிடமன்றி 
வேறெந்தத்‌ தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும்‌ செய்கின்ற எந்த 
மனிதனும்‌ சிங்கக்‌ குகைக்குள்‌ தள்ளப்படுவான்‌ என்று நீர்‌ சட்டம்‌ இயற்றித்‌ தடையுத்தரவு 
போடவேண்டும்‌. 

ஆகையால்‌, அரசரே! இப்பொழுதே அச்சட்டத்தை இயற்றித்‌ தடையுத்தரவில்‌ 
கையெழுத்திடும்‌: அப்பொழுதுதான்‌ மேதியர்‌, பாரசீகரின்‌ சட்டங்கள்‌ மாறாதிருப்பது 
போல, இச்சட்டமும்‌ மாறாதிருக்கும்‌ என்றார்கள்‌. 

அவ்வாறே தாரியு அரசன்‌ சட்டத்தில்‌ கையொப்பமிட்டுத்‌ தடையுத்தரவு பிறப்பித்தான்‌. 
தானியேல்‌ இந்தச்‌ சட்டம்‌ கையொப்பமிடப்பட்டதை அறிந்தபின்‌, தம்‌ வீட்டுக்குச்‌ 
சென்றார்‌. அவர்‌ வீட்டு மேலறையின்‌ பலகணிகள்‌ எருசலேமை நோக்கித்‌ திறந்திருந்தன. 
தமது வழக்கப்படி நாள்தோறும்‌ மூன்று வேளையும்‌ தம்‌ கடவுளுக்கு முன்பாக 
முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார்‌. 

முன்னரே கூடிப்‌ பேசிக்கொண்டபடி, அந்த மனிதர்கள்‌ உள்ளே நுழைந்து தானியேல்‌ தம்‌ 
கடவுளிடம்‌ வேண்டுவதையும்‌ மன்றாடுவதையும்‌ கண்டார்கள்‌. 

உடனே அவர்கள்‌ அரசனை அணுகி, அவனது தடையுத்தரவைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு, 
அரசரே! முப்பது நாள்வரையில்‌ அரசராகிய உம்மிடமன்றி வேறெந்தத்‌ தெய்வத்திடமோ 
மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும்‌ செய்கின்ற எந்த மனிதனும்‌ சிங்கக்‌ குகையில்‌ 
தள்ளப்படுவான்‌ என்ற தடையுத்தரவில்‌ கையொப்பமிட்டூள்ளீர்‌ அல்லவா? என்றார்கள்‌. 
அதற்கு அரசன்‌, ஆம்‌, மேதியர்‌, பாரசீகரின்‌ சட்டங்கள்‌ மாறாதிருப்பது போல்‌, இதுவும்‌ 
மாறாததே என்றான்‌. 

உடனே அவர்கள்‌ அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்துக்‌ கொண்டு 
வரப்பட்டவர்களுள்‌ ஒருவனாகிய தானியேல்‌ உம்மை மதியாமல்‌, நீர்‌ கையொப்பமிட்டூள்ள 
தடையுத்தரவை மீறி நாள்தோறும்‌ மூன்று வேளையும்‌ வேண்டுதல்‌ செய்கிறான்‌ 
என்றார்கள்‌. 

ஆனால்‌, அரசன்‌ இந்தச்‌ சொற்களைக்‌ கேட்டு மிகவும்‌ மனம்‌ வருந்தினான்‌: தானியேலைக்‌ 
காப்பாற்றத்‌ தனக்குள்‌ உறுதி பூண்டவனாய்‌, அன்று கதிரவன்‌ மறையும்‌ வரையில்‌ அவரைக்‌ 
காப்பாற்ற வழி தேடினான்‌. 

ஆனால்‌ அந்த மனிதர்கள்‌ முன்னரே கூடிப்‌ பேசிக்கொண்டபடி, அரசனிடம்‌ வந்து, 
அவனை நோக்கி, அரசரே! மேதியர்‌, பாரசீகரின்‌ சட்டப்படி, அரசன்‌ விடுத்த 
தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
என்றனர்‌. 

ஆகவே, அரசனுடைய கட்டளைப்படி தானியேல்‌ கொண்டூவரப்பட்டூச்‌ சிங்கக்‌ குகையில்‌ 
தள்ளப்பட்டார்‌. அப்பொழுது அரசன்‌ தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல்‌ வழிபடும்‌ 
உன்‌ கடவுள்‌ உன்னை விடூவிப்பாராக! என்றான்‌. 

அவர்கள்‌ ஒரு பெரிய கல்லைப்‌ புரட்டிக்‌ கொண்டுவந்து குகையின்‌ வாயிலை 
அடைத்தார்கள்‌: தானியேலுக்குச்‌ செய்யப்பட்டதில்‌ யாதொன்றும்‌ 
மாற்றப்படாதிருக்கும்படி அரசன்‌ தன்‌ மோதிரத்தாலும்‌ தம்‌ உயர்குடி மக்களின்‌ 
மோதிரங்களாலும்‌ அதற்கு முத்தரையிட்டான்‌. 


18. 


19, 


20. 


ட 
கல 


க 


24. 


ம 


26. 


அ 


103 


பின்னர்‌ அரசன்‌ அரண்மனைக்குத்‌ திரும்பிச்சென்று, அன்றிரவு முழுவதும்‌ உணவு 
கொள்ளவில்லை: வேறு எந்தக்‌ களியாட்டத்திலும்‌ ஈடுபடவில்லை. உறக்கமும்‌ அவனை 
விட்டகன்றது. 

பொழுது புலர்ந்தவுடன்‌, அவன்‌ எழுந்து சிங்கக்‌ குகைக்கு விரைந்து சென்றான்‌. 

தானியேல்‌ இருந்த குகையருகில்‌ வந்தவுடன்‌ துயரக்‌ குரலில்‌ அவன்‌ தானியேலை 
நோக்கி, தானியேல்‌! என்றுமுள கடவுளின்‌ ஊழியனே! நீ இடைவிடாமல்‌ வழிபடும்‌ உன்‌ 
கடவுளால்‌ உன்னைச்‌ சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா? என்று உரக்கக்‌ 
கேட்டான்‌. 

அதற்குத்‌ தானியேல்‌ அரசனிடம்‌, அரசரே! நீர்‌ நீடூழி வாழ்க! 

என்‌ கடவுள்‌ தம்‌ பதரை அனுப்பிச்‌ சிங்கங்களின்‌ வாய்களைக்‌ கட்டிப்போட்டார்‌. அவை 
எனக்குத்‌ தீங்கு எதுவும்‌ செய்யவில்லை: ஏனெனில்‌ அவர்‌ திருமுன்‌ நான்‌ மாசற்றவன்‌. 
மேலும்‌ அரசரே! உம்‌ முன்னிலையிலும்‌ நான்‌ குற்றமற்றவனே என்று மறுமொழி 
கொடுத்தார்‌. 

எனவே, அரசன்‌ மிகவும்‌ மனம்‌ மகிழ்ந்து, உடனே தானியேலைக்‌ குகையிலிருந்து 
விடுவிக்குமாறு கட்டளையிட்டான்‌. அவ்வாறே தானியேலைக்‌ குகையிலிருந்து வெளியே 
பக்கினார்கள்‌. அவருக்கு யாதொரு தீங்கும்‌ நேரிடவில்லை: ஏனெனில்‌ அவர்‌ தம்‌ 
கடவுளை உறுதியாக நம்பினார்‌. 

பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க, தானியேலைக்‌ குற்றம்‌ சாட்டியவர்கள்‌ இழுத்துக்‌ 
கொண்டுவரப்பட்டனர்‌. அவர்களும்‌ அவர்களுடைய மனைவி, மக்களும்‌ சிங்கக்‌ 
குகையினுள்‌ தள்ளப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ குகையின்‌ அடித்தளத்தை அடையும்‌ முன்னே 
சிங்கங்கள்‌ அவர்களைக்‌ கவ்விப்‌ பிடித்து, அவர்களுடைய எலும்புகளை எல்லாம்‌ 
நொறுக்கிவிட்டன. 

அப்பொழுது தாரியு அரசன்‌ நாடெங்கும்‌ வாழ்ந்துவந்த எல்லா இனத்தவர்க்கும்‌ 
நாட்டினர்க்கும்‌ மொழியினர்க்கும்‌ ஓர்‌ அறிக்கை விடுத்தான்‌. 

உங்களுக்கு மிகுந்த சமாதானம்‌ உண்டாவதாக! என்‌ ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும்‌ 
உள்ள மக்கள்‌ தானியேலின்‌ கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும்‌. இது என்‌ ஆணை. 
ஏனெனில்‌, அவரே வாழும்‌ கடவுள்‌: அவர்‌ என்றென்றும்‌ நிலைத்திருக்கின்றார்‌: அவரது 
ஆட்சி என்றும்‌ அழிவற்றது: அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. 

தானியேலைச்‌ சிங்கங்களின்‌ பிடியினின்று காப்பாற்றியவர்‌ அவரே: அவரே மீட்பவர்‌! 
விடுதலை அளிப்பவரும்‌ அவரே! விண்ணிலும்‌ மண்ணிலும்‌ அரிய செயல்களையும்‌ 
விந்தைகளையும்‌ ஆற்றுபவர்‌ அவரே! 

இவ்வாறு, தானியேல்‌ தாரியுவின்‌ ஆட்சிக்‌ காலத்திலும்‌, பாரசீகனான சைரசு மன்னனின்‌ 
ஆட்சிக்‌ காலத்திலும்‌ சீரும்‌ சிறப்புமாய்‌ இருந்தார்‌. 


அதிகாரம்‌ 7. 


பாபிலோனிய அரசனாகிய பெல்சாட்சரின்‌ முதலாண்டில்‌ தானியேல்‌ கனவு கண்டார்‌: 
அவர்‌ படுத்திருக்கையில்‌, அவரது மனக்கண்முன்‌ காட்சிகள்‌ தோன்றின. பிறகு அந்தக்‌ 
கனவை எழுதிவைத்து அதைச்‌ சுருக்கமாகச்‌ சொன்னார்‌. 

தானியேல்‌ கூறியது: இரவில்‌ நான்‌ கண்ட காட்சியில்‌ வானத்தின்‌ நான்கு திசைக்‌ 
காற்றுகளும்‌ பெருங்கடலைக்‌ கொந்தளிக்கச்‌ செய்தன. 

அப்பொழுது நான்கு பெரிய விலங்குள்‌ கடலினின்று மேலெழும்பின. 

அவை வெவ்வேறு உருவம்‌ கொண்டவை. அவற்றுள்‌ முதலாவது கழுகின்‌ இறக்கைகளை 
உடைய சிங்கத்தைப்போல்‌ இருந்தது. நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, அதன்‌ 


10. 


11. 


12 


13. 


14. 


15, 


16. 


17. 


18. 


104 


இறக்கைகள்‌ பிடூங்கப்பட்டன: அது தரையினின்று பக்கப்பட்டு மனிதனைப்போல்‌ இரண்டு 
கால்களில்‌ நின்றது: அதற்கு மனித இதயமும்‌ கொடுக்கப்பட்டது. 

அடுத்து, வேறொரு இரண்டாம்‌ விலங்கைக்‌ கண்டேன்‌. கரடியைப்‌ போன்ற அந்த விலங்கு 
பின்னங்கால்‌ களை ஊன்றி எழுந்து நின்றது: தன்‌ மூன்று விலா எலும்புகளைத்‌ தன்‌ வாயின்‌ 
பற்களுக்கு இடையில்‌ கவ்விக்கொண்டிருந்தது. “எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை 
விழுங்கு” என்று அதற்குச்‌ சொல்லப்பட்டது. 

இன்னும்‌ நோக்குகையில்‌, வேங்கை போன்ற வேறோரு விலங்கு காணப்பட்டது. அதன்‌ 
முதுகில்‌ பறவையின்‌ இறக்கைகள்‌ நான்கு இருந்தன: அந்த விலங்குக்கு நான்கு 
இருந்தன: அதற்கும்‌ ஆளும்‌ உரிமை கொடுக்கப்பட்டது. 

இவற்றுக்குப்‌ பிறகு, இரவின்‌ காட்சியில்‌ கண்ட நான்காம்‌ விலங்கு, அஞ்சி நடுங்க 
வைக்கும்‌ தோற்றமும்‌ மிகுந்த வலிமையும்‌ கொண்டதாய்‌ இருந்தது. அதற்கு பெரிய 
இரும்புப்‌ பற்கள்‌ இருந்தன. அது பள்‌ பளாக நொறுக்கி விழுங்கியது: எஞ்சியதைக்‌ 
கால்களால மிதித்துப்‌ போட்டது. இதற்குமுன்‌ நான்‌ கண்ட விலங்குகளுக்கு இது 
மாறுபட்டது. இதற்குப்‌ பத்துக்‌ கொம்புகள்‌ இருந்தன. 

அந்தக்‌ கொம்புகளை நான்‌ கவனித்துப்‌ பார்க்கையில்‌, அவற்றின்‌ நடுவில்‌ வேறொரு சிறிய 
கொம்பு முளைத்தது: அதற்கு இடமளிக்கும்‌ வகையில்‌, முன்னைய கொம்புகளுள்‌ மூன்று 
வேரோடு பிடுங்கப்பட்டன: அந்தக்‌ கொம்பில்‌ மனிதக்‌ கண்களைப்‌ போலக்‌ கண்களும்‌ 
பெருமை பேசும்‌ வாயும்‌ இருந்தன. 

நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, அரியணைகள்‌ அமைக்கப்பட்டன: தொன்மை 
வாய்ந்தவர்‌ அங்கு அமர்ந்தார்‌: அவருடைய ஆடை வெண்பனி போலவும்‌, அவரது தலைமுடி 
பய பஞ்சு போலவும்‌ இருந்தன: அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும்‌ அதன்‌ 
சக்கரங்கள்‌ எரி நெருப்பாயும்‌ இருந்தன. 

அவர்‌ முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றிப்‌ பாய்ந்தோடி வந்தது: 
பல்லாயிரம்‌ பேர்‌ அவருக்குப்‌ பணிபுரிந்தார்கள்‌: பலகோடி பேர்‌ அவர்முன்‌ நின்றார்கள்‌: 
நீதிமன்றம்‌ தீர்ப்பு வழங்க அமர்ந்தது: மல்கள்‌ திறந்து வைக்கப்பட்டன. 

அந்தக்‌ கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான்‌ அதைக்‌ கவனித்துப்‌ 
பார்த்தேன்‌. அப்படிப்‌ பார்க்கையில்‌, அந்த விலங்கு கொல்லப்பட்டது: அதன்‌ உடல்‌ 
சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. 

மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின்‌ ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது: ஆயினும்‌ அவற்றின்‌ 
வாழ்நாள்‌ குறிப்பிட்ட கால நேரம்வரை நீட்டிக்கப்பட்டது. 

இரவில்‌ நான்‌ கண்ட காட்சியாவது: வானத்தின்‌ மேகங்களின்‌ மீது மானிட மகனைப்‌ 
போன்ற ஒருவர்‌ தோன்றினார்‌: இதோ! தொன்மை வாய்ந்தவர்‌ அருகில்‌ அவர்‌ வந்தார்‌: 
அவர்‌ திருமுன்‌ கொண்டு வரப்பட்டார்‌. 

ஆட்சியுரிமையும்‌ மாட்சியும்‌ அரசும்‌ அவருக்கு கொடுக்கப்பட்டன: எல்லா இனத்தாரும்‌ 
நாட்டினரும்‌ மொழிமினரும்‌ அவரை வழிபட வேண்டும்‌: அவரது ஆட்சியுரிமை 
என்றுமுளதாகும்‌: அதற்கு முடிவே இராது: அவரது அரசு அழிந்து போகாது. 

தானியேல்‌ ஆகிய நான்‌ உள்ளம்‌ கலங்கினேன்‌. மனக்கண்முன்‌ தோன்றிய காட்சிகள்‌ 
என்னை அச்சுறுத்தின. 

அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள்‌ ஒருவரை அணுகி, “இவற்றிற்கெல்லாம்‌ பொருள்‌ 
என்ன?” என்று கேட்டேன்‌. அவர்‌ அவற்றின்‌ உட்பொருளை எல்லாம்‌ எனக்கு விளக்கிக்‌ 
கூறினார்‌. 

இந்த நான்கு விலங்குகளும்‌ உலகில்‌ எழும்பப்போகும்‌ நான்கு அரசர்களைக்‌ 
குறிக்கின்றன. 

ஆனால்‌ உன்னதரின்‌ புனிதர்கள்‌ அரசுரிமை பெறுவர்‌: அந்த அரசுரிமையை என்றும்‌ 
ஊழ்ஊழிக்‌ காலமும்‌ கொண்டிருப்பர்‌. 


19, 


20. 


as 


ல 


க] 


24. 


பி 


26. 


சதி 


26. 


105 


அதன்‌ பின்னர்‌, மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு, மிகவும்‌ அஞ்சி நடுங்கவைக்கும்‌ 
தோற்றத்துடன்‌, இரும்புப்‌ பற்களும்‌ வெண்கல நகங்களும்‌ கொண்டு, அனைத்தையும்‌ பள்‌ 
பளாக நொறுக்கி விழுங்கி, எஞ்சியதைக்‌ கால்களால்‌ மிதித்துப்போட்ட அந்த நான்காம்‌ 
விலங்கைப்பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன்‌. 

அதன்‌ தலையில்‌ இருந்த பத்துக்‌ கொம்புகளைப்‌ பற்றியும்‌, மூன்று கொம்புகள்‌ தன்‌ 
முன்னிலையில்‌ விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும்‌ பெருமையாகப்‌ பேசும்‌ வாயும்‌ 
கொண்டிருந்த ஏனையவற்றைவிடப்‌ பெரியதாகத்‌ தோன்றிய அந்தக்‌ கொம்பைப்‌ பற்றியும்‌ 
தெரிந்து கொள்ள விரும்பினேன்‌. 

நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, அந்தக்‌ கொம்பு புனிதர்களுக்கு எதிராகப்‌ போர்‌ 
புரிந்து அவர்களை வென்றது. 

தொன்மை வாய்ந்தவர்‌ வந்து உன்னதரின்‌ புனிதர்களுக்கு நீதி வழங்கும்‌ வரையிலும்‌ உரிய 
காலத்தில்‌ புனிதர்கள்‌ அரசுரிமை பெறும்‌ வரையில்‌ இவ்வாறு நடந்தது. 

அவர்‌ தொடர்ந்து பேசினார்‌: அந்த நான்காம்‌ விலங்கோ உலகில்‌ தோன்றப்போகும்‌ 
நான்காம்‌ அரசைக்‌ குறிக்கின்றது: இது மற்றெல்லா அரசுகளையும்‌ விட வேறுபட்டதாகும்‌. 
உலக முழுவதையும்‌ அது மிதித்துத்‌ பள்பளாக நொறுக்கி விழுங்கிவிடும்‌. 

அந்தப்‌ பத்துக்‌ கொம்புகளோ இந்த அரசினின்று தோன்றவிருக்கும்‌ பத்து மன்னர்களைக்‌ 
குறிக்கின்றன. அவர்களுக்குப்‌ பிறகு மற்றொருவன்‌ எழும்புவான்‌: முந்தினவர்களைவிட 
வேறுபட்டிருப்பான்‌: மூன்று அரசர்களை முறியடிப்பான்‌: 

அவன்‌ உன்னதர்க்கு எதிரான சொற்களைப்‌ பேசுவான்‌: உன்னதரின்‌ புனிதர்களைத்‌ 
துன்புறுத்துவான்‌: வழிபாட்டுக்‌ காலங்களையும்‌ திருச்சட்டத்தையும்‌ மாற்ற நினைப்பான்‌. 
மூன்றரை ஆண்டுகள்‌ புனிதர்கள்‌ அவனது கையில்‌ ஒப்புவிக்கப்படுவர்‌. 

ஆனால்‌, நீதிமன்றம்‌ தீர்ப்பு வழங்க அமரும்‌: அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு, 
எரியுண்டூ ஒன்றுமில்லாது அழிக்கப்படும்‌. 

ஆட்சியும்‌ அரசுரிமையும்‌, வானத்தின்‌ கீழுள்ள உலகனைத்திலும்‌ உள்ள அரசுகளின்‌ 
மேன்மையும்‌ உன்னதரின்‌ புனித மக்களுக்குத்‌ தரப்படும்‌. அவர்களது அரசு என்றென்றும்‌ 
நிலைக்கும்‌ அரசு: எல்லா அரசுகளும்‌ அவர்களுக்குப்‌ பணிந்து கீழ்ப்படியும்‌. 

இத்தோடு விளக்கம்‌ முடிகிறது. தானியேல்‌ ஆகிய நான்‌ என்‌ நினைவுகளின்‌ பொருட்டூ 
மிகவும்‌ கலங்கினேன்‌: என்‌ முகம்‌ வெளிறியது: ஆயினும்‌ இவற்றை என்‌ மனத்திற்குள்‌ 
வைத்துக்‌ கொண்டேன்‌. 


அதிகாரம்‌ 8. 


முன்பு தோன்றிய காட்சிக்குப்‌ பிறகு, பெல்சாட்சரின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ தானியேல்‌ 
என்னும்‌ நான்‌ வேறொரு காட்சி கண்டேன்‌. 

அந்தக்‌ காட்சியில்‌ நான்‌ கண்டது பின்வருமாறு: ஏலாம்‌ மாநிலத்தின்‌ தலைநகரான சூசா 
நகரில்‌ நான்‌ இருந்தேன்‌: அந்தக்‌ காட்சியில்‌ நான்‌ ஊலாய்‌ ஆற்றின்‌ அருகே 
நின்றுகொண்டிருந்தேன்‌. 

நான்‌ கண்களை உயர்த்திப்‌ பார்த்தபொழுது, ஒரு செம்மறிக்கிடாய்‌ அந்த 
ஆற்றங்கரையில்‌ நிற்கக்‌ கண்டேன்‌. அதற்கு இரண்டு கொம்புகள்‌ இருந்தன: இரண்டும்‌ 
நீளமான கொம்புகள்‌: ஒன்று மற்றதைவிட நீளமானது: நீளமானது இரண்டாவதாக 
முளைத்தது. 

அந்தச்‌ செம்மறிக்கிடாய்‌ தன்‌ கொம்புகளால்‌ மேற்கு நோக்கியும்‌ வடக்கு நோக்கியும்‌ 
தெற்கு நோக்கியும்‌ பாய்ந்து முட்டுவதைக்‌ கண்டேன்‌. அதன்‌ எதிரே நிற்க எந்த 
விலங்காலும்‌ இயலவில்லை: அதன்‌ வலிமையிலிருந்து விடுவிக்க வல்லவர்‌ யாருமில்லை. 
அது தன்‌ விருப்பப்படியே நடந்து தற்பெருமை கொண்டு திரிந்தது. 


10. 


12. 


13: 


14. 


15. 


16. 


1K 


18. 


19, 


106 


நான்‌ இதை உற்று நோக்கிக்‌ கொண்டிருக்கையில்‌, மேற்கிலிருந்து வெள்ளாட்டுக்கிடாய்‌ 
ஒன்று புறப்பட்டு வந்து, நிலவுலகின்‌ எம்மருங்கிலும்‌ சுற்றியது. அது நிலத்தில்‌ கால்‌ 
ஊன்றவே இல்லை. அந்த வெள்ளாட்டுக்கிடாயின்‌ கண்களுக்கு இடையில்‌ எடுப்பாகத்‌ 
தோன்றும்‌ ஒரு கொம்பு இருந்தது. 

ஆற்றங்கரையில்‌ நிற்கையில்‌ நான்‌ கண்டவாறு, அந்த வெள்ளாட்டுக்கிடாய்‌ இரு 
கொம்புடைய அச்செம்மறிக்கிடாயை நோக்கிச்‌ சென்று, தன்‌ முழு வலிமையோடும்‌ 
அதைத்‌ தாக்க அதன்மேல்‌ பாய்ந்தது. 

அது செம்மறிக்கிடாயை நெருங்கி அதன்மேல்‌ கடூஞ்சினம்‌ கொண்டு அதைத்‌ தாக்கி, 
அதன்‌ கொம்புகள்‌ இரண்டையும்‌ முறித்துவிட்டதை நான்‌ கண்டேன்‌. அதன்‌ எதிரே நிற்கச்‌ 
செம்மறிக்கிடாய்க்கு வலிமை இல்லை. ஆகவே வெள்ளாட்டுக்கிடாய்‌ அதைத்‌ தரையில்‌ 
தள்ளி மிதித்து விட்டது. செம்மறிக்கிடாயை முன்னதன்‌ வலிமையினின்று விடுவிக்க 
வல்லவர்‌ யாருமில்லை. 

அதன்‌ பின்னர்‌ வெள்ளாட்டுக்கிடாய்‌ தற்பெருமை மிகக்‌ கொண்டு திரிந்தது: ஆனால்‌ அது 
வலிமையாக இருந்த பொழுதே அதன்‌ பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது. அதற்குப்‌ 
பதிலாக, எடுப்பாகத்‌ தோன்றிய வேறு நான்கு கொம்புகள்‌ முளைத்து, வானத்தின்‌ நான்கு 
பக்கங்களையும்‌ நோக்கி வளர்ந்தன. 

அவற்றுள்‌ ஒன்றிலிருந்து சிறிய கொம்பு ஒன்று முளைத்தெழுந்து, தெற்கு நோக்கியும்‌ 
கிழக்கு நோக்கியும்‌ அழகுமிக்க நாட்டை நோக்கியும்‌, மிகப்‌ பெரிதாக வளர்ந்து நீண்டது. 
அது வான்‌ படைகளைத்‌ தொடுமளவு உயர்ந்து வளர்ந்து, விண்மீன்‌ திரள்களுள்‌ 
சிலவற்றையும்‌ தரையில்‌ வீழ்த்தி மிதித்துவிட்டது. 

மேலும்‌, அது வான்படைகளின்‌ தலைவரையே எதிர்த்துத்‌ தன்னை உயர்த்திக்‌ கொண்டது. 
இடையறாது செலுத்தப்பட்ட எரிபலியையும்‌ அவரிடமிருந்து பறித்துக்கொண்டு அவரது 
பயகத்தையும்‌ அழித்துப்‌ போட்டது. 

குற்றங்களை முன்னிட்டு, வான்படைகளும்‌ அன்றாட எரிபலியும்‌ அதற்கு ஒப்புக்‌ 
கொடுக்கப்பட்டன. அது உண்மையை மண்ணுக்குத்‌ தள்ளியது. அது தன்‌ செயலில்‌ வெற்றி 
கண்டது. 

அப்பொழுது புனிதர்‌ ஒருவர்‌ பேசுவதைக்‌ கேட்டேன்‌. வேறொரு புனிதர்‌ முன்பு 
பேசியவரிடம்‌, இடையறாது செலுத்தப்பட்ட எரிபலியையும்‌, நடுங்கவைக்கும்‌ 
குற்றத்தையும்‌ பயகமும்‌ வான்‌ படைகளும்‌ மிதிபடுவதற்குக்‌ கையளிக்கப்படுவதையும்‌ 
பற்றிய இந்தக்‌ காட்சி இன்னும்‌ எத்தனை நாள்‌ நீடிக்கும்‌? என்று கேட்டார்‌. 

அதற்கு அவர்‌, இரண்டாயிரத்து முன்டீறு மாலையும்‌ காலையும்‌ இது நீடிக்கும்‌. பின்னரே 
பயகம்‌ அதற்குரிய நிலைக்குத்‌ திரும்பும்‌ என்றார்‌. 

தானியேல்‌ ஆகிய நான்‌ இந்தக்‌ காட்சியைக்‌ கண்டபின்‌, அதன்‌ உட்பொருளை அறியத்‌ 
தேடினேன்‌. அப்பொழுது மனிதத்‌ தோற்றம்‌ கொண்ட ஒருவர்‌ எனக்கு முன்பாக வந்து 
நின்றார்‌. 

ஊலாய்‌ ஆற்றின்‌ நடுவிலிருந்து ஒரு மனிதக்‌ குரல்‌ ஒலித்தது. அது, கபிரியேல்‌! இந்தக்‌ 
காட்சி இவருக்கு விளக்குமாறு செய்‌ என்று கூப்பிட்டுச்‌ சொன்னது. 

அவ்வாறே அவர்‌ நான்‌ நின்ற இடத்திற்கு வந்தார்‌. அவர்‌ வருவதைப்‌ பார்த்து, நான்‌ 
திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன்‌. அவர்‌ வருவதைப்‌ பார்த்து, நான்‌ திடுக்கிட்டு 
முகங்குப்புற விழுந்தேன்‌. அவர்‌ என்னைநோக்கி, மானிடா! இந்தக்‌ காட்சி இறுதிக்‌ 
காலத்தைப்‌ பற்றியது எனத்‌ தெரிந்துகொள்‌ என்றார்‌. 

அவர்‌ என்னுடன்‌ பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, நான்‌ தரையில்‌ முகங்குப்புற விழுந்து 
மயக்கத்தில்‌ ஆழ்ந்துகிடந்தேன்‌. அவர்‌ என்னைத்‌ தொட்டூ எழுப்பி என்னைக்‌ காழன்றி 
நிற்கச்‌ செய்தார்‌. 

பெருஞ்சினத்தின்‌ முடிவு நாளில்‌ நிகழப்போவதை உனக்குத்‌ தெரிவிப்பேன்‌: ஏனெனில்‌, 
அது குறிக்கப்பட்ட இறுதி காலத்தைப்‌ பற்றியது. 


20. 


21 


ல்‌ 


க 


24. 


ரி 


26. 


அ 


107 


இரு கொம்பு உடையதாக நீ கண்ட செம்மறிக்கிடாய்‌ மேதியர்‌, பாரசீகரின்‌ அரசர்களைக்‌ 
குறிக்கிறது. 

வெள்ளாட்டுக்கிடாய்‌ கிரேக்க நாட்டின்‌ அரசனைக்‌ குறிக்கிறது: அதன்‌ கண்களுக்கு 
இடையிலிருந்த பெரிய கொம்பு முதல்‌ அரசன்‌ ஆகும்‌. 

அது முறிந்துபோன பின்‌ அதற்குப்‌ பதிலாக முளைத்தெழுந்த நான்கு கொம்புகள்‌, அவனது 
அரசினின்று தோன்றவிருக்கும்‌ நான்கு அரசுகள்‌ ஆகும்‌: ஆனால்‌, முன்னதன்‌ ஆற்றல்‌ 
இவற்றுக்கு இராது. 

இவற்றின்‌ ஆட்சி முடிவுற்று, குற்றங்கள்‌ மலிந்து உச்சநிலை அடையும்போது, கடூகடுத்த 
முகமும்‌ வஞ்சக நாவும்‌ கூர்மதியும்‌ கொண்ட ஓர்‌ அரசன்‌ தோன்றுவான்‌. 

அவனது வலிமை பெருகும்‌. அது அவனது சொந்த ஆற்றலினால்‌ அல்ல. அவன்‌ 
அஞ்சத்தக்க வகையில்‌ அழிவு வேலை செய்வான்‌: தன்‌ செயலில்‌ வெற்றி காண்பான்‌: 
வலிமைமிக்கவர்களையும்‌ புனித மக்களையும்‌ அழித்து விடுவான்‌. 

நயவஞ்சகத்தின்‌ மூலம்‌ அவன்‌ பொய்‌ புரட்டை வளர்ப்பான்‌. அவன்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 
தற்பெருமை கொண்டிருப்பான்‌: முன்னெச்சரிக்கை தராமல்‌ பலரைக்‌ கொலை செய்வான்‌: 
இறுதியில்‌ மன்னர்க்கு மன்னரையே எதிர்க்கத்‌ துணிவான்‌. ஆயினும்‌, எந்த மனித 
முயற்சியும்‌ இன்றி, அவன்‌ அழிவுறுவான்‌. 

மாலைகளையும்‌ காலைகளையும்‌ பற்றிய காட்சியைக்‌ குறித்து இதுவரை சொல்லப்பட்டது 
முற்றிலும்‌ உண்மையானது. ஆயினும்‌, நீ இந்தக்‌ காட்சியை உன்‌ மனத்தில்‌ மறைத்துவை. 
ஏனெில்‌, பல நாள்களுக்குப்பிறகே இது நிறைவேறும்‌. 

தானியேல்‌ ஆகிய நான்‌ சோர்வடைந்து சில நாள்கள்‌ நோயுற்று நலிந்து கிடந்தேன்‌: பிறகு 
எழுந்து அரசனின்‌ அலுவல்களில்‌ ஈடுபட்டேன்‌. ஆயினும்‌ அந்தக்‌ காட்சி என்னைத்‌ 
திகைப்பில்‌ ஆழ்த்தியது: அதன்‌ பொருளும்‌ எனக்குச்‌ சரியாக விளங்கவில்லை. 


அதிகாரம்‌ 9. 


பிறப்பினால்‌ மேதியனாகிய அகஸ்வேருவின்‌ மகன்‌ தாரியு கல்‌9தேய நாட்டின்‌ அரசனாகி 
ஆட்சி புரிந்த முதல்‌ ஆண்டு. 

அவனது முதல்‌ ஆட்சியாண்டில்‌ தானியேல்‌ ஆகிய நான்‌, எருசலேம்‌ பாழ்நிலையில்‌ 
கிடக்கும்‌ காலம்‌, எரேமியா இறைவாக்கினர்க்கு ஆண்டவர்‌ உரைத்தபடி எழுபது 
ஆண்டுகள்‌ ஆகும்‌ என்று மல்களிலிருந்து படித்தறிந்தேன்‌. 

நான்‌ நோன்பிலிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில்‌ அமர்ந்து என்‌ தலைவராகிய 
கடவுளிடம்‌ திரும்பி மன்றாடி வேண்டிக்‌ கொண்டேன்‌. 

என்‌ கடவுளாகிய ஆண்டவர்முன்‌ என்‌ பாவங்களை அறிக்கையிட்டு நான்‌ மன்றாடியது: என்‌ 
தலைவரே! நீர்‌ மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன்‌. உம்மீது அன்புகொண்டு உம்‌ 
கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன்‌ நீர்‌ செய்துகொண்ட உடன்படிக்கையைக்‌ காத்து 
அவர்களுக்குப்‌ பேரன்பு காட்டுகின்றீர்‌! 

நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌: வழி தவறி நடந்தோம்‌: பொல்லாதவர்களாய்‌ வாழ்ந்து உம்மை 
எதிர்த்து நின்றோம்‌. உம்‌ கட்டளைகளையும்‌ நீதிநெறிகளையும்‌ கைவிட்டோம்‌. 
எங்களுடைய அரசர்கள்‌, தலைவர்கள்‌, தந்தையர்கள்‌, நாட்டிலுள்ள மக்கள்‌ அனைவர்க்கும்‌ 
இறைவாக்கினர்களாகிய உம்‌ ஊழியர்கள்‌ உமது பெயரால்‌ பேசியதற்கு நாங்கள்‌ செவி 
கொடூக்கவில்லை. 

என்‌ தலைவரே! நீதி உமக்கு உரியது: எம்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. 
ஏனெனில்‌, யூதாவின்‌ ஆண்களும்‌ எருசலேம்வாழ்‌ மக்களும்‌, இஸ்ரயேலைச்‌ சார்ந்த 
யாவரும்‌ ஆகிய நாங்கள்‌, உமக்கு எதிராகச்‌ செய்த துரோகத்தின்‌ பொருட்டு, அருகிலோ 


10. 


11. 


12. 


13. 


14. 


15: 


16. 


17. 


18. 


19. 


20. 


108 


தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும்‌ உம்மால்‌ இன்றுவரை 
விரட்டப்பட்டுள்ளோம்‌. 

ஆம்‌, ஆண்டவரே! அவமானமே எங்களுக்கும்‌ எங்கள்‌ அரசர்களுக்கும்‌ தலைவர்களுக்கும்‌ 
தந்தையர்களுக்கும்‌ கிடைத்துள்ளது. ஏனெனில்‌, நாங்கள்‌ உமக்கு எதிராகப்‌ பாவம்‌ 
செய்தோம்‌. 

எங்கள்‌ தலைவரும்‌ கடவுளுமாகிய உம்மிடத்தில்‌ இரக்கமும்‌ மன்னிப்பும்‌ உண்டு. 
நாங்களோ உம்மை எதிர்த்துநின்றோம்‌. 

எங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ தம்‌ ஊழியர்களான இறைவாக்கினர்‌ மூலம்‌ தம்‌ 
திருச்சட்டங்களை அளித்து அவற்றின்‌ வழியில்‌ நடக்குமாறு பணித்தார்‌. 

நாங்களோ அவரது குரலொளியை ஏற்கவில்லை. இஸ்ரயேலர்‌ யாவரும்‌ உமது 
திருச்சட்டத்தை மீறி உம்‌ குரலுக்குப்‌ பணிய மறுத்து, விலகிச்‌ சென்றனர்‌. கடவுளின்‌ 
ஊழியரான மோசேயின்‌ திருச்சட்டத்தில்‌ எழுதப்பட்டபடி, சாபமும்‌ கேடும்‌ எங்கள்‌ 
தலைமேல்‌ கொட்டப்பட்டன. ஏனெனில்‌, நாங்கள்‌ அவருக்கு எதிராகப்‌ பாவம்‌ 
செய்தோம்‌. 

எங்களுக்கும்‌ எங்களை ஆண்டுவந்த எங்கள்‌ அரசர்களுக்கும்‌ எதிராக அவர்‌ கூறியதை 
எங்கள்மீது அவர்‌ சுமத்தியுள்ள பெரும்‌ துன்பத்தின்‌ வழியாய்‌ உறுதிப்படுத்தியுள்ளார்‌. 
ஏனெனில்‌, எருசலேமுக்கு எதிராக நிகழ்ந்ததுபோல்‌ உலகில்‌ வேறெங்கும்‌ நடக்கவே 
இல்லை. 

மோசேயின்‌ திருச்சட்டத்தில்‌ எழுதியுள்ளவாறே, இத்துணைத்‌ துன்பமும்‌ எங்கள்மேல்‌ 
வந்துள்ளது. ஆயினும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ கொடிய செயல்களை விட்டொழித்து, உமது 
உண்மை வழியை ஏற்று, ஆண்டவரும்‌ எம்‌ கடவுளுமான உமக்கு உகந்தவர்களாய்‌ நடக்க 
முயலவில்லை. 

ஆகையால்‌ ஆண்டவர்‌ எங்களுக்கு உரிய தண்டனையைத்‌ தயாராக வைத்திருந்தது 
எங்கள்மீது சுமத்தினார்‌. ஏனெனில்‌ எங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ தாம்‌ செய்யும்‌ 
செயல்கள்‌ அனைத்திலும்‌ நீதியுள்ளவர்‌. ஆனால்‌, நாங்கள்தான்‌ அவரது குரலுக்குப்‌ பணிய 
மறுத்தோம்‌. 

அப்படியிருக்க, எங்கள்‌ தலைவராகிய கடவுளே! உம்‌ மக்களை நீர்‌ மிகுந்த ஆற்றலோடு 
எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு, இன்றுவரை உமது பெயருக்குப்‌ புகழ்‌ தேடிக்கொண்டீர்‌. 
நாங்களோ பாவம்‌ செய்தோம்‌, பொல்லாதன புரிந்தோம்‌. 

ஆனால்‌, எம்‌ தலைவரே! உம்முடைய நீதிச்‌ செயல்களுக்கேற்ப உமது நகரமும்‌ உமது 
திருமலையுமாகிய எருசலேமைவிட்டு உம்‌ சினமும்‌ சீற்றமும்‌ விலகுவதாக! ஏனெனில்‌ 
எங்கள்‌ பாவங்கள்‌ தந்தையரின்‌ கொடிய செயல்களில்‌ காரணமாக, எருசலேமும்‌ உம்‌ 
மக்களும்‌ எங்களைச்‌ சுற்றி வாழும்‌ மக்களிடையே நிந்தைப்‌ பொருளாக மாறிவிட்டனர்‌. 
ஆகையால்‌, எங்கள்‌ கடவுளே! இப்பொழுது உம்‌ அடியானின்‌ வேண்டுதலையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. பாழாய்க்‌ கிடக்கிற உமது பயகத்தின்மீது 
தலைவராகிய உம்மை முன்னிட்டே உமது முகத்தை ஒளிரச்‌ செய்வீராக! 

என்‌ கடவுளே! செவி சாய்த்துக்‌ கேட்டருளும்‌: உம்‌ கண்களைத்‌ திறந்து எங்கள்‌ 
பாழிடங்களையும்‌ உமது பெயர்‌ தாங்கிய நகரையும்‌ நோக்கியருளும்‌. நாங்கள்‌, எங்கள்‌ 
நேர்மையை நம்பாமல்‌, உமது பேரிரக்கத்தையே நம்பி, எங்கள்‌ மன்றாட்டுகளை உமது 
முன்னிலையில்‌ சமர்ப்பிக்கிறோம்‌. 

என்‌ தலைவரே! கேளும்‌: என்‌ தலைவரே! செவிகொடுத்துச்‌ செயலாற்றும்‌: என்‌ கடவுளே! 
உம்மை முன்னிட்டுக்‌ காலம்‌ தாழ்த்தாதேயும்‌: ஏனெனில்‌ உமது நகரமும்‌ உம்‌ மக்களும்‌ 
உமது பெயரையே தாங்கியுள்ளனர்‌. 

நான்‌ இவ்வாறு சொல்லி வேண்டிக்‌ கொண்டு, என்‌ பாவங்களையும்‌ என்‌ இனத்தாராகிய 
இஸ்ரயேல்‌ மக்களின்‌ பாவங்களையும்‌ அறிக்கையிட்டு, என்‌ கடவுளின்‌ திரு மலைக்காக 
என்‌ விண்ணப்பங்களை என்‌ கடவுளாகிய ஆண்டவர்முன்‌ சமர்ப்பித்தேன்‌. 


மிட 


22. 


2. 


24. 


ல 


26. 


த்தி 


109 


இவ்வாறு நான்‌ வேண்டுதல்‌ செய்து கொண்டிருக்கும்பொழுது, முதல்‌ காட்சியில்‌ நான்‌ 
கண்ட கபிரியேல்‌ என்ற மனிதர்‌ மாலைப்‌ பலிவேளையில்‌ விரைவாய்ப்‌ பறந்து வந்து, 
என்னைத்‌ தொட்டு என்னிடம்‌ பின்வருமாறு சொன்னார்‌: 

தானியேல்‌! உனக்கு விவேகத்தையும்‌ மெய்யுணர்வையும்‌ அளிக்க நான்‌ புறப்பட்டு வந்து 
ள்ளேன்‌. 

நீ வேண்டுதல்‌ செய்யத்‌ தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது: நான்‌ அதை 
உனக்குத்‌ தெரிவிக்க வந்தேன்‌: ஏனெனில்‌ நீ மிகுதியான அன்புக்கு உரியவன்‌: ஆதலால்‌ 
நான்‌ சொல்வதைக்‌ கவனித்து காட்சியின்‌ உட்பொருளை உணர்ந்துகொள்‌. 

உன்னுடைய இனத்தவம்‌ உனது புனித நகரும்‌ குற்றங்கள்‌ புரிவதையும்‌ பாவம்‌ 
செய்வதையும்‌ நிறுத்தி விடுவதற்கும்‌, கொடிய செயல்களுக்கும்‌ கழுவாய்‌ தேடுவதற்கும்‌, 
முடிவற்ற நீதியை நிலைநாட்டுவதற்கும்‌, திருக்காட்சியையும்‌ இறைவாக்குகளையும்‌ 
முத்திரையிடூவதற்கும்‌, திருத்பயகத்தைத்‌ திருநிலைப்படுத்துவதற்கும்‌ குறிக்கப்பட்ட 
கெடு எழுபது வாரங்கள்‌ ஆகும்‌. 

ஆகவே, நீ அறிந்து தெளிவுபெற வேண்டியதாவது: எருசலேமை மீண்டும்‌ கட்டி 
எழுப்புமாறு கட்டளை பிறப்பதற்கும்‌, அரசராகத்‌ திருப்பொழிவு செய்யப்பட்டவர்‌ 
வருவதற்கும்‌ இடையே உள்ள காலம்‌ ஏழு வாரங்கள்‌ ஆகும்‌. பின்பு சதுக்கங்களும்‌ 
அகழிசூழ்‌ அரண்களும்‌ அமைத்து அந்நகரத்தை மீண்டும்‌ கட்டியெழுப்ப அறுபத்திரண்டு 
வாரங்கள்‌ ஆகும்‌. ஆயினும்‌ அது தொல்லை நிறைந்த காலமாய்‌ இருக்கும்‌. 

அதன்‌ பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர்‌ குற்றமற்றவராயிருந்தும்‌ கொலை 
செய்யப்படுவார்‌. படையெடுத்து வரவிருக்கும்‌ அரசனின்‌ குடிமக்கள்‌ நகரையும்‌ 
பயகத்தையும்‌ அழித்துவிடுவர்‌. பெரும்‌ பிரளயம்‌ போல முடிவு வரும்‌. கடவுளின்‌ ஆணைப்படி 
இறுதிவரை போரும்‌ பேரழிவுமாய்‌ இருக்கும்‌. 

ஒரு வாரம்‌ அவன்‌ பலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாள்வான்‌. அந்த 
வாரத்தின்‌ பாதி கழிந்தபின்‌, பலியையும்‌ காணிக்கையையும்‌ நிறுத்திவிடுவான்‌. 
திருக்கோவிலின்‌ முனையில்‌ பாழாக்கும்‌ அருவருப்பு வைக்கப்படும்‌. அதை அங்கு வைத்துப்‌ 
பாழ்படூத்தியவன்‌ கடவுளின்‌ ஆணைப்படி இறுதியில்‌ அழிவுறுவான்‌. 


அதிகாரம்‌ 10 


பாரசீக அரசராகிய சைரசின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டில்‌ பெல்தசாச்சர்‌ என்று 
பெயரிடப்பட்டிருந்த தானியேலுக்கு ஒரு வாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது 
உண்மையான வாக்கு: அது ஒரு பெரும்‌ தொல்லையைப்‌ பற்றியது. அதைப்‌ புரிந்து 
கொள்ள முயற்சி செய்தார்‌. அதைப்‌ பற்றிய தெளிவு, காட்சி வாயிலாகக்‌ கிடைத்தது. 
அந்நாளில்‌ தானியேல்‌ ஆகிய நான்‌ மூன்று வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன்‌. 

அந்த மூன்று வாரம்‌ முழுவதும்‌ நான்‌ சுவையான உணவு அருந்தவில்லை. இறைச்சியோ 
திராட்சை இரசமோ என்‌ வாயில்‌ படவில்லை: என்‌ தலையில்‌ எண்ணெய்கூடத்‌ தடவிக்‌ 
கொள்ளவில்லை. 

முதல்‌ மாதத்தின்‌ இருபத்து நான்காம்‌ நாளன்று நான்‌ திக்ரீசு என்னும்‌ பெரிய ஆற்றின்‌ 
கரையில்‌ நின்று கொண்டிருந்தேன்‌. 

என்‌ கண்களை உயர்த்திப்‌ பார்க்கையில்‌, மெல்லிய பட்டாடை உடுத்திக்‌ கொண்டு தம்‌ 
இடையில்‌ ஊபாசு நாட்டுத்‌ தங்கக்கச்சை கட்டியிருந்த ஒருவரைக்‌ கண்டேன்‌. 

அவரது உடல்‌ பளிங்கு போல்‌ இருந்தது: அவர்‌ முகம்‌ ஒளிவிடும்‌ மின்னலைப்போல்‌ 
இருந்தது: அவருடைய கண்கள்‌ பொறி பறக்கும்‌ தீப்பந்தங்கள்‌ போலும்‌, கைகளும்‌ 
கால்களும்‌ மினுமினுக்கும்‌ வெண்கலம்‌ போலும்‌, அவரது பேச்சொலி மக்கள்‌ கூடத்தின்‌ 
ஆரவாரம்‌ போலும்‌ இருந்தன. 


10. 


12. 


13. 


14. 


127 


16. 


13: 


18. 


1:9, 


20. 


21. 


110 


தானியேல்‌ ஆகிய நான்‌ மட்டுமே இந்தக்‌ காட்சியைக்‌ கண்டேன்‌. என்னுடன்‌ 
இருந்தவர்கள்‌ அதைப்‌ பார்க்கவில்லை: ஆனால்‌ அவர்கள்‌ மிகுந்த நடுக்கமுற்று ஒளிந்து 
கொள்ள ஓடிவிட்டார்கள்‌. 

தனித்து விடப்பட்ட நான்‌ மட்டுமே இப்பெரும்‌ காட்சியைக்‌ கண்டேன்‌. நான்‌ வலுவிழந்து 
போனேன்‌: என்‌ முகத்தோற்றம்‌ சாவுக்கு உள்ளானவனைப்போல்‌ வெளிறியது. என்னிடம்‌ 
ஆற்றலே இல்லாது போயிற்று. 

அப்போது அவரது பேச்சொலி என்‌ காதில்‌ விழுந்தது. அதைக்‌ கேட்டதும்‌ தரையில்‌ முகம்‌ 
குப்புற விழுந்து மயக்கத்தில்‌ ஆழ்ந்து கிடந்தேன்‌. 

அப்பொழுது ஒரு கை என்னைத்‌ தொட்டது: கைகளையும்‌ முழங்கால்களையும்‌ நான்‌ 
ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும்‌, நான்‌ நடுங்கிக்‌ கொண்டே இருந்தேன்‌. 
அவர்‌ என்னை நோக்கி, மிகவும்‌ அன்புக்குரிய தானியேல்‌! நான்‌ உனக்குச்‌ சொல்லும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேள்‌: நிமிர்ந்து நில்‌. ஏனெனில்‌, உன்னிடம்தான்‌ நான்‌ 
அனுப்பப்பட்டேன்‌ என்றார்‌. இவ்வாறு அவர்‌ சொன்னவுடன்‌ நடுங்கிக்‌ கொண்டே நான்‌ 
எழுநது நின்றேன்‌. 

அப்பொழுது அவர்‌ என்னைப்‌ பார்த்துக்‌ கூறியது: தானியேல்‌! அஞ்ச வேண்டாம்‌, உய்த்து 
ணர வேண்டும்‌ என்னும்‌ உள்ளத்தோடு என்‌ கடவுள்‌ முன்னிலையில்‌ நீ உன்னைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்ட முதல்‌ நாள்‌ தொடங்கி உன்‌ மன்றாட்டுக்‌ கேட்கப்பட்டு வருகிறது. உன்‌ 
மன்றாட்டுக்‌ கேற்ப இதோ! நான்‌ வந்துள்ளேன்‌. 

பாரசீக நாட்டின்‌ காவலனாகிய பதன்‌ இருபத்தொரு நாள்‌ என்னை எதிர்த்து நின்றான்‌. 
அங்கே பாரசீக அரசர்களோடு நான்‌ தனித்து விடப்பட்டதால்‌, தலைமைக்‌ காவலர்களுள்‌ 
ஒருவராகிய மிக்கேல்‌ எனக்குத்‌ துணைசெய்ய வந்தார்‌. 

உன்‌ இனத்தார்க்கு இறுதி நாள்களில்‌ நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக 
நான்‌ உன்னிடம்‌ வந்தேன்‌. இந்த காட்சி நிறைவேற இன்னும்‌ நாள்கள்‌ பல ஆகும்‌. 

அவர்‌ இந்த வார்த்தைகளை எனக்குச்‌ சொன்னபோது நான்‌ தலைகவிழ்ந்து, தரையை 
நோக்கி, பேசாதி ருந்தேன்‌. 

அப்போது, மானிட மகனின்‌ தோற்றம்‌ கொண்ட ஒருவர்‌ என்‌ உதடுகளைத்‌ தொட்டார்‌. 
நானும்‌ வாய்‌ திறந்து பேசி, எனக்கு எதிரில்‌ நின்றவரை நோக்க, என்‌ தலைவரே! இந்தக்‌ 
காட்சியின்‌ காரணமாய்‌ நான்‌ வேதனையுற்றேன்‌. என்னிடம்‌ ஆற்றலே இல்லாது 
போயிற்று. 

என்‌ தலைவருடைய ஊழியனாகிய நான்‌ என்‌ தலைவராகிய உம்மோடு உரையாடுவது 
எப்படி? ஏனெனில்‌ நான்‌ வலிமை இழந்துவிட்டேன்‌: என்‌ மூச்சும்‌ அடைத்துக்‌ கொண்டது 
என்றேன்‌. 

அப்பொழுது, மனிதச்‌ சாயல்‌ கொண்ட அவர்‌ மறுபடியும்‌ என்னைத்‌ தொட்டு 
வலுவூட்டினார்‌. 

மேலும்‌ அவர்‌, மிகுந்த அன்புக்குரியவனே! அஞ்சாதே: உனக்குச்‌ சமாதானம்‌ 
உண்டாவதாக! திடங்கொண்டு துணிவாயிரு என்றார்‌. இவ்வாறு அவர்‌ பேசியபோது, 
எனக்குத்‌ துணிவு உண்டாகி, என்‌ தலைவர்‌ பேசட்டும்‌: ஏனெனில்‌, நீர்‌ எனக்கு 
வலுவூட்டினீர்‌ என்றேன்‌. 

அப்பொழுது அவர்‌ கூறியது: உன்னிடம்‌ நான்‌ வந்த காரணம்‌ உனக்குத்‌ தெரிகிறதா? 
இப்பொழுது பாரசீக நாட்டுக்‌ காவலனோடூ மீண்டும்‌ போரிடச்‌ செல்கிறேன்‌. நான்‌ 
அவனை முறியடித்தபின்‌ கிரேக்க நாட்டுக்‌ காவலன்‌ வருவான்‌. 

ஆனால்‌ அதற்கு முன்‌ உண்மை மலில்‌ எழுதியுள்ளதை உனக்குத்‌ தெரிவிப்பேன்‌. 
இவர்களை எதிர்த்துப்‌ போராடுவதில்‌ உங்கள்‌ காவலராகிய மிக்கேலைத்‌ தவிர எனக்குத்‌ 
துணை நிற்பார்‌ யாருமில்லை. 


10. 


11, 


12, 


13. 


14. 


111 


அதிகாரம்‌ 11 


ஆனால்‌ நான்‌, மேதியனான தாரியுவின்‌ முதல்‌ ஆண்டிலிருந்தே அவனைத்‌ திடப்படுத்தவும்‌ 
உறுதிப்படுத்தவும்‌ அவனுக்கு அருகில்‌ நின்றேன்‌. 

இப்பொழுது, நான்‌ உனக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறேன்‌: இதோ! இன்னும்‌ மூன்று 
மன்னர்கள்‌ பாரசீகத்தில்‌ அரியணை ஏறுவார்கள்‌: நான்காம்‌ அரசன்‌ மற்ற எல்லாரையும்‌ 
விடப்‌ பெருஞ்‌ செல்வம்‌ படைத்தவனாய்‌ இருப்பான்‌. அவன்‌ தன்‌ செல்வத்தால்‌ வலிமை 
பெற்ற பிறகு, கிரேக்க அரசுக்கு எதிராக எல்லாரையும்‌ பண்டியெழுப்புவான்‌. 

பிறகு வலிமைமிக்க அரசன்‌ ஒருவன்‌ தோன்றி, மிகுதியான ஆற்றலோடு அரசாண்டு, தான்‌ 
விரும்பியதை எல்லாம்‌ செய்வான்‌. 

அவன்‌ உயர்நிலை அடைந்தபின்‌, அவனது அரசு சிதைக்கப்பெற்று, வானத்தின்‌ நான்கு 
திசையிலும்‌ பிரிக்கப்படும்‌: ஆயினும்‌ அது அவனுடைய வழிமரபினருக்குத்‌ தரப்படாது. 
அவனது  ஆட்சிக்காலத்திலிருந்த வலிமையும்‌ அதற்கு இராது. ஏனெனில்‌ 
அவர்களிடமிருந்து அவனுடைய அரசு பறிக்கப்பட்டு வேறு சிலருக்குப்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படும்‌. 

பின்பு தென்திசை மன்னன்‌ வலிமை பெறுவான்‌. ஆயினும்‌ அவனுடைய 
படைத்தலைவர்களுள்‌ ஒருவன்‌ அவனை விட வலிமை பெற்று ஆட்சி செய்வான்‌: அவனது 
அரசும்‌ மிகப்‌ பெரியதாய்‌ விளங்கும்‌. 

சில ஆண்டுகள்‌ சென்றபின்‌, அவர்கள்‌ ஓர்‌ உடன்படிக்கை செய்து கொள்வார்கள்‌: இந்தச்‌ 
சமாதான உறவை உறுதிப்படுத்தத்‌ தென்திசை மன்னனின்‌ மகள்‌ வடதிசை மன்னனிடம்‌ 
வந்து சேர்வாள்‌: ஆனால்‌ அவளது செல்வாக்கு நீடிக்காது: அவனும்‌ அவனது வழிமரபும்‌ 
அற்றுப்‌ போவார்கள்‌. அவளும்‌ அவளை அழைத்துவந்தவரும்‌, அவளைப்‌ பெற்றவனும்‌, 
அவளைக்‌ கைப்பிடித்தவனும்‌ கைவிடப்படுவார்கள்‌. 

அந்நாள்களில்‌ அவளுடைய வேர்களிலிருந்து அவனது இடத்தில்‌ ஒரு முளை தோன்றும்‌. 
அவ்வாறு தோன்றுபவன்‌ பெரும்‌ படையுடன்‌ வந்து, வடதிசை மன்னனின்‌ கோட்டைக்குள்‌ 
புகுந்து அவர்களைத்‌ தாக்கி முறியடிப்பான்‌. 

அவர்களுடைய தெய்வங்களையும்‌ சிலைகளையும்‌ விலையுயர்ந்த வெள்ளி, பொன்‌ 
பாத்திரங்களையும்‌ எகிப்துக்குக்‌ கொண்டு போவான்‌: சில காலத்திற்கு வடதிசை மன்னன்‌ 
மேல்‌ படையெடுக்காமல்‌ இருப்பான்‌. 

பின்பு, வடதிசை மன்னன்‌ தென்திசை மன்னனது நாட்டின்மேல்‌ படையெடுத்து வருவான்‌: 
ஆனால்‌ அவன்‌ தன்‌ நாட்டுக்குத்‌ திரும்பிச்‌ செல்ல வேண்டியிருக்கும்‌. 

பிறகு அவனுடைய மைந்தர்கள்‌ திரளான, வலிமைமிக்க படையைத்‌ திரட்டிக்கொண்டு 
வருவார்கள்‌: அவர்கள்‌ பெருவெள்ளம்‌ போலத்‌ திடீரெனப்‌ பாய்ந்துவந்து மீண்டும்‌ 
தென்னவனின்‌ கோட்டைவரை சென்று போரிடுவார்கள்‌. 

அப்பொழுது தென்திசை மன்னன்‌ வெகுண்டெழுந்து புறப்பட்டுப்போய்‌ வடதிசை 
மன்னோடு போரிடுவான்‌. வடநாட்டான்‌ பெரியதொரு படை திரட்டியிருந்தும்‌, அப்படை 
பகைவன்‌ கையில்‌ அகப்படும்‌. 

அப்படையைச்‌ சிறைப்பிடித்ததால்‌ தென்னவன்‌ உள்ளம்‌ இறுமாப்புக் கொள்ளும்‌. 
பல்லாயிரம்‌ பேரை அவன்‌ வீழ்த்துவான்‌: ஆயினும்‌ அவன்‌ முழு வெற்றி அடையமாட்டான்‌. 
ஏனெனில்‌ வடதிசை மன்னன்‌ முன்னதைவிடப்‌ பெரிய படையை மீண்டும்‌ திரட்டுவான்‌: சில 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு அவன்‌ திடீரெனப்‌ பெரிய படையோடும்‌ மிகுந்த 
தளவாடங்களோடும்‌ தாக்க வருவான்‌. 

அக்காலத்தில்‌ தென்திசை மன்னனுக்கு எதிராகப்‌ பலர்‌ எழும்புவர்‌. உன்‌ சொந்த 
இனத்தாரின்‌ மக்களுள்‌ வன்முறையில்‌ ஈடுபடுகிறவர்களும்‌ காட்சியை நிறைவேற்றும்படி 
எழுப்புவார்கள்‌: ஆனால்‌ அவர்கள்‌ தோல்வியுறுவார்கள்‌. 


15. 


16. 


17. 


18. 


19, 


20. 


21s 


22 


22 


24. 


22 


26. 


ரி 


26. 


2% 


112 


வடதிசை மன்னன்‌ வந்து முற்றுகையிட்டு நன்கு அரண்‌ செய்யப்பட்ட நகரத்தைக்‌ 
கைப்பற்றுவான்‌: தென்னகப்‌ படைகள்‌ எதிர்க்க வலிமையற்றுப்‌ போகும்‌: அப்படைகளின்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களும்‌ எதிர்த்து நிற்க முடியாது போவார்கள்‌: ஏனெனில்‌ 
அவர்களிடம்‌ வலிமையே இராது. 

வடதிசை மன்னன்‌ தென்திசை மன்னனுக்கு எதிராகப்‌ புறப்பட்டுவந்து தன்‌ மனம்‌ போலச்‌ 
செய்வான்‌: அவனை எதிர்த்து நிற்பவன்‌ எவனும்‌ இல்லை: சிறப்புமிக்க நாட்டினுள்‌ 
நுழைந்து அது முழுவதையும்‌ தன்‌ ஆட்சிக்கு உட்படுத்துவான்‌. 

அவன்‌ முழு அரசின்‌ வலிமையோடு படையெடுக்கத்‌ திட்டமிடுவான்‌: ஆகவே தென்திசை 
மன்னனோடு நட்புக்‌ கொண்டாடுவது போல நடித்து, அவனை வஞ்சகமாய்‌ ஒழித்து 
க்கட்டும்படித்‌ தன்‌ புதல்வியருள்‌ ஒருத்தியை அவனுக்கு மணம்‌ செய்து கொடுப்பான்‌: 
ஆனால்‌ அவன்‌ நினைத்து நிறைவேறாது: அந்த நாடும்‌ அவனுக்குச்‌ சொந்தமாகாது. 

பிறகு அவன்‌ தன்‌ கவனத்தைக்‌ கடலோர நாடுகள்‌ மேல்‌ திருப்பி, அவற்றுள்‌ பலவற்றைப்‌ 
பிடிப்பான்‌: ஆனால்‌ படைத்‌ தலைவன்‌ ஒருவன்‌ அவன்‌ திமிரை அடக்கி அத்திமிர்‌ 
அவனையே அழிக்கும்படி செய்வான்‌. 

ஆகையால்‌ அவன்‌ தன்‌ சொந்த நாட்டின்‌ கோட்டைக்குள்‌ திரும்பிவிட முடிவுசெய்வான்‌: 
ஆனால்‌ அவன்‌ தடுமாறி விழுந்து அடையாளமின்றி அழிந்து போவான்‌. 

நாட்டின்‌ செழிப்பான பகுதிகளுக்கு வரிவசூழிப்பவனை அனுப்பும்‌ வேறொருவன்‌ 
அவனுக்குப்‌ பதிலாகத்‌ தோன்றுவான்‌. அவன்‌ எவரது சினத்தின்‌ காரணமாகவோ போர்‌ 
முனையிலோ சாகாமல்‌, தானே மடிந்து போவான்‌. 

அவனது இடத்தில்‌ இழிந்தவன்‌ ஒருவன்‌ எழும்புவான்‌: அவனுக்கு எவ்வித அரசுரிமையும்‌ 
கிடையாது: ஆயினும்‌ எதிர்பாராத நேரத்தில்‌ வந்து முகப்புகழ்ச்சியால்‌ அரசைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொள்வான்‌. 

அவனை எதிர்த்துப்‌ போர்‌ புரியும்‌ படை தோல்வியடைந்து நசுக்கப்படும்‌. அவ்வாறே 
உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவனும்‌ ஒழிக்கப்படுவான்‌. 

உடன்படிக்கை செய்து கெண்ட பிறகும்‌ அவன்‌ வஞ்சகமாய்‌ நடந்துகொள்வான்‌. அவன்‌ 
குடிமக்கள்‌ சிலரே ஆயினும்‌, அவன்‌ வலிமை பெற்று விளங்குவான்‌. 

செல்வச்‌ சிறப்புமிக்க நகரங்களுள்‌ அவன்‌ முன்னெச்சரிக்கை இன்றி நுழைந்து, தன்‌ 
தந்தையரும்‌ முன்னோரும்‌ செய்யாததை எல்லாம்‌ செய்வான்‌: அந்நகரங்களில்‌ 
கொள்ளையடித்த பொருள்களையும்‌ கைப்பற்றிய செல்வங்களையும்‌ வாரியிறைப்பான்‌: 
அந்நகரங்களின்‌ அரண்களைப்‌ பிடிக்கப்‌ பல்வேறு வழிமுறைகளைக்‌ கையாள்வான்‌: 
ஆயினும்‌ இந்த நிலை சிறிது காலமே நீடிக்கும்‌. 

பிறகு அவன்‌ தன்‌ வலிமையை நம்பித்‌ தென்திசை மன்னனுக்கு எதிராகப்‌ 
பெரும்படையோடு போரிடத்‌ துணிந்து செல்வான்‌. அப்பொழுது, தென்திசை மன்னனும்‌ 
வலிமைமிக்க பெரும்‌ படையோடு வந்து போர்முனையில்‌ சந்திப்பான்‌: ஆனால்‌ அவனுக்கு 
எதிராகச்‌ சதித்திட்டங்கள்‌ செய்யப்பட்டிருந்தபடியால்‌, அவன்‌ நிலைகுலைந்து போவான்‌. 
அவனோடு விருந்துணவு உண்டவர்களே அவனுக்கு இரண்டகம்‌ செய்வார்கள்‌. 
அவனுடைய படை முறியடிக்கப்படும்‌: பலர்‌ கொலையுண்டு அழிவார்கள்‌: 

இரு அரசர்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு செய்ய நினைப்பார்கள்‌: ஒரே பந்தியில்‌ 
இருந்து கொண்டே பொய்‌ பேசுவார்கள்‌: ஆயினும்‌ அது அவர்களுக்குப்‌ பயன்‌ தராது: 
ஏனெனில்‌, முடிவு குறிக்கப்பட்ட காலத்தில்‌ வரவிருக்கின்றது. 

வடநாட்டு மன்னன்‌ மிகுந்த கொள்ளைப்‌ பொருள்களோடு தன்‌ நாட்டுக்குத்‌ திரும்பிப்‌ 
போவான்‌. அவனுடைய உள்ளம்‌ புனிதமான உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கும்‌. தான்‌ 
நினைத்ததைச்‌ செய்துமுடித்தபின்‌ அவன்‌ தன்‌ நாட்டுக்குத்‌ திரும்புவான்‌. 

குறிக்கப்பட்ட காலத்தில்‌ அவன்‌ மறுபடியும்‌ தென்னாட்டுக்கு வருவான்‌: ஆனால்‌ இம்முறை 
முன்புபோல்‌ இராது. 


30. 


213 


32, 


33. 


34. 


2; 


36. 


& 


26. 


௮௮, 


40. 


41. 


113 


அவனுக்கு எதிராக இத்தியர்கள்‌ கப்பல்களில்‌ வருவார்கள்‌: அவனோ அவர்களுக்கு 
அஞ்சிப்‌ பின்வாங்கிப்‌ புறமுதுகிட்டு ஓடுவான்‌: அவன்‌ கடூஞ்சினமுற்று புனித 
உடன்படிக்கைக்கு எதிராகக்‌ கடும்‌ நடவடிக்கை எடுப்பான்‌: மீண்டும்‌ வந்து, புனித 
உடன்படிக்கையைக்‌ கைவிட்டவர்கள்மேல்‌ தன்‌ கவனத்தைத்‌ திருப்புவான்‌. 

அவனுடைய படை வீரர்கள்‌ வந்து திருக்கோவிலையும்‌ கோட்டையையும்‌ தீட்டுப்படுத்தி, 
அன்றாடப்‌ பலியை நிறுத்திவிட்டு, நடுங்கவைக்கும்‌ தீட்டை அங்கே அமைப்பார்கள்‌. 
உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன்‌ பசப்புமொழிகளால்‌ தன்‌ பக்கம்‌ ஈர்ப்பான்‌: 
ஆனால்‌ தங்கள்‌ கடவுளை அறிந்திருக்கும்‌ மக்கள்‌ திடம்‌ கொண்டு செயலில்‌ 
இறங்குவார்கள்‌. 

ஞானமுள்ள பலர்‌ மக்களுக்கு அறிவூட்டூவார்கள்‌: சில காலம்‌ அவர்கள்‌ வாளாலும்‌ 
நெருப்பாலும்‌ சிறைத்‌ தண்டனையாலும்‌ கொள்ளையினாலும்‌ மடி வார்கள்‌. 

அவர்கள்‌ வீழ்ச்சியுறும்போது, அவர்களுக்கு உதவி செய்ய ஒருசிலர்‌ இருப்பர்‌: ஆயினும்‌ 
அவர்களது துணைக்கு வருபவர்‌ தன்னல நோக்குடனே உதவி செய்வர்‌. 

ஞானிகள்‌ சிலர்‌ கொல்லப்படுவர்‌. இதன்மூலம்‌ மக்கள்‌ புடம்போடப்பட்டு 
பய்மைப்படுத்தப்பட்டு வெண்மையாக்கப்பெறுவர்‌. இறுதியாக, குறிக்கப்பட்ட முடிவுகாலம்‌ 


வரும்‌. 
அரசன்‌ தன்‌ மனம்போன போக்கில்‌ நடந்துகொள்வான்‌. அவன்‌ தன்னையே 
உயர்த்திக்கொள்வான்‌: எல்லாத்‌ தெய்வத்திற்கும்‌ மேலாகத்‌ தன்னையே 


பெருமைப்படூத்திக்‌ கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம்‌, இறைவனானவர்க்கே எதிராகப்‌ 
பழிச்சொற்களைப்‌ பேசுவான்‌. இறைவனின்‌ சினம்‌ நிறைவேறும்‌ நாள்‌ வரும்வரை அவன்‌ 
வாழ்க்கை வளம்பெறும்‌: ஏனெனில்‌, குறிக்கப்பட்டது நடந்தேற வேண்டும்‌. 

அவன்‌ தன்‌ தந்தையர்‌ வழிபட்ட தெய்வங்களையோ வேறெந்தத்‌ தெய்வத்தையோ 
பொருட்படுத்தாமல்‌, அவற்றுக்கெல்லாம்‌ மேலாகத்‌ தன்னையே உயர்த்திக்‌ கொள்வான்‌. 
அவற்றிற்குப்‌ பதிலாக, அரண்களின்‌ தெய்வத்தை மட்டும்‌ வணங்குவான்‌. தன்‌ தந்தையர்‌ 
அறிந்திராத அந்தத்‌ தெய்வத்தை அவன்‌ பொன்னாலும்‌ வெள்ளியாலும்‌ மாணிக்கக்‌ 
கல்லாலும்‌ விலையுயர்ந்த பொருள்களாலும்‌ பெருமைப்படுத்தி வழிபடூவான்‌. 

தன்‌ வலிமைமிக்க கோட்டைகளின்‌ காவலர்களாக, அயல்‌ தெய்வத்தை வழிபடும்‌ மக்களை 
நியமிப்பான்‌. அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டவர்களைச்‌ சிறப்பித்து, மக்களின்‌ 
அதிகாரிகளாக நியமித்து, பணத்திற்காக நிலத்தைப்‌ பிரித்துக்‌ கொடுப்பான்‌. 
முடிவுக்காலம்‌ வரும்போது தென்திசை மன்னன்‌ அவனைத்‌ தாக்குவான்‌: வடதிசை 
மன்னனும்‌ தேர்ப்படை, குதிரை வீரர்கள்‌, கப்பற்படை ஆகியவற்றுடன்‌ சுழற்காற்றைப்‌ 
போல்‌ அவனை எதிர்த்து வருவான்‌: அவன்‌ நாடுகளுக்குள்‌ வெள்ளம்போல்‌ பாய்ந்து அழிவு 
விளைவித்துக்கொண்டே போவான்‌. 

பிறகு அவன்‌ சிறப்புமிக்க நாட்டினுள்‌ நுழைவான்‌. பல்லாயிரக்‌ கணக்கானோர்‌ 
அழிக்கப்படுவர்‌: ஆனால்‌ ஏதோமியர்‌, மோவாபியர்‌, அம்மோனியரின்‌ தலைவர்கள்‌ 
ஆகியோர்‌ மட்டும்‌ தப்பித்துக்கொள்வர்‌. 

அவன்‌ மற்ற மாநிலங்கள்‌ மேலும்‌ தன்‌ கையை ஓங்குவான்‌. 

அவன்‌ கைக்கு எகிப்து நாடும்‌ தப்பாது. அங்குள்ள பொன்‌, வெள்ளி முதலிய 
செல்வங்களையும்‌, விலையுயர்ந்த எல்லாப்‌ பொருள்களையும்‌ கைப்பற்றிக்கொள்வான்‌. 
லிபியரும்‌ எத்தியோப்பியரும்‌ அவன்‌ பின்னே செல்வார்கள்‌. 

ஆனால்‌ கிழக்கிலும்‌ வடக்கிலும்‌ இருந்து வரும்‌ செய்திகள்‌ அவனைக்‌ கலங்கச்செய்யும்‌. 
பலரைக்‌ கொன்றொழிப்பதற்கு அவன்‌ பெரும்‌ சீற்றத்துடன்‌ புறப்பட்டுச்‌ செல்வான்‌. 

பிறகு கடலுக்கும்‌ மாட்சிமிகு திருமலைக்கும்‌ இடையே தன்‌ அரச கூடாரங்களை 
அமைப்பான்‌: ஆயினும்‌ உதவி செய்வார்‌ யாருமின்றி அவன்‌ தன்‌ முடிவைக்‌ காண்பான்‌. 


10. 


11. 


12. 
13. 


114 


அதிகாரம்‌ 12 


அக்காலத்தில்‌ உன்‌ இனத்தார்க்குத்‌ தலைமைக்‌ காவலரான மிக்கேல்‌ எழும்புவார்‌. 
மக்களினம்‌ தோன்றியது முதல்‌ அக்காலம்‌ வரை இருந்திராத துன்ப காலம்‌ வரும்‌. 
அக்காலத்தில்‌ உன்‌ இனத்தார்‌ விடுவிக்கப்படுவர்‌. மலில்‌ யார்‌ யார்‌ பெயர்‌ 
எழுதப்பட்டுள்ளதோ, அவர்கள்‌ அனைவரும்‌ மீட்கப்படுவார்கள்‌. 

இறந்துபோய்‌ மண்புழுதியில்‌ உறங்குகிற அனைவருள்‌ பலர்‌ விழித்தெழுவர்‌: அவருள்‌ சிலர்‌ 
முடிவில்லா வாழ்வு பெறுவர்‌: வேறு சிலரோ வெட்கத்திற்கும்‌ முடிவில்லா இழிவுக்கும்‌ 
உள்ளாவர்‌. 

ஞானிகள்‌ வானத்தின்‌ பேரொலியைப்‌ போலவும்‌, பலரை நல்வழிக்குக்‌ கொணர்ந்தவர்‌ 
விண்மீன்களைப்‌ போலவும்‌, என்றென்றும்‌ முடிவில்லாக்‌ காலத்திற்கும்‌ ஒளிவீசித்‌ திகழ்வர்‌. 
தானியேல்‌! நீ குறித்த முடிவுகாலம்‌ வரும்வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த 
மலை முத்திரையிட்டுவை. உலகில்‌ நிகழ்வதைப்‌ பலர்‌ தெரிந்து கொள்ள வீணிலே 
முயற்சி செய்வர்‌. 

அப்பொழுது, ஆற்றுக்கு இக்கரையில்‌ ஒருவரும்‌ அக்கரையில்‌ ஒருவருமாக இருவர்‌ 
நிற்பதைத்‌ தானியேல்‌ ஆகிய நான்‌ கண்டேன்‌. 

அப்பொழுது, மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்றுநீரின்மேல்‌ நின்றுகொண்டிருந்த 
மனிதரை நோக்கி, இந்த விந்தைகள்‌ எப்பொழுது முடிவுக்கு வரும்‌? என்று கேட்டேன்‌. 
அப்பொழுது, மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின்மேல்‌ நின்றுகொண்டிருந்த அந்த 
மனிதர்‌ தம்‌ இரு கைகளையும்‌ வானத்தை நோக்கி உயர்த்தி, இன்னும்‌ மூன்றரை 
ஆண்டூகள்‌ கடந்தபின்‌, புனித மக்களின்‌ ஆற்றலைச்‌ சிதறடிப்பது முடிவுறும்‌ வேளையில்‌, 
இவை யாவும்‌ நிறைவேறும்‌ என்றும்‌ வாழ்பவரின்‌ பெயரால்‌ ஆணையிட்டூக்‌ கூறியதைக்‌ 
கேட்டேன்‌. 

நான்‌ அதைக்‌ கேட்டும்‌ அதன்‌ பொருளை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை 
நோக்கி, என்‌ தலைவரே! இவற்றிற்குப்‌ பிறகு என்ன நடக்கும்‌? என்று கேட்டேன்‌. 

அதற்கு அவர்‌, தானியேல்‌! நீ போகலாம்‌: குறிக்கப்பட்ட நாள்‌ வரையில்‌ இந்தச்‌ சொற்கள்‌ 
மறைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கும்‌. 

பலர்‌ தம்மைத்‌ பய்மைப்படுத்திக்‌ கொள்வர்‌: புடம்போடப்படுவர்‌: தம்மை வெண்மையாக்கிக்‌ 
கொள்வர்‌. பொல்லாதவர்‌ தீய வழியில்‌ நடப்பர்‌: அவர்கள்‌ அதை உணரவும்‌ மாட்டார்கள்‌: 
ஆனால்‌ ஞானிகள்‌ உணர்ந்து கொள்வார்கள்‌. 

அன்றாடப்‌ பலி நிறுத்தப்பட்டு நடுங்கவைக்கும்‌ தீட்டு அமைக்கப்படும்‌ காலம்வரை 
ஆயிரத்து இருமற்றுத்‌ தொண்ணூறு நாள்‌ செல்லும்‌. 

ஆயிரத்து முந்மற்று முப்பத்தைந்து நாள்வரை காத்திருப்பவரே பேறு பெற்றவர்‌. 

நீயோ தொடர்ந்து வாழ்வை முடி: நீ இறந்து அமைதி பெறுவாய்‌: முடிவு காலம்‌ வந்தவுடன்‌ 
உனக்குரிய பங்கைப்‌ பெற்றுக்‌ கொள்ள நீ எழுந்து வருவாய்‌ என்றார்‌. 


10. 


11. 


| 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 28 - சொயா 


அதிகாரம்‌ 1. 


யூதாவின்‌ அரசர்களாகிய உசியா, யோத்தாம்‌, ஆகாசு, எசேக்கியா என்பவர்களின்‌ 
நாள்களிலும்‌, யோவாசின்‌ மகனும்‌ இஸ்ரயேலின்‌ அரசனுமாகிய எரொபவாமின்‌ 
நாள்களிலும்‌, பெயேரியின்‌ மகன்‌ ஓசேயாவுக்கு ஆண்டவர்‌ அருளிய வாக்கு இதுவே: 
ஆண்டவர்‌ ஓசேயா வழியாக முதற்கண்‌ பேசியபோது, அவர்‌ அவரை நோக்கி, நீ போய்‌ 
விலைமகள்‌ ஒருத்தியைச்‌ சேர்த்துக்கொள்‌: வேசிப்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றெடு: ஏனெனில்‌ 
நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில்‌ மூழ்கியுள்ளது என்றார்‌. 

அப்படியே அவர்‌ போய்த்‌ திப்லயிமின்‌ மகளாகிய கோமேரைச்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 
அவள்‌ கருவுற்று அவருக்கொரு மகனைப்‌ பெற்றெடுத்தாள்‌. 

அப்போது ஆண்டவர்‌ ஓசேயாவை நோக்கி, இவனுக்கு “இஸ்ரியேல்‌” எனப்‌ பெயரிட: 
ஏனெனில்‌ இன்னும்‌ சிறிது காலத்தில்‌ நான்‌ இஸ்ரயேலின்‌ இரத்தப்‌ பழிக்காக ஏகூவின்‌ 
குடும்பத்தாரைத்‌ தண்டிப்பேன்‌: இஸ்ரயேல்‌ குடும்பத்தின்‌ ஆட்சியை ஒழித்துக்‌ கட்டுவேன்‌. 
அந்நாளில்‌, நான்‌ இஸ்ரியேல்‌ பள்ளத்தாக்கில்‌ இஸ்ரயேலின்‌ வில்லை முறித்து 
ப்போடுவேன்‌ என்றார்‌. 

கோமேர்‌ மறுபடியும்‌ கருவுற்றுப்‌ பெண்‌ குழந்தை ஒன்றைப்‌ பெற்றெடுத்தாள்‌: அப்போது 
ஆண்டவர்‌ அவரைப்‌ பார்த்து, இதற்கு “லோ ருகாமா” எனப்‌ பெயரிட: ஏனெனில்‌ 
இஸ்ரயேல்‌ குடும்பத்தாருக்கு நான்‌ இனிக்‌ கருணை காட்ட மாட்டேன்‌: அவர்களை 
மன்னிக்கவே மாட்டேன்‌. 

ஆனால்‌ யூதா குடும்பத்தாருக்குக்‌ கருணை காட்டுவேன்‌: அவர்களின்‌ கடவுளாகிய 
ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கச்‌ செய்வேன்‌: வில்‌, வாள்‌, போர்க்‌ 
குதிரைகள்‌, குதிரை வீரர்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு நான்‌ விடூவிக்கப்போவதில்லை 
என்றார்‌. 

அவள்‌ லோருகாமாவைப்‌ பால்குடி மறக்கச்‌ செய்த பின்‌ திரும்பவும்‌ கருவுற்று ஒரு மகனைப்‌ 
பெற்றெடுத்தாள்‌. 

அப்போது ஆண்டவர்‌ ஓசேயாவைப்‌ பார்த்து, இவனுக்கு “லோ அம்மீ” எனப்‌ பெயரிட: 
ஏனெனில்‌, நீங்கள்‌ என்‌ மக்கள்‌ அல்ல: நானும்‌ உங்களுடையவர்‌ அல்ல. 

ஆயினும்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ எண்ணிக்கை அளக்கவும்‌ எண்ணவும்‌ முடியாத கடற்கரை 
மணலுக்கு ஒப்பாகும்‌. நீங்கள்‌ என்னுடைய மக்களல்ல என்று அவர்களுக்குக்‌ 
கூறப்பட்டதற்கு மாறாக, வாழும்‌ கடவுளின்‌ மக்கள்‌ என்று அவர்களுக்குக்‌ கூறப்படும்‌. 
யூதாவின்‌ மக்களும்‌ இஸ்ரயேலின்‌ மக்களும்‌ ஒன்றாகக்‌ கூட்டிச்‌ சேர்க்கப்படூவர்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்திக்‌ கொண்டு, நாட்டிலிருந்து புறப்பட்டு 
வருவார்கள்‌: இதுவே இஸ்ரயேலின்‌ மாபெரும்‌ நாள்‌. 


அதிகாரம்‌ 2. 


அம்மீ என உங்கள்‌ சகோதரர்களிடம்‌ கூறுங்கள்‌. அருகாமா என உங்கள்‌ 
சகோதரிகளிடம்‌ கூறுங்கள்‌. 

வழக்காடுங்கள்‌, உங்கள்‌ அன்னையோடு வழக்காடூங்கள்‌: அவள்‌ எனக்கு மனைவியுமல்ல: 
நான்‌ அவளுக்குக்‌ கணவனுமல்ல: அவள்‌ வேசித்தனத்தின்‌ குறிகளைத்‌ தன்‌ 
முகத்தினின்றும்‌, விபசார குறிகளைத்‌ தன்‌ மார்பினின்றும்‌ அகற்றட்டும்‌. 


[2 


14. 


15. 


16. 


17. 


18. 


116 


இல்லாவிடில்‌, நான்‌ அவளைத்‌ துகிலுரித்து திறந்தமேனியாக்குவேன்‌: பிறந்த நாளில்‌ 
இருந்த கோலமாய்‌ அவளை ஆக்குவேன்‌: பாலைநிலம்போல்‌ ஆக்கி, வறண்ட 
நிலமாகச்செய்து தாக்கத்தினால்‌ அவளைச்‌ சாகடிப்பேன்‌. 

அவள்‌ பிள்ளைகளுக்கும்‌ நான்‌ கருணை காட்டமாட்டேன்‌: ஏனெனில்‌ அவர்கள்‌ 
வேசித்தனத்தில்‌ பிறந்தவர்கள்‌. 

அவர்களின்‌ தாய்‌ வேசியாய்‌ வாழ்ந்தாள்‌: அவர்களைக்‌ கருத்தாங்கியவள்‌ ஒழுக்கம்‌ கெட்டு 
நடந்தாள்‌: எனக்கு உணவும்‌ தண்ணீரும்‌, ஆட்டு மயிரும்‌ மணலும்‌, எண்ணெயும்‌ பானமும்‌ 
தருகின்ற என்‌ காதலரைப்‌ பின்‌ செல்வேன்‌ என்றாள்‌. 

ஆதலால்‌, நான்‌ அவள்‌ வழியை முள்ளால்‌ அடைப்பேன்‌: அவள்‌ எதிரில்‌ சுவர்‌ ஒன்றை 
எழுப்புவேன்‌: அவளால்‌ வழி கண்டுபிடித்துப்‌ போக இயலாது. 

அவள்‌ தன்‌ காதலர்களைப்‌ பின்தொடர்ந்து ஓடூவாள்‌: ஆனால்‌ அவர்களிடம்‌ போய்ச்‌ 
சேரமாட்டாள்‌. அவர்களைத்‌ தேடித்‌ திரிவாள்‌: ஆனால்‌ அவர்களைக்‌ காணமாட்டாள்‌. 
அப்போது அவள்‌, என்‌ முதல்‌ கணவனிடமே நான்‌ திரும்பிப்‌ போவேன்‌: இப்போது 
இருப்பதைவிட, அப்போது எனக்கு நன்றாயிருந்தது என்பாள்‌. 

கோதுமையும்‌ திராட்சை இரசமும்‌ எண்ணெயும்‌ அவளுக்குக்‌ கொடுத்தது நானே என்பதை 
அவள்‌ அறியவில்லை. நான்‌ வாரி வழங்கிய பொன்‌, வெள்ளியைக்‌ கொண்டே பாகாலுக்குச்‌ 
சிலை செய்தார்கள்‌. 

ஆதலால்‌, நான்‌ எனது கோதுமையை அதன்‌ காலத்திலும்‌, எனது திராட்சை இரசத்தை 
அதன்‌ பருவத்திலும்‌ திரும்ப எடுத்துக்கொள்வேன்‌: அவள்‌ திறந்த மேனியை மறைக்க நான்‌ 
கொடுத்திருந்த கம்பளி ஆடையையும்‌ சணலாடையையும்‌ பறித்துக்‌ கொள்வேன்‌. 
இப்பொழுதே அவளுடைய காதலர்‌ கண்முன்‌ அவளது வெட்கக்‌ கேட்டை வெளிப்படுத்து 
வேன்‌: என்னுடைய கையிலிருந்து அவளை விடூவிப்பவன்‌ எவனுமில்லை. 

அவளது எல்லாக்‌ கொண்டாட்டத்தையும்‌ விழாக்களையும்‌ அமாவாசைகளையும்‌ ஓய்வு 
நாளையும்‌ அவளுடைய திருநாள்கள்‌ அனைத்தையுமே ஒழித்துவிடூவேன்‌. 

இவை என்‌ காதலர்‌ எனக்குக்‌ கூலியாகக்‌ கொடுத்தவை என்று அவள்‌ சொல்லிக்‌ 
கொண்ட அவளுடைய திராட்சைத்‌ தோட்டங்களையும்‌, அத்தி மரங்களையும்‌ 
பாழாக்குவேன்‌: அவற்றைக்‌ காடாக்கிவிடுவேன்‌: காட்டு விலங்குகளுக்கு அவை 
இரையாகும்‌. 

பாகால்களின்‌ விழாக்களைக்‌ கொண்டாடிய நாள்களில்‌ அவள்‌ அவற்றுக்கு நறுமணப்புகை 
எழுப்பினாள்‌: வளையல்களாலும்‌ நகைகளாலும்‌ தன்னை அணி செய்து, தன்‌ காதலர்பின்‌ 
போய்‌ என்னை மறந்தாள்‌: இவற்றுக்காக அவளை நான்‌ தண்டிப்பேன்‌ என்கிறார்‌ 
ஆண்டவர்‌. 

ஆதலால்‌ நான்‌ அவளை நயமாகக்‌ கவர்ந்திழுப்பேன்‌: பாலைநிலத்துக்கு அவளைக்‌ 
கூட்டிப்போவேன்‌: நெஞ்சுருக அவளுடன்‌ பேசுவேன்‌. 

அவளுடைய திராட்சைத்‌ தோட்டங்களை அவளுக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பேன்‌: ஆகோர்‌ 
பள்ளத்தாக்கை நம்பிக்கையின்‌ வாயிலாக மாற்றுவேன்‌: அப்போது அவள்‌ அங்கே தன்‌ 
இளமையின்‌ நாள்களிலும்‌, எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும்‌ பாடியது 
போல்‌ பாடூவாள்‌. 

அந்நாளில்‌, “என்‌ கணவன்‌” என என்னை அவள்‌ அழைப்பாள்‌: “என்‌ பாகாலே” என 
இனிமேல்‌ என்னிடம்‌ சொல்லமாட்டாள்‌ என்கிறார்‌ ஆண்டவர்‌. 

அவளுடைய நாவினின்று பாகால்களின்‌ பெயர்களை நீக்கிவிடுவேன்‌: இனிமேல்‌ 
அவர்களைப்‌ பெயர்‌ சொல்லி அழைக்க மாட்டாள்‌. 

அந்நாளில்‌, காட்டு விலங்குகளோடும்‌, வானத்துப்‌ பறவைகளோடூம்‌, நிலத்தில்‌ 
ஊர்வனவற்றோடும்‌ அவர்களுக்காக நான்‌ ஓர்‌ உடன்படிக்கை செய்வேன்‌: வில்லையும்‌ 
வாளையும்‌ போரையும்‌ நாட்டினின்று அகற்றிவிடுவேன்‌: அச்சமின்றி அவர்கள்‌ படுத்திருக்கச்‌ 
செய்வேன்‌. 


19, 


20. 


21. 


அல 


க 


117 


இஸ்ரயேல்‌! முடிவில்லாக்‌ காலத்திற்கும்‌ உன்னோடு நான்‌ மண ஒப்பந்தம்‌ செய்து 
கொள்வேன்‌: நேர்மையிலும்‌ நீதியிலும்‌ பேரன்பிலும்‌ உன்னோடு மண ஒப்பந்தம்‌ செய்து 
கொள்வேன்‌. 

மாறாத அன்புடன்‌ உன்னோடு மண ஒப்பந்தம்‌ செய்து கொள்வேன்‌: ஆண்டவராம்‌ என்னை 
நீயும்‌ அறிந்துகொள்வாய்‌. 

மேலும்‌ அந்நாளில்‌ நான்‌ மறுமொழி அளிப்பேன்‌ என்கிறார்‌ ஆண்டவர்‌. நான்‌ வானத்தின்‌ 
வழியாய்‌ மறுமொழி அளிப்பேன்‌: அது நிலத்தின்‌ வழியாய்‌ மறுமொழி தரும்‌. 

நிலம்‌, கோதுமை, திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ வழியாய்‌ மறுமொழி தரும்‌. அவை 
இஸ்ரியேல்வழியாய்‌ மறுமொழி தரும்‌ என்கிறார்‌ ஆண்டவர்‌. 

நான்‌ அவனை எனக்கென்று நிலத்தில்‌ விதைப்பேன்‌, லோ ருகாமா வுக்குக்‌ கருணை 
காட்டுவேன்‌: லோ அம்மீ யை நோக்கி, நீங்கள்‌ என்‌ மக்கள்‌ என்பேன்‌: அவனும்‌ நீரே என்‌ 
கடவுள்‌ என்பான்‌. 


அதிகாரம்‌ 3. 


ஆண்டவர்‌ என்னிடம்‌ கூறியது இதுவே: இஸ்ரயேல்‌ மக்கள்‌ வேற்று தெய்வங்கள்மேல்‌ 
பற்றுக்கொண்டு, உயர்ந்த திராட்சை அடைகளை விரும்புகின்றனர்‌. எனினும்‌ 
அவர்கள்மேல்‌ ஆண்டவர்‌ அன்பு வைத்துள்ளார்‌. இதற்கு அடையாளமாக நீ மறுபடியும்‌ 
போய்‌, வேறொருவனால்‌ காதலிக்கப்‌ பட்டவளும்‌ விபசாரியுமான ஒரு பெண்ணின்‌ மேல்‌ 
காதல்‌ கொள்‌. 

அவ்வாறே நான்‌ அவளைப்‌ பதினைந்து வெள்ளிக்காசுகளையும்‌ ஒன்றரை கலம்‌ அளவுள்ள 
வாற்‌ கோதுமையும்‌ கொடுத்து எனக்கென வாங்கிக்‌ கொண்டேன்‌. 

பின்பு நான்‌ அவளை நோக்கி, நீ வேசித்தொழில்‌ புரியாமலும்‌ வேறொருவனுக்கு உடைமை 
யாகாமலும்‌, நெடுநாள்‌ எனக்கே உரியவளாய்‌ வாழவேண்டும்‌. நானும்‌ அவ்வண்ணமே 
உனக்காக வாழ்வேன்‌ என்றேன்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ பல நாள்கள்‌ அரசனின்றி, தலைவனின்றி, பலியின்றி, பலி பீடமின்றி, 
குருத்துவ உடையின்றி, குல தெய்வச்‌ சிலைகளுமின்றி இருப்பார்கள்‌. 

அதற்குப்‌ பிறகு, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரையும்‌ தங்கள்‌ 
அரசனாகிய தாவீதையும்‌ தேடி வருவார்கள்‌: இறுதி நாள்களில்‌ ஆண்டவரையும்‌ அவர்தம்‌ 
நன்மைகளையும்‌ நாடி நடுக்கத்தோடு வருவார்கள்‌. 


அதிகாரம்‌ 4. 


இஸ்ரயேல்‌ மக்களே, ஆண்டவரின்‌ வாக்கைக்‌ கேளுங்கள்‌: நாட்டில்‌ 
குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு: நாட்டில்‌ உண்மையும்‌ 
இல்லை, இரக்கமும்‌ இல்லை: கடவுளை அறியும்‌ அறிவும்‌ இல்லை. 

பொய்யாணை, பொய்யுரை, கொலை, களவு, விபசாரம்‌ ஆகியன பெருகிவிட்டன. எல்லாக்‌ 
கட்டூப்பாடுகளையும்‌ தகர்த்தெறிகின்றனர்‌: இரத்தப்‌ பழிமேல்‌ இரத்தப்பழி குவிகின்றது. 
ஆதலால்‌ நாடூ புலம்புகின்றது: அதில்‌ குடியிருப்பன எல்லாம்‌ நலிந்து போகின்றன: காட்டூ 
விலங்குகளும்‌, வானத்துப்‌ பறவைகளும்‌, கடல்வாழ்‌ மீன்களும்கூட அழிந்து போகின்றன. 
ஆயினும்‌ எவனும்‌ வழக்காட வேண்டாம்‌: எவனும்‌ குற்றம்‌ சாட்ட வேண்டாம்‌: உன்‌ மக்கள்‌ 
குருவோடு வழக்காடுகிறவர்களைப்‌ போலிருக்கிறார்கள்‌. 

பகலிலே நீ இடறி விழுவாய்‌: இரவிலே இறைவாக்கினனும்‌ உன்னோடூ இடறி விழுவான்‌: 
உன்‌ தாயை நான்‌ அழித்துவிடுவேன்‌. 


13. 


14. 


15. 


16. 


118 


அறிவின்மையால்‌ என்‌ மக்கள்‌ அழிகின்றார்கள்‌: நீ அறிவைப்‌ புறக்கணித்தாய்‌: நானும்‌ நீ 
எனக்குக்‌ குருவாய்‌ இராதபடி உன்னை புறக்கணிப்பேன்‌. நீ உன்‌ கடவுளின்‌ 
திருச்சட்டத்தை மறந்துவிட்டாய்‌: நானும்‌ உன்‌ மக்களை மறந்து விடுவேன்‌. 

எவ்வளவுக்கு அவர்கள்‌ பலுகினார்களோ அவ்வளவுக்கு அவர்கள்‌ எனக்கு எதிராயப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌: அவர்கள்‌ மேன்மையை இகழ்ச்சியாக மாற்றுவேன்‌. 

என்‌ மக்களின்‌ பாவங்களால்‌ இவர்கள்‌ வயிறு வளர்க்கின்றார்கள்‌: அவர்கள்‌ தீச்செயல்‌ 
செய்யும்படி இவர்கள்‌ ஏங்குகின்றார்கள்‌. 

குருவுக்கு நேரிடுவது மக்களுக்கும்‌ நேரிடும்‌: அவர்களுடைய தீய வழிகளுக்காகத்‌ 
தண்டனை வழங்குவேன்‌: அவர்களுடைய செயல்களுக்கேற்ற பதிலை அளிப்பேன்‌. 
அவர்கள்‌ உண்டாலும்‌ நிறைவடைய மாட்டார்கள்‌: வேசித்தனம்‌ செய்தாலும்‌ 
பலுகமாட்டார்கள்‌: ஏனெனில்‌ வேசித்தனத்தில்‌ ஈடுபடுவதற்காக ஆண்டவரைக்‌ 
கைவிட்டார்கள்‌. 

மதுவும்‌, திராட்சை இரசமும்‌ அறிவைக்‌ கெடுக்கும்‌. 

என்‌ மக்கள்‌ மரக்கட்டையிடம்‌ குறி கேட்கின்றனர்‌: அவர்களது கோல்‌ மறைமொழிகள்‌ 
கூறுகின்றது! விபசாரப்‌ புத்தி அவர்களை நெறிதவறச்‌ செய்தது: விபசாரம்‌ செய்வதற்காக 
அவர்கள்‌ தங்கள்‌ கடவுளைவிட்டூ அகன்றனர்‌. 

மலையுச்சிகளில்‌ அவர்கள்‌ பலியிடுகின்றார்கள்‌: குன்றுகள்‌ மேலும்‌, நல்ல நிழல்‌ தரும்‌ 
கருவாலி, புன்னை, தேவதாரு ஆகிய மரங்களின்‌ கீழும்‌ நறுமணப்‌ புகை 
எழுப்புகின்றார்கள்‌: ஆதலால்‌ உங்கள்‌ புதல்வியர்‌ வேசித்தனம்‌ செய்கின்றார்கள்‌: உங்கள்‌ 
மருமக்கள்‌ விபசாரம்‌ புரிகின்றார்கள்‌. 

உங்கள்‌ புதல்வியர்‌ விபசாரம்‌ செய்தாலும்‌, உங்கள்‌ மருமக்கள்‌ விபசாரம்‌ புரிந்தாலும்‌, நான்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கமாட்டேன்‌: ஏனெனில்‌, ஆண்கள்‌ விலைமாதரோடு 
போகின்றார்கள்‌: தேவதாசிகளோடு சேர்ந்து பலி செலுத்துகின்றார்கள்‌: அறிவற்ற 
அம்மக்கள்‌ அழிந்து போவார்கள்‌. 

இஸ்ரயேல்‌, நீ வேசித்தனம்‌ புரிந்தாலும்‌, யூதா நாடாகிலும்‌ குற்றமற்றதாய்‌ இருக்கட்டும்‌: 
கில்காலுக்குள்‌ நுழையாதீர்கள்‌: பெத்தாவேனுக்குப்‌ போகாதீர்கள்‌: ஆண்டவர்மேல்‌ 
ஆணை என்று ஆணையிடாதீர்கள்‌. 

கட்டுக்கடங்காத இளம்‌ பசுவைப்‌ போல இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
பிடிவாதமாயிருக்கின்றார்கள்‌: ஆண்டவர்‌ அவர்களைப்‌ பரந்த புல்வெளியில்‌ ஆட்டுக்‌ 
குட்டியைப்‌ போல்‌ மேய்க்க முடியுமா? 

எப்ராயிம்‌ சிலைகளோடு சேர்ந்து கொண்டான்‌. அவனை விட்டுவிடு. 

குடிவெறியர்‌ கூட்டமாகிய அவர்கள்‌ வேசித்தனத்தில்‌ ஆழ்ந்திருக்கின்றார்கள்‌: தங்களது 
மேன்மையைக்‌ காட்டிலும்‌ இகழ்ச்சியையே அவர்கள்‌ மிகுதியாய்‌ விரும்புகின்றார்கள்‌. 
காற்று அவர்களைத்‌ தன்‌ இறக்கைகளில்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌: அவர்கள்‌ தங்கள்‌ பலிகளால்‌ 
நாணமடைவார்கள்‌. 


அதிகாரம்‌ 5. 


குருக்களே, இதைக்‌ கேளுங்கள்‌: இஸ்ரயேல்‌ குடும்பத்தாரே, கவனியுங்கள்‌: அரசனின்‌ 
வீட்டாரே, செவி கொடுங்கள்‌: உங்களுக்கு எதிராகவே தீர்ப்புத்‌ தரப்படுகின்றது: நீங்கள்‌ 
மிஸ்பாவில்‌ ஒரு கண்ணியாய்‌ இருக்கின்றீர்கள்‌: தாபோர்மீது விரிக்கப்பட்ட 
வலையுமாயிருக்கின்றீர்கள்‌. 

வஞ்சகர்கள்‌ கொலைத்‌ தொழிலில்‌ ஆழ்ந்துள்ளார்கள்‌: அவர்கள்‌ அனைவரையும்‌ 
தண்டிப்பேன்‌. 


14. 


15. 


11% 


எப்ராயிமை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌: இஸ்ரயேல்‌ எனக்கு மறைவானதன்று: எப்ராயிமே! நீ 
வேசித்தனத்தில்‌ ஈடுபட்டிருக்கின்றாய்‌: இஸ்ரயேல்‌ தீட்டுப்பட்டிருக்கின்றது: 
அவர்களுடைய கடவுளிடம்‌ திரும்பிவர அவர்களின்‌ செயல்கள்‌ விடுவதில்லை: ஏனெனில்‌, 
விபசாரப்‌ புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது: ஆண்டவரைப்பற்றிய அறிவு 
அவர்களுக்கில்லை. 

இஸ்ரயேலின்‌ இறுமாப்பு அவனுக்கு எதிராகச்‌ சான்று கூறும்‌: இஸ்ரயேலும்‌ எப்ராயிமும்‌ 
தங்கள்‌ தீச்செயலால்‌ இடறிவிடுவார்கள்‌: யூதாவும்‌ அவர்களோடு இடறிவிழுவான்‌. 

தங்கள்‌ ஆடு மாடுகளோடு அவர்கள்‌ ஆண்டவரைத்‌ தேடிப்‌ போவார்கள்‌: ஆனால்‌ அவரைக்‌ 
காணமாட்டார்கள்‌: அவர்‌ அவர்களை விட்டு விலகி விட்டார்‌. 

ஆண்டவருக்கு நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்தார்கள்‌: ஏனெனில்‌ அன்னியப்‌ பிள்ளைகளைப்‌ 
பெற்றார்கள்‌: இப்பொழுதே அவர்களையும்‌ அவர்கள்‌ நிலங்களையும்‌ அமாவாசை விழுங்கப்‌ 
போகிறது. 

கிபயாவில்‌ கொம்பு ஊதுங்கள்‌: இராமாவில்‌ எக்காளம்‌ முழக்குங்கள்‌: பெத்தாவேனில்‌ 
போர்க்குரல்‌ எழுப்புங்கள்‌: பென்யமின்‌! உன்னைப்‌ பின்‌ தொடருகின்றார்கள்‌. 

தண்டனை வழங்கப்படும்‌ நாளில்‌ எப்ராயிம்‌ பாழாவான்‌: இஸ்ரயேலின்‌ குலங்களுக்கு 
உறுதியாய்‌ நேரிடப்‌ போவதையே அறிவிக்கின்றேன்‌. 

யூதாவின்‌ தலைவர்கள்‌ எல்லைக்கல்லைத்‌ தள்ளி வைக்கிறவர்களுக்கு ஒப்பாவார்கள்‌: 
அவர்கள்‌ மேல்‌ என்‌ கோபத்தை வெள்ளப்பெருக்கைப்போல்‌ கொட்டித்‌ தீர்ப்பேன்‌. 
எப்ராயிம்‌ ஒடுக்கப்படுகின்றான்‌: தண்டனைத்‌ தீர்ப்பால்‌ நொறுக்கப்படுகின்றான்‌: அவன்‌ 
வீணான கட்டளைகளைப்‌ பின்பற்றுவதில்‌ கருத்தாய்‌ இருந்தான்‌. 

ஆகையால்‌ எப்ராயிமுக்கு நான்‌ விட்டில்போல்‌ இருக்கின்றேன்‌: யூதாவின்‌ வீட்டாருக்குப்‌ 
புற்றுநோய்போல்‌ இருக்கின்றேன்‌. 

எப்ராயிம்‌ தன்‌ பிணியைக்‌ கண்டுகொண்டான்‌: யூதா தன்‌ காயத்தை உணர்ந்து 
கொண்டான்‌: எப்ராமிம்‌ அசீரியாவில்‌ புகலிடம்‌ தேடி, யாரேபு அரசனுக்கு 
ஆளனுப்பினான்‌. ஆனால்‌, உங்களைக்‌ குணமாக்கவோ, உங்கள்‌ காயங்களை ஆற்றவோ 
அவனால்‌ இயலாது. 

ஏனெனில்‌, நான்‌ எப்ராயிமுக்குச்‌ சிங்கத்தைப்‌ போலவும்‌, யூதாவின்‌ வீட்டாருக்குச்‌ 
சிங்கக்குட்டியைப்போலவும்‌ இருப்பேன்‌: நானே அவர்களைக்‌ கவ்விப்‌ பிடிப்பேன்‌: 
பக்கிக்கொண்டு போவேன்‌: விடுவிப்பவன்‌ எவனுமே இரான்‌. 

தங்கள்‌ குற்றத்திற்கான பழியை ஏற்று, என்னைத்‌ தேடி வரும்வரை, நான்‌ என்‌ 
இடத்திற்குத்‌ திரும்பிப்‌ போய்விடுவேன்‌. தங்கள்‌ துன்பத்திலே அவர்கள்‌ என்னைத்‌ 
தேடுவார்கள்‌. 


அதிகாரம்‌ 6. 


வாருங்கள்‌, ஆண்டவரிடம்‌ நாம்‌ திரும்புவோம்‌: நம்மைக்‌ காயப்படூத்தியவர்‌ அவரே, அவரே 
நம்மைக்‌ குணமாக்குவார்‌: நம்மை அடித்து நொறுக்கியவர்‌ அவரே, அவரே நம்‌ 
காயங்களைக்‌ கட்டுவார்‌. 

இரண்டு நாளுக்குப்‌ பிறகு நமக்குப்‌ புத்துயிர்‌ அளிப்பார்‌: மூன்றாம்‌ நாளில்‌ நம்மை எழுப்பி 
விடுவார்‌: அப்பொழுது நாம்‌ அவர்‌ முன்னிலையில்‌ வாழ்ந்திடுவோம்‌. 

நாம்‌ அறிவடைவோமாக, ஆண்டவரைப்பற்றி அறிய முனைந்திடுவோமாக: அவருடைய 
புறப்பாடு புலரும்‌ பொழுதுபோல்‌ திண்ணமானது: மழைபோலவும்‌, நிலத்தை நனைக்கும்‌ 
இளவேனிற்கால மாரிபோலவும்‌ அவர்‌ நம்மிடம்‌ வருவார்‌ என்கிறார்கள்‌. 


120 


எப்ராயிமே! உன்னை நான்‌ என்ன செய்வேன்‌? யூதாவே! உன்னை நான்‌ என்ன செய்வேன்‌? 
உங்கள்‌ அன்பு காலைநேர மேகம்‌ போலவும்‌ கதிரவனைக்‌ கண்ட பனிபோலவும்‌ மறைந்து 
போகிறதே! 

அதனால்தான்‌ நான்‌ இறைவாக்கினர்‌ வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன்‌: என்‌ 
வாய்மொழிகளில்‌ அவர்களைக்‌ கொன்று விட்டேன்‌: எனது தண்டனைத்‌ தீர்ப்பு ஒளிபோல 
வெளிப்படுகின்றது. 

உண்மையாகவே நான்‌ விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன்‌: 
எரிபலிகளைவிட, கடவுளை அறியும்‌ அறிவையே நான்‌ விரும்புகின்றேன்‌. 

அவர்களோ ஆதாம்‌ என்ற இடத்தில்‌ உடன்படிக்கையை மீறினார்கள்‌: அங்கே எனக்கு 
நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்தார்கள்‌. 

கிலயாது கொடியோர்‌ நிறைந்த நகர்‌: அதில்‌ இரத்தக்கறை படிந்துள்ளது. 

கொள்ளையர்‌ கூட்டம்‌ வழிப்போக்கருக்காகக்‌ காத்திருப்பது போல்‌ குருக்களின்‌ கூட்டம்‌ 
செக்கேமுக்குப்‌ போகிற வழியில்‌ காத்திருந்து கொலை செய்கின்றது: கொடுமையன்றோ 
அவர்கள்‌ செய்வது! 

இஸ்ரயேல்‌ குடும்பத்தாரிடம்‌ மிகக்‌ கொடிய செயலொன்றை நான்‌ கண்டேன்‌: அங்கே 
எப்ராயிமின்‌ வேசித்தனம்‌ இருந்தது, இஸ்ரயேல்‌ தீட்டுப்பட்டிருந்தது. 

யூதாவே! உனக்கும்‌ அறுவடைக்காலம்‌ ஒன்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. நான்‌ என்‌ 
மக்களை நன்னிலைக்குத்‌ திரும்பக்‌ கொணரும்‌ போது, 


அதிகாரம்‌ 7. 


நான்‌ இஸ்ரயேலைக்‌ குணமாக்கும்‌ போது, எப்ராயிமின்‌ தீச்செயல்‌ வெளிப்படும்‌: 
சமாரியாவின்‌ பொல்லாப்புகள்‌ புலப்படும்‌: அவர்கள்‌ வஞ்சகம்‌ செய்கின்றார்கள்‌: திருடன்‌ 
உள்ளே நுழைகின்றான்‌: கொள்ளையர்‌ கூட்டம்‌ வெளியே சூறையாடுகின்றது. 
அவர்களுடைய தீவினைகளையெல்லாம்‌ நான்‌ நினைவில்‌ வைத்திருக்கின்றேன்‌ என்பதை 
அவர்கள்‌ நினைத்துப்‌ பார்ப்பதில்லை. இப்பொழுது அவர்கள்‌ செயல்களே அவர்களை 
வளைத்துக்‌ கொண்டன. அவை என்‌ கண்முன்‌ இருக்கின்றன. 

தங்கள்‌ தீமையினால்‌ அரசனையும்‌, தங்கள்‌ பொய்களினால்‌ தலைவர்களையும்‌ அவர்கள்‌ 
மகிழ்விக்கின்றார்கள்‌. 

அவர்கள்‌ அனைவரும்‌ விபசாரத்தில்‌ ஈடுபட்டூள்ளவர்கள்‌: எரியும்‌ அடுப்புக்கு ஒப்பானவர்கள்‌: 
அப்பம்‌ சுடுபவன்‌ மாவைப்‌ பிசைந்தது முதல்‌ புளிப்பேறும்வரையில்‌ கிளறாத நெருப்புக்கு 
ஒப்பானவர்கள்‌. 

நம்‌ அரசனின்‌ திருநாள்‌! என்று சொல்லித்‌ தலைவர்கள்‌ திராட்சை இரசத்தால்‌ 
போதையேறிக்‌ கிடந்தார்கள்‌: அரசனும்‌ ஏளனக்காரரோடு கூடிக்‌ குலாவினான்‌. 
அவர்களின்‌ இதயம்‌ சதித்திட்டத்தால்‌ அடுப்பைப்போல்‌ எரிகின்றது: அவர்களின்‌ 
கோபத்தீ இரவெல்லாம்‌ கனன்று கொண்டிருக்கும்‌: அது காலையில்‌ நெருப்பைப்‌ போலக்‌ 
கொழுந்துவிட்டு எரியும்‌. 

அவர்கள்‌ எல்லாரும்‌ அடுப்பைப்போல்‌ அனலாய்‌ இருக்கின்றார்கள்‌: தங்களின்‌ 
ஆட்சியாளர்களை  விழுங்குகின்றார்கள்‌: அவர்களின்‌ அரசர்கள்‌ அனைவரும்‌ 
வீழ்ச்சியுற்றார்கள்‌: அவர்களுள்‌ எவனுமே என்னை நோக்கிக்‌ கூப்பிடவில்லை. 

எப்ராயிம்‌ வேற்றினத்தாருடன்‌ கலந்து வாழ்கின்றான்‌: எப்ராயிம்‌ ஒருபுறம்‌ வெந்த 
அப்பமாயிருக்கின்றான்‌: 

அன்னியர்‌ அவன்‌ ஆற்றலை உறிஞ்சிவிட்டனர்‌: அதை அவன்‌ அறியவில்லை. அவனுக்கு 
நரைவிழுந்துவிட்டது: அதையும்‌ அவன்‌ அறியவில்லை. 


10. 


1, 


12. 


13. 


14. 


15. 


16. 


121 


இஸ்ரயேலின்‌ இறுமாப்பு அவனுக்கு எதிராகச்‌ சான்று சொல்கின்றது: ஆயினும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரிடம்‌ திரும்பவில்லை: இவை அனைத்திற்குப்‌ பிறகும்‌ 
அவரைத்‌ தேடவில்லை. 

எப்ராயிம்‌ அறிவில்லாப்‌ பேதைப்‌ புறாவைப்போல்‌ இருக்கின்றான்‌: அவர்கள்‌ எகிப்தைத்‌ 
துணைக்கு அழைக்கின்றார்கள்‌: அசீரியாவிடம்‌ புகலிடம்‌ தேடுகின்றார்கள்‌. 

அவர்கள்‌ போகும்போது, என்‌ வலையை அவர்கள்மேல்‌ விரித்திடுவேன்‌: வானத்துப்‌ 
பறவைகளைப்போல அவர்களைக்‌ கீழே விழச்‌ செய்வேன்‌: அவர்கள்‌ தீச்செயல்களுக்காக 
அவர்களைத்‌ தண்டிப்பேன்‌. 

அவர்களுக்கு ஜயோ கேடு! என்னை விட்டு விலகி, அலைந்து திரிகின்றார்கள்‌: 
அவர்களுக்கு அழிவுதான்‌ காத்திருக்கின்றது, அவர்கள்‌ எனக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
செய்தார்கள்‌: நான்‌ அவர்களை மீட்டு வந்தேன்‌: ஆனால்‌ அவர்கள்‌ எனக்கு எதிராகப்‌ 
பொய்‌ சொல்கின்றார்கள்‌. 

தங்கள்‌ உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள்‌ கூக்குரலிடவில்லை, அதற்கு 
மாறாக, தங்கள்‌ படுக்கைகளில்‌ கிடந்து கதறுகின்றார்கள்‌: கோதுமைக்காகவும்‌ திராட்சை 
இரசத்திற்காகவும்‌, தங்களையே பிய்த்துப்‌ பிடுங்கிப்‌ கொள்கின்றார்கள்‌: 

நானே அவர்களைப்‌ பயிற்றுவித்து, அவர்கள்‌ புயங்களை வலிமையுறச்‌ செய்திருந்தும்‌ 
எனக்கு எதிராகத்‌ தீங்கு நினைக்கின்றார்கள்‌. 

பாகாலை நோக்கியே திரும்புகின்றார்கள்‌: நம்பமுடியாத வில்லுக்கு ஒப்பாய்‌ 
இருக்கின்றார்கள்‌: அவர்களுடைய தலைவர்கள்‌ நாவால்‌ பேசிய இறுமாப்பை முன்னிட்டு 
வாளால்‌ மடிவார்கள்‌: இதுவே எகிப்தை முன்னிட்டு அவர்களுக்கு ஏற்படும்‌ நிந்தையாகும்‌. 


அதிகாரம்‌ 8. 


எக்காளத்தை ஊது! கழுகு ஒன்று ஆண்டவருடைய வீட்டின்மேல்‌ பாய்ந்து வருகின்றது: 
அவர்கள்‌ என்‌ உடன்படிக்கையை மீறினார்கள்‌: என்‌ திருச்சட்டத்தை மீறி நடந்தார்கள்‌. 
இஸ்ரயேலர்‌ என்னை நோக்கிக்‌ கூக்குரலிட்டு, எங்கள்‌ கடவுளே, நாங்கள்‌ உம்மை 
அறிந்திருக்கிறோம்‌ என்று சொல்கின்றார்கள்‌. 

இஸ்ரயேலரோ நலமானதை வெறுத்து விட்டார்கள்‌: பகைவன்‌ அவர்களைத்‌ துரத்துவான்‌. 
அவர்கள்‌ தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌: அது என்னாலே அன்று: 
அவர்களே தலைவர்களை நியமித்துக்‌ கொண்டார்கள்‌: அதைப்பற்றியும்‌ நான்‌ 
ஒன்றுமறியேன்‌. தங்கள்‌ வெள்ளியாலும்‌ பொன்னாலும்‌ தங்களுக்கெனச்‌ சிலைகளைச்‌ 
செய்தார்கள்‌: தாங்கள்‌ அழிந்துபோகவே அவற்றைச்‌ செய்தார்கள்‌. 

சமாரியா மக்கள்‌ வழிபடும்‌ கன்றுக்குட்டியை நான்‌ வெறுக்கின்றேன்‌: என்‌ கோபத்தீ 
அவர்களுக்கு எதிராய்‌ எரிகின்றது. இன்னும்‌ எத்துணைக்‌ காலம்‌ அவர்கள்‌ 
பய்மையடையாது இருப்பார்கள்‌? 

அந்தக்‌ கன்றுக்குட்டி இஸ்ரயேலிடமிருந்து வந்ததன்றோ! அது கடவுளல்லவே! 
கைவினைஞன்‌ ஒருவன்தானே அதைச்‌ செய்தான்‌! சமாரியாவின்‌ கன்றுக்குட்டி 
தவிடுபொடியாகும்‌. 

அவர்கள்‌ காற்றை விதைக்கிறார்கள்‌: கடூம்புயலை அறுப்பார்கள்‌. வளரும்‌ பயிர்‌ 
முற்றுவதில்லை: கோதுமை நன்றாக விளைவதில்லை: அப்படியே விளைந்தாலும்‌ 
அன்னியரே அதை விழுங்குவர்‌. 

இஸ்ரயேல்‌ விழுங்கப்பட்டாயிற்று: இப்பொழுது அவர்கள்‌ வேற்றினத்தார்‌ நடுவில்‌ 
உதவாத பாத்திரம்போல்‌ இருக்கின்றார்கள்‌. 

அவர்கள்‌ தனிமையில்‌ திரிகிற காட்டுக்‌ கமுதைபோல்‌ அசீரியாவைத்‌ தேடிப்‌ போனார்கள்‌. 
எப்ராயிம்‌ மக்கள்‌ தங்கள்‌ காதலர்க்குப்‌ பொருள்‌ கொடுத்து வருகிறார்கள்‌. 


10. 


11 


12. 


13. 


14. 


122 


கைக்கூலி கொடுத்து வேற்றினத்தாரை அவர்கள்‌ துணைக்கு அமர்த்திக்‌ கொண்டாலும்‌, 
இப்பொழுதே நான்‌ அவர்களையும்‌ சேர்த்துச்‌ சிதறடிப்பேன்‌. தலைவர்கள்‌ ஏற்படுத்திய 
மன்னன்‌ சுமத்தும்‌ சுமையில்‌ சிறிது காலம்‌ துயருறுவார்கள்‌. 

எப்ராயிம்‌ பாவம்‌ செய்வதற்கென்றே பலிப்டங்கள்‌ பல செய்துகொண்டான்‌: 
அப்பீடங்களே அவன்‌ பாவம்‌ செய்வதற்குக்‌ காரணமாயின. 

ஆயிரக்கணக்கில்‌ நான்‌ திருச்சட்டங்களை எழுதிக்‌ கொடுத்தாலும்‌, அவை நமக்கில்லை 
என்றே அவர்கள்‌ கருதுவார்கள்‌. 

பலியை அவர்கள்‌ விரும்புகின்றார்கள்‌: பலி கொடுத்து, அந்த இறைச்சியையும்‌ 
உண்ணுகிறார்கள்‌: அவற்றின்மேல்‌ ஆண்டவர்‌ விருப்பங்கொள்ளவில்லை: அதற்கு மாறாக, 
அவர்கள்‌ தீச்செயல்களை நினைவில்‌ கொள்கின்றார்‌: அவர்கள்‌ செய்த பாவங்களுக்குத்‌ 
தண்டனை வழங்குவார்‌: அவர்களோ எகிப்து நாட்டிற்குத்‌ திரும்புவார்கள்‌. 

இஸ்ரயேல்‌ தன்னைப்‌ படைத்தவரை மறந்துவிட்டு அரண்மனைகளைக்‌ கட்டினான்‌: 
யூதாவோ அரண்கசூழ்‌ நகர்கள்‌ பலவற்றை எழுப்பினான்‌: நானோ அவனுடைய நகர்கள்மேல்‌ 
நெருப்பை அனுப்புவேன்‌: அவனுடைய அரண்களை அது பொசுக்கிவிடும்‌. 


அதிகாரம்‌ 9. 


இஸ்ரயேலே! நீ களிப்புறாதே: மற்ற மக்களைப்போல்‌ நீ அக்களிக்காதே. உன்‌ கடவுளைக்‌ 
கைவிட்டு நீ வேசித்‌ தொழில்‌ புரிந்தாய்‌: கதிரடிக்கும்‌ களமெல்லாம்‌ நீ விலைமகளின்‌ 
கூலியை நாடுகின்றாய்‌. 

கதிரடிக்கும்‌ களமும்‌, திராட்சைக்‌ கனி பிழியும்‌ ஆலையும்‌ அவர்களுக்கு உணவு 
அளிக்கமாட்டா: புதிய திராட்சை இரசமும்‌ இல்லாமற்‌ போகும்‌. 

ஆண்டவரின்‌ நாட்டில்‌ அவர்கள்‌ குடியிருக்க மாட்டார்கள்‌: எப்ராயிம்‌ எகிப்துக்குத்‌ 
திரும்பிப்‌ போவான்‌: அவர்கள்‌ அசீரியாவில்‌ தீட்டுப்பட்டதை உண்பார்கள்‌. 

திராட்சை இரசத்தை ஆண்டவருக்கு நீர்மப்‌ படையலாய்‌ வார்க்க மாட்டார்கள்‌: 
அவர்களின்‌ பலிகள்‌ அவருக்கு உகந்தவை ஆகமாட்டா: அவை அவர்களுக்கு இழவு வீட்டு 
உணவு போலிருக்கும்‌: அவற்றை உண்பவர்‌ யாவரும்‌ தீட்டுப்படூவர்‌: ஏனெனில்‌, அவை 
அவர்களின்‌ பசி தீர்க்கும்‌ உணவே ஆகும்‌. ஆண்டவரின்‌ கோவிலில்‌ அவை 
படைக்கப்படுவதில்லை. 

விழா நாள்களில்‌ அவர்கள்‌ என்ன செய்கின்றார்கள்‌? ஆண்டவரின்‌ திருநாளன்று அவர்கள்‌ 
செய்வதென்ன? 

அவர்கள்‌ அழிவுக்குத்‌ தப்பி ஓடுவார்கள்‌: எகிப்து அவர்களைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌: 
மெம்பிசில்‌ அவர்கள்‌ அடக்கம்‌ செய்யப்படுவார்கள்‌. அவர்கள்‌ விரும்பி வைத்திருந்த 
வெள்ளியால்‌ செய்த அரிய பொருள்கள்‌ காஞ்சொறிச்‌ செடிகளுக்கு உரிமைச்‌ 
சொத்தாகும்‌. அவர்களின்‌ கூடாரங்களில்‌ முட்புதர்கள்‌ வளரும்‌. 

தண்டனைத்‌ தீர்ப்புப்‌ பெறும்‌ நாள்கள்‌ வந்துவிட்டன: பதிலடி கிடைக்கும்‌ நாள்கள்‌ வந்து 
விட்டன: இதை இஸ்ரயேலர்‌ அறிந்துகொள்வர்‌. உன்‌ தீச்செயலின்‌ மிகுதியாலும்‌, பெரும்‌ 
பகையுணர்ச்சியாலும்‌ இறைவாக்கினன்‌ மூடனாய்‌ இருக்கிறான்‌: இறை ஆவி பெற்றவன்‌ 
வெறிக்கொண்டு உளறுகின்றான்‌, என்கின்றாய்‌. 

என்‌ கடவுளின்‌ மக்களாகிய எப்ராயிமுக்கு இறைவாக்கினன்‌ காவலாளியாய்‌ 
இருக்கின்றான்‌: ஆயினும்‌ வேடன்‌ ஒருவனின்‌ வலை அவனை எப்பக்கமும்‌ சூழ்ந்துள்ளது: 
அவனுடைய கடவுளின்‌ கோவிலிலும்‌ பகைமை நிலவுகின்றது. 

கிபயாவின்‌ நாள்களில்‌ நடந்ததுபோலவே, அவர்கள்‌ கொடூமை செய்வதில்‌ 
ஆழ்ந்திருக்கின்றார்கள்‌: அவர்களுடைய தீச்செயலை ஆண்டவர்‌ நினைவில்‌ கொள்வார்‌: 
அவர்களுடைய பாவங்களுக்குத்‌ தண்டனை கொடுப்பார்‌. 


10. 


11: 


12. 


13. 


14. 


15. 


16. 


25 


பாலைநிலத்தில்‌ திராட்சைக்‌ குலைகளைக்‌ கண்டது போல்‌ நான்‌ இஸ்ரயேலைக்‌ 
கண்டுபிடித்தேன்‌. பருவகாலத்‌ தொடக்கத்தின்‌ முதல்‌ அத்திப்‌ பழங்களைப்‌ போல்‌ 
உங்கள்‌ தந்தையரைக்‌ கண்டு பிடித்தேன்‌. அவர்களோ பாகால்‌ பெயோருக்கு வந்து, 
மானக்கேடானவற்றுக்குத்‌ தங்களையே நேர்ந்து கொண்டார்கள்‌. 

எப்ராயிமின்‌ மேன்மை பறவைபோல்‌ பறந்தோடிவிடும்‌: அவர்களுக்குள்‌ பிறப்போ, 
கருத்தாங்குவதோ, கருத்தரிப்பதோ எதுவுமே இராது. 

அவர்கள்‌ பிள்ளைகளைப்‌ பெற்று வளர்த்தாலும்‌, ஒருவனும்‌ எஞ்சியிராமல்‌ அப்பிள்ளைகளை 
இழக்கச்‌ செய்வேன்‌: நான்‌ அவர்களைவிட்டு அகன்றுவிட்டால்‌, அவர்களுக்கு ஜயோ கேடு! 
நான்‌ பார்த்ததற்கிணங்க, எப்ராயிம்‌ தம்‌ மக்களைக்‌ கொள்ளைப்‌ பொருளாய்‌ 
ஆக்கியிருக்கின்றான்‌: எப்ராயிம்‌ தம்‌ மக்களையெல்லாம்‌ கொலைக்‌ களத்திற்குக்‌ கூட்டிச்‌ 
செல்வான்‌. 

ஆண்டவரே, அவர்களுக்குக்‌ கொடுத்தருளும்‌, எதைக்‌ கொடுப்பீர்‌? கருச்சிதைவையும்‌ 
கருப்பையையும்‌ பால்‌ சுரவா முலைகளையும்‌ கொடுத்தருளும்‌. 

அவர்களின்‌ கொடூஞ்செயல்கள்‌ யாவும்‌ கில்காலில்‌ உருவாயின: அங்கேதான்‌ நான்‌ 
அவர்களைப்‌ பகைக்கத்‌ தொடங்கினேன்‌: அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு என்‌ 
வீட்டினின்றும்‌ நான்‌ அவர்களை விரட்டியடிப்பேன்‌: இனி அவர்கள்மேல்‌ அன்புகொள்ள 
மாட்டேன்‌, அவர்களின்‌ தலைவர்கள்‌ அனைவரும்‌ கலகக்காரராய்‌ இருக்கிறார்கள்‌. 
எப்ராமிம்‌ மக்கள்‌ வெட்டுண்டு வீழ்ந்தார்கள்‌: அவர்களுடைய வேர்‌ உலர்ந்து போயிற்று: 
இனிமேல்‌ அவர்கள்‌ கனி கொடுக்கமாட்டார்கள்‌: அவர்கள்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றாலும்‌, 
நான்‌ அவர்களுடைய அன்புக்‌ குழந்தைகளைக்‌ கொன்றுவிடூவேன்‌. 

என்‌ கடவுள்‌ அவர்களைத்‌ தள்ளிவிடுவார்‌: ஏனெனில்‌, அவர்கள்‌ அவருக்குச்‌ செவி 
கொடுக்கவில்லை: வேற்றினத்தார்‌ நடுவில்‌ அவர்கள்‌ நாடோடிகளாய்த்‌ திரிவார்கள்‌. 


அதிகாரம்‌ 10 


இஸ்ரயேல்‌ தழைத்து வளர்ந்த திராட்சைக்கொடி, அது மிகுதியான கனிகளைத்‌ தனக்கே 
தாங்கி நிற்கின்றது: எவ்வளவு மிகுதியாகக்‌ கனிகளைக்‌ கொடுத்ததோ, அவ்வளவு 
மிகுதியாய்ப்‌ பலிபீடங்களை அமைத்தது: எத்தகைய சிறப்புடன்‌ நாடு செழிப்புற்றதோ, 
அதற்கு இணையாய்ச்‌ சிலைத்‌ பண்கள்‌ சிறப்புப்‌ பெற்றன. 

இருமனம்‌ கொண்ட மக்களாகிய அவர்கள்‌, தங்கள்‌ குற்றத்திற்காகத்‌ தண்டனை 
பெறுவார்கள்‌: ஆண்டவர்‌ அவர்களுடைய பலிபீடங்களைத்‌ தகர்த்திடுவார்‌: அவர்களுடைய 
சிலைத்‌ பண்களை நொறுக்கிடூவார்‌. 

அப்போது அவர்கள்‌, நமக்கு அரசன்‌ இல்லை: ஆண்டவருக்கு நாம்‌ அஞ்சி நடக்கவில்லை: 
அரசன்‌ இருந்தாலும்‌, நமக்கு என்ன செய்வான்‌? என்பார்கள்‌. 

வீண்‌ வார்த்தைகளையே அவர்கள்‌ பேசுகின்றார்கள்‌. பொய்யாணை இட்டு உடன்படிக்கை 
செய்கின்றார்கள்‌: ஆதலால்‌, வயலின்‌ உழவுச்‌ சால்களில்‌ முளைக்கும்‌ நச்சுப்‌ பூண்டுகள்‌ 
போலத்‌ தண்டனைத்‌ தீர்ப்பு முளைக்கும்‌. 

சமாரியாவில்‌ குடியிருப்போர்‌ பெத்தாவேனிலுள்ள கன்றுக்‌ குட்டியை முன்னிட்டு 
நடுங்குவர்‌: அதன்‌ மேன்மை இப்பொழுது மறைந்துபோயிற்று: அதைக்‌ குறித்து அதன்‌ 
மக்கள்‌ துயர்‌ அடைவார்கள்‌: அதன்‌ குருக்களும்‌ அதற்காகப்‌ புலம்புவார்கள்‌. 

அதுவே அசீரியாவிலுள்ள யாரேபு மன்னனுக்கு அன்பளிப்பாகக்‌ கொண்டுபோகப்படும்‌. 
எப்ராயிம்‌ வெட்கமடைவான்‌, இஸ்ரயேல்‌ தன்‌ ஆலோசனையால்‌ நாணமடைவான்‌. 
சமாரியாவின்‌ அரசன்‌ நீர்மேல்‌ குமிழிபோல்‌ அழிந்துபோவான்‌. 

இஸ்ரயேலின்‌ பாவமாகிய சிலை வழிபாட்டின்‌ உயர்ந்த இடமெல்லாம்‌ அழிக்கப்படும்‌: 
முள்களும்‌, முட்புதர்களும்‌ அவற்றின்‌ பலிபீடங்கள்மேல்‌ வளரும்‌: அப்போது அவர்கள்‌ 


10. 


12. 


13. 


14. 


124 


மலைகளைப்‌ பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள்‌ குன்றுகளைப்‌ பார்த்து, 
“எங்கள்மேல்‌ விழுங்கள்‌” என்று சொல்வார்கள்‌. 

இஸ்ரயேலர்‌ கிபயாவில்‌ தங்கியிருந்த நாளிலிருந்தே பாவம்‌ செய்து வந்தார்கள்‌: 
கிபயாவில்‌ பொல்லார்மேல்‌ எழுந்த கடும்‌ போர்‌ அவர்கள்மேலும்‌ வராதா? 

நான்‌ வந்து அவர்களைத்‌ தண்டிப்பேன்‌: அவர்கள்‌ செய்த இரட்டைத்‌ தீச்‌ செயல்களுக்குத்‌ 
தண்டனை வழங்கும்‌ பொருட்டு அவர்களுக்கு எதிராக வேற்றினத்தார்‌ ஒன்றுகூடுவர்‌. 
எப்ராமிம்‌, நன்றாகப்‌ பழக்கப்பட்டதும்‌, புணையடிக்க விரும்புவதுமான பசுவாய்‌ 
இருக்கின்றான்‌: நானோ அதன்‌ அழகான கழுத்தின்மேல்‌ நுகத்தடியை வைப்பேன்‌: 
எப்ராயிமை ஏரில்‌ பூட்டுவேன்‌: யூதா உழுவான்‌: யாக்கோபு அவனுக்குப்‌ பரம்படிப்பான்‌. 
நீதியை நீங்கள்‌ விதைத்துக்‌ கொள்ளுங்கள்‌: அன்பின்‌ கனியை அறுவடை செய்யுங்கள்‌: 
உங்கள்‌ தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள்‌: ஏனெனில்‌ ஆண்டவர்‌ வந்து 
நேர்மையைப்‌ பொழியுமாறு நீங்கள்‌ அவரைத்‌ தேடும்‌ காலம்‌ நெருங்கிவந்துவிட்டது. 
நீங்கள்‌ கொடுமையை உழுதீர்கள்‌: தீவினையை அறுவடை செய்தீர்கள்‌: பொய்ம்மைக்‌ 
கனியைத்‌ தின்றீர்கள்‌: உங்கள்‌ தேர்ப்படைகளின்‌ மேலும்‌, வீரர்களின்‌ எண்ணிக்கையின்‌ 
மேலும்‌ நீங்கள்‌ நம்பிக்கை வைத்தீர்கள்‌. 

ஆதலால்‌ உங்கள்‌ மக்களிடையே போர்க்‌ குரல்‌ எழும்பும்‌: உங்கள்‌ அரண்கள்‌ யாவும்‌ 
அழிக்கப்படும்‌: போரின்‌ நாளில்‌ பெத்தர்பேலைச்‌ சல்மான்‌ அழித்தபோது அன்னையர்‌ தம்‌ 
பிள்ளைகளோடு மோதியடிக்கப்பட்டது போல அது இருக்கும்‌. 

பெத்தேலே! உன்‌ கொடிய தீவினைக்காக உனக்கும்‌ இவ்வாறே செய்யப்படும்‌. பொழுது 
விடியும்போது இஸ்ரயேலின்‌ அரசன்‌ அழிந்து போவது உறுதி. 


அதிகாரம்‌ 11. 


இஸ்ரயேல்‌ குழந்தையாய்‌ இருந்தபோது அவன்மேல்‌ அன்பு கூர்ந்தேன்‌: எகிப்திலிருந்து 
என்‌ மகனை அழைத்து வந்தேன்‌. 

எவ்வளவுக்கு நான்‌ அவர்களை வருந்தி அழைத்தேனோ, அவ்வளவுக்கு என்னை விட்டுப்‌ 
பிடிவாதமாய்‌ விலகிப்‌ போனார்கள்‌: பாகால்களுக்குப்‌ பலியிட்டார்கள்‌, சிலைகளுக்குத்‌ 
பபம்‌ காட்டினார்கள்‌. 

ஆனால்‌ எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே: அவர்களைக்‌ கையிலேந்தியதும்‌ 
நானே: ஆயினும்‌, அவர்களைக்‌ குணமாக்கியது நானே என்பதை அவர்கள்‌ உணராமற்‌ 
போனார்கள்‌. 

பரிவு என்னும்‌ கட்டுகளால்‌ அவர்களைப்‌ பிணைத்து, அன்புக்‌ கயிறுகளால்‌ கட்டி நடத்தி 
வந்தேன்‌: அவர்கள்‌ கழுத்தின்மேல்‌ இருந்த நுகத்தை அகற்றினேன்‌: அவர்கள்‌ பக்கம்‌ 
சாய்ந்து உணவு ஊட்டினேன்‌. 

எகிப்து நாட்டுக்கே அவர்கள்‌ திரும்பிப்‌ போவார்கள்‌: அசீரியா அவர்களை அரசாளும்‌: 
ஏனெனில்‌ என்னிடம்‌ திரும்பி வர மறுத்துவிட்டார்கள்‌. 

அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின்‌ நகர்களுக்கு எதிராக வாள்‌ 
பாய்ந்தெழுந்து, அவர்கள்‌ கதவுகளின்‌ தாழ்ப்பாள்களை நொறுக்கிவிட்டு, அவர்களை 
விழுங்கிவிடும்‌. 

என்‌ மக்கள்‌ என்னை விட்டு விலகிப்‌ போவதிலேயே கருத்தாய்‌ இருக்கிறார்கள்‌, 
அவர்கள்மேல்‌ நுகத்தடி பூட்டப்படுவதால்‌ கூக்குரலிடூுவார்கள்‌: அந்த நுகத்தை 
அகற்றுவார்‌ எவருமில்லை. 

எப்ராயிமே! நான்‌ உன்னை எப்படிக்‌ கைவிடுவேன்‌? இஸ்ரயேலே! உன்னை எப்படிக்‌ 
கைநெகிழ்வேன்‌? உன்னை எப்படி அதிமாவைப்‌ போலாக்குவேன்‌? செபோயிமுக்குச்‌ 


10. 


11: 


12, 


10. 


11. 


12. 


122 


செய்ததுபோல்‌ உனக்கும்‌ செய்வேனோ? என்‌ உள்ளம்‌ அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, 
என்‌ இரக்கம்‌ பொங்கி வழிகின்றது. 

என்‌ சீற்றத்தின்‌ கனலைக்‌ கொட்டமாட்டேன்‌: எப்ராயிமை அழிக்கத்‌ 
திரும்பிவரமாட்டேன்‌: நான்‌ இறைவன்‌, வெறும்‌ மனிதனல்ல: நானே உங்கள்‌ 
நடுவிலிருக்கும்‌ பயவர்‌, ஆதலால்‌, நான்‌ நகர்க்கு எதிராக வரமாட்டேன்‌. 

ஆண்டவராம்‌ என்‌ பின்னே அவர்கள்‌ போவார்கள்‌: நானும்‌ சிங்கத்தைப்‌ போலக்‌ கர்ச்சனை 
செய்வேன்‌: ஆம்‌, நான்‌ கர்ச்சனை செய்வேன்‌. அவர்களின்‌ புதல்வர்‌ மேற்கிலிருந்து 
நடுங்கிக்கொண்டு வருவர்‌. 

எகிப்தினின்று பறவைகள்போலவும்‌, அசீரியா நாட்டினின்று புறாக்களைப்‌ போலவும்‌ 
நடுங்கிக்‌ கொண்டு வருவர்‌: அவர்களைத்‌ தம்‌ வீடுகளுக்கே திரும்பச்‌ செய்வேன்‌, என்கிறார்‌ 
ஆண்டவர்‌. 

எப்ராயிம்‌ மக்களின்‌ பொய்க்கூற்று என்னைச்‌ சூழ்ந்துள்ளது: இஸ்ரயேல்‌ குடும்பத்தாரின்‌ 
வஞ்சகம்‌ என்னை வளைத்துக்‌ கொண்டுள்ளது. ஆனால்‌, யூதா இறைவனோடு இன்னும்‌ 
நடக்கிறான்‌: பயவராம்‌ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய்‌ இருக்கிறான்‌. 


அதிகாரம்‌ 12. 


எப்ராயிம்‌ காற்றை உண்டு, நாள்‌ முழுவதும்‌ கீழைக்‌ காற்றைப்‌ பிடிக்க ஓடுகிறான்‌: பொய்யும்‌ 
வன்செயலும்‌ அவனிடம்‌ பெருகி விட்டன: அசீரியாவோடு உடன்படிக்கை செய்கின்றான்‌: 
எகிப்துக்கு எண்ணெய்‌ கொடுத்தனுப்புகின்றான்‌. 

ஆண்டவருக்கு யூதாவோடு வழக்கு ஒன்று உண்டு: யாக்கோபை அவன்‌ தீய 
வழிகளுக்கேற்பத்‌ தண்டிப்பார்‌: அவன்‌ செயல்களுக்குத்‌ தக்கபடி கைம்மாறு தருவார்‌. 
யாக்கோபு தன்‌ தாயின்‌ வயிற்றிலேயே தமையனை முந்திக்‌ கொண்டான்‌: பெரியவனாக 
வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான்‌. 

வான பதரோடு போராடி வெற்றி கொண்டான்‌: கண்ணீர்‌ சிந்தி, அவர்‌ அருளை 
வேண்டிக்கொண்டான்‌: பெத்தேல்‌ என்னுமிடத்தில்‌ அவரை சந்தித்தான்‌: அவரும்‌ அங்கே 
அவனுடன்‌ பேசினார்‌. 

அந்த ஆண்டவரே படைகளின்‌ கடவுள்‌: ஆண்டவர்‌ என்பதே அவரது பெயராம்‌. 

ஆதலால்‌, இஸ்ரயேலே! உன்‌ கடவுளிடம்‌ திரும்பி வா: இரக்கத்தையும்‌ நீதியையும்‌ 
கடைப்பிடி: எப்போதும்‌ உன்‌ கடவுளை நம்பிக்‌ காத்திரு. 

ஆனால்‌, இஸ்ரயேல்‌ கள்ளத்தராசைக்‌ கையில்‌ வைத்திருக்கும்‌ கானானியன்‌ போன்றவன்‌: 
அவன்‌ கொடுஞ்செயல்‌ புரியவே விரும்புகின்றான்‌. 

எப்ராயிம்‌, நான்‌ பணக்காரனாகிவிட்டேன்‌, எனக்கென்று செல்வம்‌ சேர்த்துக்கொண்டேன்‌ 
என்கிறான்‌. ஆனால்‌, அவனது செல்வம்‌ எல்லாம்‌ சேர்ந்தும்கூட அவனது தீச்செயலின்‌ 
பழியை அகற்றாது! 

எகிப்து நாட்டினின்று உன்னை அழைத்து வந்த நாள்முதல்‌ நானே உன்‌ கடவுளாகிய 
ஆண்டவர்‌: விழா நாள்களில்போல மறுபடியும்‌ உன்னைக்‌ கூடாரங்களில்‌ வாழச்‌ 
செய்வேன்‌. 

இறைவாக்கினர்களிடம்‌ பேசினேன்‌: நானே காட்சிகளின்‌ எண்ணிக்கையைப்‌ 
பெருக்கினேன்‌: இறைவாக்கினர்‌ வாயிலாக உவமைகளில்‌ பேசினேன்‌. 

கிலயாதில்‌ தீச்செயல்‌ மலிந்திருப்பதால்‌ அவர்கள்‌ திண்ணமாய்‌ அழிவார்கள்‌: கில்காலில்‌ 
காளைகளைப்‌ பலியிடுவததால்‌ உழவுசால்‌ அருகே இருக்கும்‌ கற்குவியல்போல்‌ 
அவர்களுடைய பலிபீடங்கள்‌ ஆகிவிடும்‌. 

யாக்கோபு ஆராம்‌ நாட்டிற்குத்‌ தப்பி ஓடினான்‌: இஸ்ரயேல்‌ ஒரு பெண்ணுக்காக ஊழியம்‌ 
செய்தான்‌: அப்பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான்‌. 


13. 


14. 


La 


126 


இறைவாக்கினர்‌ ஒருவரைக்‌ கொண்டு ஆண்டவர்‌ இஸ்ரயேலை எகிப்திலிருந்து கூட்டி 
வந்தார்‌. இறைவாக்கினர்‌ ஒருவரால்‌ அவன்‌ பாதுகாக்கப்பட்டான்‌. 

எப்ராயிம்‌ ஆண்டவருக்கு மிகவும்‌ சினமூட்டினான்‌: அவனுடைய தலைவர்‌ அவனுடைய 
இரத்தப்‌ பழியை அவன்‌ மேலேயே சுமத்துவார்‌: அவனுடைய நிந்தையை ஆண்டவர்‌ அவன்‌ 
மேலேயே திருப்புவார்‌. 


அதிகாரம்‌ 13. 


எப்ராயிம்‌ பேசியபோது ஏனையோர்‌ நடுங்கினர்‌: இஸ்ரயேலில்‌ அவன்மிக 
உயர்ந்திருந்தான்‌: ஆனால்‌, பாகாலை வழிபட்ட குற்றத்திற்காய்‌ மடிந்தான்‌. 

இப்போதும்‌, அவர்கள்‌ பாவத்தின்மேல்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌: சிலைகளைத்‌ 
தங்களுக்கென வார்த்துக்‌ கொள்கிறார்கள்‌: அவர்களுடைய வெள்ளியில்‌ செய்யப்பட்ட 
சிலைகள்‌ அவை: அவை யாவும்‌ தட்டானின்‌ கைவேலைகளே: இவற்றுக்குப்‌ பலியிடூங்கள்‌ 
என்கிறார்கள்‌ அவர்கள்‌: மனிதர்‌ கன்றுக்குட்டிகளை முத்தமிடூகின்றார்கள்‌. 

ஆதலால்‌ அவர்கள்‌ காலையில்‌ காணும்‌ மேகம்போலும்‌, விரைவில்‌ உலர்ந்து போகும்‌ 
பனித்துளி போலும்‌, சுழற்காற்றில்‌ சிக்கிய களத்துத்‌ துரும்பு போலும்‌ பலகணி வழியாய்‌ 
வெளிப்பட்ட புகைப்போலும்‌ ஆவார்கள்‌. 

எகிப்து நாட்டினின்று உன்னை விடுவித்த நாள்‌ முதல்‌ நானே உன்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌: 
என்னைத்‌ தவிர வேறு கடவுளை நீ அறியாய்‌: என்னையன்றி வேறு மீட்பரும்‌ இல்லை. 
வறண்ட நிலமாகிய பாலைவெளியில்‌ உன்னை அறிந்து ஆதரித்தவர்‌ நானே: 

வளமான மேய்ச்சல்‌ கிடைத்தபடியால்‌ அவர்கள்‌ மனநிறைவுற்றார்கள்‌: மன நிறைவடைந்தது 
ம்‌ செருக்குற்று என்னை மறந்து போனார்கள்‌. 

ஆதலால்‌ நான்‌ அவர்களுக்கு ஒரு சிங்கம்‌ போலிருப்பேன்‌: வேங்கைப்போலப்‌ பாயுமாறு 
வழியோரத்தில்‌ மறைந்திருப்பேன்‌. 

குட்டியைப்‌ பறிகொடுத்த பெண்‌ கரடிபோல்‌ அவர்கள்மேல்‌ பாய்ந்து அவர்கள்‌ நெஞ்சைக்‌ 
கிழிப்பேன்‌: சிங்கத்தைப்‌ போல்‌ அங்கேயே அவர்களைத்‌ தின்றொழிப்பேன்‌: 
காட்டுவிலங்கு அவர்களைக்‌ கிழித்தெறியும்‌. 

இஸ்ரயேலே, உன்னை நான்‌ அழிக்கப்‌ போகின்றேன்‌: உனக்கு உதவி செய்ய வல்லவன்‌ 
யார்‌? 

எனக்கு அரசன்‌ வேண்டும்‌, தலைவர்கள்‌ வேண்டும்‌ என்று என்னிடம்‌ கேட்டாய்‌. உன்னை 
மீட்கும்‌ அரசன்‌ எங்கே? உன்‌ நகர்‌ அனைத்திலும்‌ உள்ள தலைவர்கள்‌ எங்கே? 

வேண்டா வெறுப்போடு உனக்கு நான்‌ ஓர்‌ அரசனைத்‌ தந்தேன்‌: என்‌ சினத்தில்‌ நான்‌ 
அவனை அகற்றிவிட்டேன்‌. 

எப்ராமிமின்‌ தீச்செயல்‌ சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது: அவனுடைய பாவம்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ளது. 

அவனுக்கான பேறுகால வேதனை வந்தாயிற்று: ஆனால்‌, அவன்‌ ஓர்‌ அறிவற்ற பிள்ளை: 
பிறக்கும்‌ நேரம்‌ வந்து விட்டது: ஆனால்‌, கருப்பையை விட்டு வெளியேற மறுக்கிறான்‌. 
பாதாளத்தின்‌ பிடியினின்று அவர்களை விடுவிப்பேனோ? சாவிலிருந்து அவர்களை 
மீட்பேனோ? சாவே! உன்‌ கொள்ளை நோய்கள்‌ எங்கே? பாதாளமே! உன்‌ அழிவு வேலை 
எங்கே? தற்போது இரக்கம்‌ என்னிடம்‌ இல்லை. 

எப்ராயிம்‌ தன்‌ சகோதரருள்‌ கனி தரும்‌ மரம்‌ போலிருக்கலாம்‌: ஆயினும்‌ ஆண்டவரின்‌ 
மூச்சாகிய கீழைக்காற்று பாலை நிலத்திலிருந்து கிளம்பி வரும்‌: வந்து அவனுடைய 
நீரோடைகளையும்‌, நீரூற்றுகளையும்‌ வறண்டு போகச்‌ செய்யும்‌. அவனது 
கருவூலத்திலிருந்து விலையுயர்ந்த பொருள்களை எல்லாம்‌ வாரிக்கொண்டு போகும்‌. 


16. 


127 


சமாரியா தன்‌ கடவுளை எதிர்த்துக்‌ கலகமூட்டிற்று: அது தன்‌ குற்றப்‌ பழியைச்‌ சுமக்கும்‌: 
அதன்‌ குடிமக்கள்‌ வாளால்‌ மடிவார்கள்‌, அவர்களுடைய குழந்தைகள்‌ 
மோதியடிக்கப்படுவார்கள்‌: அவர்களுடைய கர்ப்பவதிகள்‌ கிழித்தெறியப்படுவார்கள்‌. 


அதிகாரம்‌ 14. 


இஸ்ரயேலே! உன்‌ கடவுளாகிய ஆண்டவரிடம்‌ திரும்பி வா: நீ உன்‌ தீச்செயலால்‌ 
வீழ்ச்சியுற்றாய்‌. 

இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம்‌ திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்‌: தீவினை 
அனைத்தையும்‌ அகற்றியருளும்‌, நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும்‌: நாங்கள்‌ எங்கள்‌ 
வாய்மொழியாம்‌ கனிகளை உமக்கு அளிப்போம்‌: 

அசீரியர்‌ எங்களை விடுவிக்கமாட்டார்கள்‌: குதிரைமேல்‌ நாங்கள்‌ ஏறமாட்டோம்‌: எங்கள்‌ 


கைவினைப்‌ பொருள்களை நோக்கி, எங்கள்‌ கடவுளே! என்று இனிச்‌ 
சொல்லமாட்டோம்‌: திக்கற்றவன்‌ உம்மிடத்தில்‌ பரிவைப்‌ பெறுகிறான்‌ எனச்‌ 
சொல்லுங்கள்‌. 


அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான்‌ குணமாக்குவேன்‌: அவர்கள்மேல்‌ உளமார 
அன்புகூர்வேன்‌. அவர்கள்‌ மேலிருந்த என்‌ சினம்‌ தணிந்துவிட்டது. 

நான்‌ இஸ்ரயேலுக்குப்‌ பனி போலிருப்பேன்‌: அவன்‌ லீலிபோல்‌ மலருவான்‌: 
லெபனோனின்‌ மரம்போல்‌ வேரூன்றி நிற்பான்‌. 

அவனுடைய கிளைகள்‌ விரிந்து பரவும்‌: அவன்‌ பொலிவு ஒலிவமரம்‌ போல்‌ இருக்கும்‌: 
லெபனோனைப்போல்‌ அவன்‌ நறுமணம்‌ பரப்புவான்‌. 

அவர்கள்‌ திரும்பிவந்து என்‌ நிழலில்‌ குடியிருப்பார்கள்‌: கோதுமைபோல்‌ 
தழைத்தோங்குவார்கள்‌. திராட்சைக்‌ கொடிபோல்‌ செழிப்படைவார்கள்‌. லெபனோனின்‌ 
திராட்சை இரசம்போல்‌ அவர்களது புகழ்‌ விளங்கும்‌. 

இனிமேல்‌ எப்ராயிமுக்குச்‌ சிலைகள்‌ எதற்கு? நானே அவனுக்குச்‌ செவி சாய்த்து, 
அவன்மேல்‌ அக்கறை கொண்டுள்ளேன்‌: நான்‌ பசுமையான தேவதாரு மரம்‌ போன்றவன்‌. 
உன்‌ கனி எல்லாம்‌ என்னிடமிருந்தே வரும்‌. 

ஞானம்‌ நிறைந்தவன்‌ எவனோ, அவன்‌ இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும்‌: பகுத்தறிவு 
உள்ளவன்‌ எவனோ, அவன்‌ இவற்றை அறிந்து கொள்ளட்டும்‌: ஆண்டவரின்‌ நெறிகள்‌ 
நேர்மையானவை: நேர்மையானவர்கள்‌ அவற்றைப்‌ பின்பற்றி நடக்கிறார்கள்‌: மீறுகிறவர்கள்‌ 
அவற்றில்‌ இடறி விழுகின்றார்கள்‌. 


